INTERNATIONAL 


செங்கை 
மாவட்ட 
ஊர்ப் 
பெயர்கள் 


அமுதோன்- 


டாக்டர் 


கரு.நாகராசன் 


யாவரும் 


ஊரே 


யாதும் 


கேளிர் 


STUDIES 


INSTITUTE 


D 


OF TAMIL 


செங்கை மாவட்ட 
ஊர்ப்பெயர்கள் 


டாக்டர் கரு . நாகராசன் 


யாவரும் 


258 , 


பாகம் 


கேனர் 


STUDIES 


TAMIL 


Fis : ruri 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
டி . டி . டி . ஐ . , தரமணி , சென்னை -600 113 


BIBLIOGRAPHICAL DATA 


Title of the book 


Chengai Mavatta Urppeyarkal 


Author 


Dr. Karu . Nagarajan M A ; Ph . D ; 
Asst . Professor, Guru Nanak College , 
Madras - 32 . Research Scholar , 
International Institute of Tamil 
Studies , Madras- 113 . 


Publisher 


International Institute of Tamil 
Studies , Madras - 113 . 


Publication number 


108 


Language 


Tamil 


Edition 


First 


Date of Publication 


March , 1985 


Paper used 


White Printing 


Size of the book 


21 x 18 cms . 


Printing types used 


10 points 


Number of copies printed 1200 copies 


Number of pages 


320+ XVI - 336 


Price 


Twenty five only 


Printer 


Meeraa Press , AE - 103 Anna Nagar , 
Madras - 600 040 . 


Binding 


Paper back 


Subject 


Place Names in chengalpattu 
District 


டாக்டர் ச . வே . சுப்பிரமணியன் 
இயக்குநர் 
உலகத்தமிழாராய்ச்சி நிறுவனம் 
சென்னை - 600 113 . 


அணிந்துரை 


பல 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 

நோக்குகளோடு 
தமிழகத்தின் பெருமையை உலகுக்கு உணர்த்துவதற்காகச் செயல் 
பட்டுக்கொண்டு இருக்கின்றது . அவற்றுள் ஒன்று ஊர்ப்பெயர் 
ஆய்வு , ஊர்ப்பெயர் ஆய்வு தொடர்பாகக் குறைந்தது 20 நூல் 
களாவது வெளிவரவேண்டும் என்பது நிறுவனத்தின் நோக்கம் . 
ஏற்கெனவே , கல்வெட்டில் ஊர்ட்யெயர்கள் , தஞ்சை மாவட்ட 
ஊர்ப்பெயர்கள் , இலக்கியத்தில் ஊர்ப்பெயர்கள் தொகுதி 
ஒன்று , இலக்கியத்தில் ஊர்ப்பெயர்கள் தொகுதி இரண்டு என 
நான்கு நூல்கள் வெளிவந்துள்ளன . இன்னும் தமிழகத்தில் உள்ள 
மாவட்டங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நூல் வெளிவரவேண்டும் . 
இலக்கியத்தில் ஊர்ப்பெயர்கள் மூன்றாவது தொகுதியும் வெளி 
வரவேண்டும் இவைகள் உருவாகிக்கொண்டு இருக்கின்றன . 


செங்கற்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் பற்றிய ஆய்வினை 
டாக்டர் . கரு.நாகராசன் 

அவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு 
முன்பே மேற்கொண்டார் . நன்கு முயன்று உழைத்து , எந்த 
அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்குச் செய்திகள் அனைத்தை 
யும் தொகுத்து , வகுத்து . முறைப்படுத்தி இந்த ஆய்வினைச் 
செய்துள்ளார் . அவருடைய அரிய முயற்சியும் . 

நுணுகிய 
அறிவும் , மிகுந்த திறனும் நூலின் ஒவ்வொரு பக்கமும் பேசப் 
படுகிறது . ஒரு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் ஆய்வு , இது போன்று 
அமைந்தால் சிறப்பாக இருக்கும் என்ற உணர்வை இந்த நூல் 
தருகிறது . அவரைப் பாராட்டிப் போற்றி , வாழ்த்தி மகிழ்கின் 
றேன் . 


இந்த நிறுவனப் பணிகள் அனைத்திற்கும் ஆக்கமும் 
ஊக்கமும் தருகின்ற மாண்புமிகு கல்வி அமைச்சர் செ . அரங்க 
நாயகம் அவர்களுக்கு எங்கள் நன்றி என்றும் உரித்தாகுக. 


அன்புள்ள , 
ச . வே , சுப்பிரமணியன் 


டாக்டர் சா . ஜெகத்ரட்சகன் எம்.ஏ. , டி.லிட் .. 
செங்கைப் பாராளுமன்ற உறுப்பினர் , 
செங்கை மாவட்டத் திருக்குறள் 
பேரவைக் காப்பாளர் . 


மதிப்புரை 


சான்றோர்கள் பலர் தோன்றிய பெருமைக்குரியது 
தாண்டை நன்னாடு . அந்நாட்டின் ஒரு பகுதியாக இன்று 
விளங்குகிறது செங்கை 

மாவட்டம் . இம்மாவட்டத்தின் பல் 
வேறு 

சிறப்பியல்புகளையும் , இங்குள்ள ஊர்ப்பெயர்களை 
மையமாகக்கொண்டு ஆய்ந்து கூறியுள்ள இந்த அரிய முயற்சி 
போற்றுதற்குரியது : 


வளவாக 


தமிழகத்தினுடைய வரலாற்றையும் , அந்தந்தப் பகுதியில் 
வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை முறைகளையும் இன்று நாம் 
உணர்வதற்கு ஊர்ப் பெயர்களைப் பற்றிய ஆராய்ச்சி பெரிதும் 
துணை . , 

செய்கிறது . இந்த எண்ணம் , உலகின் பிற பகுதியில் 
வாழ்ந்தவர்களிடமும் மேலோங்கியுள்ளதைப் பிறமொழிகளில் 
ஊர்ப்பெயர்கள் பற்றி வெளிவந்துள்ள நூல்கள் மூலம் உணர 
முடிகிறது . தமிழகத்தைப் பொறுத்தவரையில் இம்முயற்சி அவ் 

மேற்கொள்ளப்படவில்லை என்றே கூறவேண்டும் . 
அறிஞர் ரா . பி . 

சேதுப்பிள்ளை அவர்கள் இம்முயற்சிக்கு 
முன்னோடி என்றால் , அறிஞர் சோ . ம . லெ . அவர்களும் வேறு 
சிலரும் அச்சீரிய முயற்சிப் பயணத்தில் சிறிது தூரம் சென்றுள் 
ளனர் , எனினும் , ஒவ்வொரு மாவட்ட ஊர்ப் பெயர்களைப் 
பற்றியும் விரிவான ஆய்வு வெளியாகவில்லை என்ற நீண்டகால 
மனக்குறை . உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் மூலம் தற் 
போது நீங்கி வருகிறது . அந்நிறுவனத்தின் அரிய முயற்சிக்கோர் 
எடுத்துக்காட்டாகச் செங்கை மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 
அமைந்திருப்பது மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தருகிறது . 


இந்நூலாசிரியர் , டாக்டர் கரு . நாகராசன் அவர்கள் கடந்த 
பன்னிரண்டு ஆண்டு 

இம்மாவட்டத்தில் வாழ்ந்து 
வருபவர் . இம்மாவட்டத்தின் பெரும்பாலான ஊர்களை , குறிப் 
பாக , இலக்கிய அமைப்புகள் உள்ள எல்லா ஊர்களையுமே 


காலமாக 


V 


வர் நன்கு அறிந்தவர் . அத்துடன் , பல்வேறு பொது அமைப்ம் 
இபுகளு 1- னும் , பொது வாழ்வில் ஈடுபட்டுள்ளவர்க்ளுடனு 
நெருங்கிய 

தொடாபுடையவராக இந்நூலாசிரியர் வாழ்ந்து 
வருவதால் , இம்மாவட்டத்தைப் பற்றி ஆய்வு செய்வதற்குரிய 
அனைத்துத் தகுதிகளும் அமைந்தவராக 

இவர் 
காணப்படுகிறார் . 


இதனை இதனான் 

இதனான் இவன் முடிக்கும் என் றாய்ந்து 
அதனை அவன் கண் 

விடல் 


என்ற குறள் நெறிக்கேற்ப இந்நூலாசிரியரிடம் தரப்பட்ட 
வாய்ப்பு , சரியாகப் பயன்படுத்தப் பட்டுள்ள தன்மையை 
நூலின் ஒவ்வொரு பக்கமும் உணர்த்துகிறது 


. 


அங்கொன்றும் இங்கொன்றுமாகச் சில ஊர்களை மட்டுமே 
தேர்ந்தெடுத்து , அவ்வூர்ப் பெயர்கள் எவ்வாறு அமைந்தன என் 
பதைமட்டுமே இந்நூலாசிரியர் காட்டிச் செல்லவில்லை . இம் 
மாவட்டத்தில் உள்ள எல்லா ஊர்ப் பெயர்களைப் பற்றியும் 
ஆய்ந்து.சிலபுதிய செய்திகளைத் துணிந்து எடுத்துக் காட்டுகிறார் , 
ஏறத்தாழ மூவாயிரம் ஊர்கள் இம்மாவட்டத்தில் உள்ளன . 
அனைத்து ஊர்களையும் தனித்தனியாக ஆராய முற்பட்டால் 
நூலின் பக்கங்களும் ஆயிரக் கணக்கில் 

நீளும் . அதனால் , 
பொதுக்கூறு , சிறப்புக்கூறுகளின் அடிப்படையில் எல்லா ஊர் 
களையும் வகைப்படுத்தி இவர் மேற்கொண்டிருக்கும் ஆய்வு ,, 
ஊர்ப்பெயர்களிடையே காணப்படும் சில ஒருமைப்பாட்டுத் தன் 

நாம் உணர்வதற்குத் துணை செய்கிறது . 


மைகளை 


தொடக்க காலத்தில் ஊர்ப்பெயர்கள் 

எவ்வாறு சூட்டப் 
பட்டன ; 

காலப்போக்கில் அச்சிந்தனை எவ்வாறெல்லாம் 
மாற்றமடைந்துள்ளன ; இன்று புதிதாகத் தோன்றும் ஊர்கள் 
எந்தெந்த அடிப்பலடயில் பெயர்களைப் பெறுகின்றன என்பன 
போன்ற விளக்கங்களை , ஊர்ப்பெயர்களின் 

தோற்றமும் 
வளர்ச்சியும் ” என்ற பகுதியில் விரிவாக எடுத்துக்காட்டுகிறார் 


ஆசிரியர் . 


ஊர்ப்பெயர்களால் உணரப்படும் உண்மைகள் என்னென்ன 
என்பதைப் பொதுவாகவும் , செங்கை மாவட்டப் ஊர்ப்பெயர் 
களால் உணரப்படும் செய்திகள் எவை என்பதைச் சிறப்பாகவும் 
ஊர்ப்பெயர்களால் உணரப்படுவன என்ற பகுதியில் இவர் 
எடுத்துக் காட்டும் முறை , இம்மாவட்டத்தைப் பற்றிய பல 
செய்திகளை நாம் உணரப் பயன்படுகி ) 

றது . 


YI 


செக்கை மாவட்டத்தின் பல்வேறு நிலைகளை , பூகோன 
அடிப்படையிலும் , சரித்திர அடிப்படையிலும் ஆய்ந்து . பல 
துறைகளில் இம்மாவட்டம் எவ்வாறு சிறந்து விளங்கியுள்ளது 
என்பதைச் சான்றுகளுடன் எடுத்துக்காட்டி , இன்று இம் 
மாவட்டம் பெற்று வரும் வளர்ச்சிகளையும் அறிமுகப்படுத்து 
கிறார் . செங்கை மாவட்டம் ஓர் அறிமுகம் . என்ற பகுதியில் 
தேவையான செய்திகளுடன் , அறிமுகம் அளவோடு அமைகிறது . 


இம்மாவட்ட ஊர்ப்பெயர்களில் அமைந்துள்ள பொதுக் 
கூறுகளையும் , சிறப்புக்கூறுகளையும் வகைப்படுத்தி , அடுத் 
தடுத்த இரண்டு பகுதிகளில் இவர் எடுத்துக்காட்டும் முயற்சியே 
அரிய முயற்சி என்று கூற வேண்டும் . பல்வேறு ஊர்ப்பெயர் 
களின் உண்மை வடிவங்களையும் , அப்பெயரால் உணரப்படும் 
அரிய செய்திகளையும் இவ்விரு பகுதிகளிலும் விரிவாக எடுத் 
துக் காட்டுகிறார் ஆசிரியர் . ஊர்ப்பெயர்களை வகைப்படுத்திய 
விதமும் , உண்மை கண்டு , காட்டிய திறமும் பாராட்டிற்குரியன . 


தனித்தனிப் பெயர்களைப் பெற்றுள்ள ஊர்களையும் 
இவர் விட்டுவைக்கவில்லை . அவ்வூர்களின் பெயர்கள் எவ்வாறு 
அமைந்துள்ளன என்பதையும் ஓர் தனிப் பகுதியில் ஆய்ந்து 
கூறுகிறார் . 


சில ஊர்ப்பெயர்களைப் பற்றிய இவரது ஆய்வு சிலருக்குப் 
புதுமையாகத் தோன்றலாம் ; சிலர் தாம் எதிர்பார்த்தவாறு இல் 
லையே என்று ஆதங்கப்படலாம் . மற்றவர்களது எதிர்பார்ப் 
தைப் போலவே ஆய்வுகள் அமைய வேண்டும் 

என்பது 
கட்டாயமல்ல . ஒவ்வொருவரின் தனிப்பட்ட சிந்தனைப் போக் 
கிற்கும் ஏற்ப ஆய்வின் போக்குகளும் வேறுபடவே செய்யும் .. 
உண்மைகாண முற்படும் ஆர்வமும் , அவற்றுக்கான உழைப்பும் 
போற்றப்பட வேண்டும் . அவ்வகையில் , இந்நூலாசிரியர் , டாக்டர் 
நாகராசன் அவர்களைப் 

பெரிதும் போற்றுகிறேன் . 


VII 


இதுபோன்ற அரிய நூல்கள் பலவற்றை இவர் மேலும் படைத்து . 
நாட்டுக்கும் மொழிக்கும் நற்றொண்டுகள் புரிய வேண்டும் 
என்பதுவே என் 

பேரவா . 


இன்றைய நிலையில் , தூய தமிழ்ப் பணியைத் தொடர்ந்து 
செய்து வரும் பெருமை , உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனத்திற்கு 
ண்டு . அப்பணிகளுக்கெல்லாம் மூலகாரணமான , நிறுவன 
இயக்குநர் , டாக்டர் 

வே . 

சுப்பிரமணியன் அவர்களை 
வணங்கிப் 

பாராட்டுவதும் என் 


கடமை . 


அன்புடன் , 
சா . ஜெகத்ரட்சகன் . 


என்னுரை 


நான் 


நான் பிறந்து வளர்ந்தது இராமனாதபுரம் மாவட்டமாக 
இருந்தாலும் , கடந்த பதினான்கு ஆண்டுகாலமாக 
வாழ்ந்து வருவது செங்கை மாவட்டத்தில் . நான் தமிழ்ப்பணி 
யாற்றியதும் , இன்று வரை இடையறாது இலக்கியப் பணிகளை 
ஆற்றிவருவதும் இந்த மாவட்டத்தில் தான் . இம்மாவட்டத்தில் 
உள்ள இலக்கிய அமைப்புகள் பலவற்றில் என் பாதச்சுவடுகள் 
பதிந்துள்ளன . இங்கு வாழ்த்துவரும் பல்வேறு 

துறையைச் 
சார்ந்த அறிஞர்களும் என் உள்ளத்துக்கு உரமூட்டியுள்ளார்கள் . 
சுருங்கக் கூறுவதெனில் , அறிவுப் பூர்வமாக என்னை ஆளாக்கிய 
பெருமை இம்மாவட்டத்திற்கு உண்டு . 

அத்தகைய மாவட் 
டத்திற்குச் செலுத்தும் நன்றியாகவே , இம்மாவட்ட 
பெயர்கள் பற்றிய ஆய்வை மேற்கொண்டுள்ளேன் 


ஊர்ப் 


களை 


ஊர்ப்பெயர்களைப்பற்றி ஆய்வதால் பல்வேறு உண்மை 

உணர ழுடியும் என்ற உணர்வைச் செங்கை மாவட்ட 
ஊர்ப்பெயர்கள் ஊட்டியுள்ளது . காலந்தோறும் இம்மாவட்டம் 
பெற்றுள்ள மாற்றங்களையும் , வளாச்சிகளையும் ஊர்ப்பெயர் 
களால் உணரமுடிகிறது . இப்பகுதியில் 

இப்பகுதியில் வாழ்ந்துள்ள 
மக்களின் மனநிலை. மற்றும் சமுதாய நிலைகளையும் ஊர்ப் 
பெயர்கள் எடுத்துக்காட்டுகின் றன , 


நன்கு 


ஊர்ப்பெயர்கள் தொடர்பாக , இதற்கு முன்பு வெளியாகி 
யுள்ள தமிழ் நூல்களையும் , சில ஆங்கில நூல்களையும் படித் 
துணர்ந்த பின்பே இந்நூல் எழுதப்பட்டுள்ளது எனவே . முந்து 
நூலாசிரியர்களின் சில அடிப்படைக்கோட்பாடுகளும் 

இவ் 
ஆய்விற்குப் பயன் பட்டுள்ளன . 


இம்மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊர்ப்பெயர்களையுமே 
ஆராயவேண்டும் என்பது என் பேரவா . எனலே , பலவாறாகப் 
பகுத்துக்கொண்டு ஊர்ப்பெயர்களை வகைப்படுத்தி அவ்வடிப் 
படையில் ஆய்ந்து கூறியுள்ளேன் . ஒவ் வொரு ஊரைப்பற்றியும் , 
தலபுராணம் போன்று பொதுச் செய்திகளைக் கூறுவது இவ் 


1X 


ஆய்வின் நோக்கமாகக் கொள்ளவில்லை . எந்த அடிப்படையில் 
அவ்வூர்ப்பெயர் அமைந்துள்ளது என்பதையும் , 

அவ்வூர்ப் 
பெயரின் உண்மை வடிவம் எதுவாக இருக்கும் என்பதையும் 
ஆய்ந்து கூறுவதே இவ் ஆய்வின் நோக்கம் . 


சில ஊர்ப்பெயர்களின் மூலவடிவம் பலவாறாகக் கூறப்படு 
கின்றன . எனினும் , அவ்வூரின் அமைவிடம் , அவ்வூர் தோன்றிய 
சூழல் , ஊர்ப்பெயருக்கான பொருத்தமான காரணம் போன்ற 
அடிப்படைகளில் சிந்தித்து உணர்ந்தே மூல வடிவத்தைக் காண 
வேண்டியுள்ளது . ஓரகடம் என்று இன்று கூறப்படும் ஒருஊரின் 
பழைய வடிவம் உரோடகம் என்றும் . அவ்வூரில் சங்கப்புலவர் 
ஒருவர் வாழ்ந்தார் என்றும் கூறப்படுகிறது . உரோடகம் என்ற 
சொல்லுக்குத் தெளிவான பொருள் புலப்படாதிருப்பதுடன் , 
இம்மாவட்டத்தில் ஓரகடம் என்ற பெயரில் உள்ள மூன்று ஊர் 
களுக்குமே மூலவடிவம் உரோடகம் 

தானா என்ற ஐயத்தை 
யும் , முன்று ஊர்களில் 

எங்கு சங்கப்புலவர் வாழ்ந்தார் 
என்ற சங்கடத்தையும் நாம் உண்டாக்கிக் கொள்ள வேண்டி 
யுள்ளது . எனவேதான் , 

ஒரகடம் 

என்பதன் பழைய 
வடிவம் எதுவாக இருக்கும் என்று அறிவிற்குப் பொருந்துமாறு 
ஆய்ந்து கூறப்பட்டுள்ளது . இந்நிலை இன்னும் சில ஊர்களுக்கும் 
பொருந்தும் . 


ப 


சில 


ஊர்ப்பெயர்கள் இடைக்காலத்தில் பலவாறாகத் 
திரிந்துள்ளன . வேறு சில ஊர்களின் பெயர்களுக்கு வேறுபட்ட 
விளக்கங்கள் இன்று தரப்படுகின்றன . சில செவிவழிச்செய்தி 
களின் அடிப்படையிலும் ஊர்ப்பெயர்களுக்கான காரணங்களை 
ஊகம் செய்து உரைப்போர் உண்டு. இந்நிலைகளைக்கடந்து , 
இம்மாவட்டத்தின் 

பல்வேறு 

அடிப்படைத்தன்மைகளை 
மனத்துட்கொண்டே இவ் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது . 


" எப்பொருள் யார்யார்வாய்க் கேட்பினும் அப்பொருள் 

மெய்ப்பொருள் காண்ப ( து ) அறிவு " 
என்ற திருக்குறள் நெறியே இவ்ஆய்வின் அடிப்படை என்லாம் 


ரா.பி 


அறிஞர் 

சேதுப்பிள்ளை , அறிஞர் சோ . ம . லெ 
போன்றவர்கள் இம்மாவட்ட ஊர்ப்பெயர்சளில் சிலவற்றைப் 
பற்றி ஏற்கெனவே ஆய்ந்து கூறியுள்ளனர் . அவர்கள் . சிந்தனை 
களில் ஏற்புடையதாகப் பட்டவைகள் ஏற்றுக் கொள்ளப்பட்டுள் 
ளன ; பொருந்துமாறு அமையாதவைகள் மறுக்கப்பட்டுள்ளன . 
எனினும் , ஏற்பு , மறுப்பு யாவும் தக்க காரணங்களின் அடிப் 


X 


படையிலேயே அமைந்துள்ளன . எனவே . தாம் எதிர்பார்த்தி 
வாறு ஆய்வு அமையவில்லையே என்று எண்ணுவோர் , உண்மை 
காண முற்பட்டுள்ள முயற்சியை உணர்ந்து போற்றுவது கடமை 
யாகும் . 


ஊர்ப்பெயரின் உண்மை வடிவம் பொருளுடையதாகவும் , 
அவ்வூர் அமைந்துள்ள சூழலுக்குப் பொருத்தமுடைய சாகவுமே 
உறுதியாக அமைந்திருக்கும் . ஆனால் , இன்று வழங்கப்படும் 
நிலையில் சில ஊர்ப்பெயர்களின் உண்மை வடிவம் பொருளு 
டையதாகவோ , சூழலுக்குப் பொருத்தமுடையதாகவே காணப் 
படவில்லை . அந்நிலையில் , அதன் உண்மை வடிவம் வேறாகவே 
இருக்க வேண்டும் என்ற முடிபிற்கே வரவேண்டியுள்ளது . அம் 
முடிபின் அடிப்படையிலும் சில ஊர்ப்பெயர்களின் உண்மை வடி 
வங்கள் ஆய்ந்து கூறப்பட்டுள்ளன . 


மானாமதி என்று இன்று அழைக்கப்படும் ஊரின் பழைய 
வடிவம் வானவன் மாதேவி மங்கலம் என்று கூறப்படுகிறது , இவ் 
விளக்கம் மானாமதி என்று பெயர் பெற்றுள்ள எல்லா ஊர் 
களுக்குமே பொருந்தும் என்று கூறமுடியாது . குறிப்பிட்ட ஓர் 
ஊருக்கு மட்டுமென்றால் பொருந்துவதாகக் கூறமுடியும் , எனவே , 
மானாமதி என்ற ஊரின் பழைய வடிவம் வேறாகவே இருக்க 
வேண்டும் ; அவ்வடிவம் எல்லா மானாமதிக்கும் ஏற்புடைத்தாக 
அமையவேண்டும் . இவ்வடிப்படையிலும் சில ஊர்ப்பெயர்கள் 
ஆராயப்பட்டுள்ளன . 


ஊர்ப்பெயர்களில் அமைந்துள்ள பொதுக்கூறு . சிறப்புக்கூறு 
களே அவ்வூர்களைப் பற்றிய பல்வேறு செய்திகளையும் உணர்த்து 
கின் றன . எனவே , அந்த அடிப்படைகளிலேயே பெரும்பாலான 
ஊர்ப்பெயர்கள் ஆய்ந்து கூறப்பட்டுள்ளன . அதிலும் , உட்பிரிவு 
கள் என்ற நிலையில் பல்வேறு பகுதிகளில் , இம்மாவட்ட ஊர்ப் 
பெயர்கள் விரிவாக ஆராயப்பட்டுள்ளன . அப்பகுதிகளில் அடங் 
காத சில ஊர்களும் உண்டு . அவைகள் . தனிக்கூறுடைய ஊர் 
கள் என்ற தனிப்பகுதியில் ஆய்ந்து கூறப்பட்டுள்ளன . மொத்தத் 
தில் , இம்மாவட்ட ஊர்ப்பெயர்கள் அனைத்துமே இந்நூலில் 
ஆய்விற்குட்பட்டுள்ளன . வருவாய்த்துறைக் குறிப்பில் இடம் 
பெறாத சில புதிய ஊர்கள் வேண்டுமானால் விடுபட்டிருக்க 
வாய்ப்புண்டு . 


இம்மாவட்டத்தைப் பற்றிய சில பொதுவான செய்திகள் 
செங்கை மாவட்டம் - ஓர் அறிமுகம் என்ற பகுதியில் சுருக்க 


XI 


மாகத் தரப்பட்டுள்ளன . ஊர்ப்பெயர் ஆய்விற்குத் தேவையான 
செய்திகள் என்ற நிலையிலேயே அவை எடுத்துக்காட்டப்பட் 
டுள்ளன .அங்கு எடுத்துக்காட்டப்பட்ட புள்ளிவிவரங்கள் , பெரும் 
பாலும் , வருவாய்த் துறையினரின் மூலம் கேட்டறிந்தே குறிப் 
பிடப்பட்டுள்ளன . அச்செய்திகளில் பெரும்பாலும் திருத்தம் 
இருக்க வாய்ப்பு இல்லை . ஆனால் , இம்மாவட்டத்தில் 18 சட்டப் 
பேரவைத் தொகுதிகள் இருப்பதாகக் குறிப்பிடப்பட்டுள்ள 
செய்தி மட்டும் திருத்தத்திற்குரியதாக அமைந்து 

விட்டது : 
கடம்பத்தூர் தொகுதி என்பது பிரிக்கப்பட்டு , பிற தொகுதி 

இணைக்கப்பட்டு விட்டதால் தற்போது 17 சட்டப் 
பேரவைத் தொகுதிகள் மட்டுமே உள்ளன என்று தெரிய வரு 
கிறது . 


களுடன் 


அரசியல் தலைவர்கள் என்ற நிலையில் , ஆட்சிப் பொறுப் 
பேற்ற அமைச்சர்களின் பெயர்கள் மட்டுமே குறிப்பிடப்பட் 
டுள்ளன . அத்துறையில் செல்வாக்குப் பெற்ற பலர் இம்மாவட் 
டத்தில் வாழ்ந்துள்ளனர் . விரித்துக் கூறினால் பெருகும் . அது 
போன்றே இலக்கியப் படைப்பாளர்களும் . 


இம்மாவட்டத்தில் உள்ள ஊர்ப்பெயர்களைப்பற்றிய ஆய்வே 
இங்கு முதன்மை பெறுவதால் பிற செய்திகள் அத்துனை இன்றி 
யமையாமையினைப் பெறவில்லை எனலாம் . முதன்மைக்குரிய 
பகுதி முழுமையாக ஆராயப்பட்டுள்ளது . 


னாக 


இந்நூல் உருவாவதற்கு மட்டுமல்லாது , நான் ஓர் ஆய்வாள 

உருவாவதற்கே மூல காரணமாக இருந்தவர் ; இருந்து 
வருபவர் , பேராசிரியப் பெருந்தகை டாக்டர் ச . வே . சுப்பிர 
மணியன் அவர்கள் என் வளர்ச்சியில் பெரிதும் அக்கறை 
கொண்டுள்ள அவர்கள் இந்நூலுக்கும் அணிந்துரை வழங்கி 
வாழ்த்தியுள்ளார்கள் . அவர்களுக்கு என் அன்பான நன்றியைக் 
காணிக்கையாக்குகிறேன் . 


இம்மாவட்டத்தைச் 

சேர்ந்த 

இரண்டு பாராளுமன்றத் 
தொகுதிகளில் செங்கைத் தொகுதியும் ஒன்று . அத்தொகுதிப் 
பாராளுமன்ற உறுப்பினர் , டாக்டர் சா . ஜெகத்ரட்சகன் அவர் 
கள் , அரசியல் குளத்தில் பூத்த இலக்கியத் தாமரை ஓர் இலக்கிய 
வாதி என்ற நிலையில் இந்தூ லை ஆய்ந்து , திறனாய்வு நோக் 

மதிப்புரை தந்துள்ள அவர்களுக்கும் என் இனிய 


1 


குடன் 
நன்றி . 


XII 


செங்கை மாவட்ட ஊர்ப்பெயர்கள் பற்றிய பல குறிப்பு 
களைத் தந்து உதவிய , வட்டாட்சியர்கள் திரு . பா . சு . மணி 
அவர்கள் , திரு . ஜே . சுப்பிரமணியன் அவர்கள் , திரு . கோமதி 
நாயகம் அவர்கள் , துணை வட்டாட்சியா திரு . நடராசன் அவர் 
கள் ஆகியோருக்குப் பெரிதும் நன்றிக் கடப்பாடுடையேன் . 


ஊர்ப்பெயர்களை வகைப்படுத்துவதில் எனக்குப் பெரிதும் 
துணை செய்த . எங்கள் கல்லூரி வணிகவியல் துணைப் பேராசி 
ரியர் திரு ம.வெ. அருளாளன் அவர்களுக்கும் என் இனிய நன்றி . 


குறிப்பிட்ட காலத்தில் இந்நூலை உருவாக்கித் தந்த மீரா 
பிரஸ் அச்சகத்தார்க்கு என் பணிவான நன்றியை உரித்தாக்கு 
கின்றேன் . 

அன்புள்ள , 
கரு . 

நாகராசன் . 


உள்ளே .... 


அணிந்துரை 
மதிப்புரை 


டாக்டர் ச . வே.கப்பிரமணியன் 
டாக்டர் சா . ஜெகத்ரட்சகன் 


என்னுரை 


கரு . நாகராசன் 


புக்கம் 


ஊர்ப்பெயர்களின் தோற்றமும் வளர்ச்சியும் 


1.25 


ஊர்ப்பெயர்களின் தோற்றம் -3 ; வளர்ச்சி நிலைகள் - 4 ; 
பொதுப் பெயர்களும் தனிப்பட்ட பெயர்களும் -9 ; பொதுக் 
கூறும் சிறப்புக்கூறும் - 11 ; பலவிதப் பெயரடைகள் - 13 
ஐந்திணையமைப்பு - 14 ; நிலமும் நீரும் - 14 ; தாவரமும் 
பிற உயிரினங்களும் - 16 ; சமய அடிப்படையில் கடவுள் 
பெயர்கள் - 18 ; தனிமனிதப் பெயர்கள் - 19 ; சாதிப்பெயர் 
களும் தொழில் பெயர்களும் - 21 ; அண்மைக் கால அரசியல் 
பெயர்கள் - 23 ; நிறைவுரை - 25 . 


ஊர்ப்பெயர்களால் உணரப்படுவன 


26-43 


ஊர்ப்பெயர் அமைப்பு - 27 ; இயல்பாக உள்ள பழைய 
பெயர்கள் - 28 ; பெருமளவு மாற்றம் பெற்ற ஊர்ப்பெயர் 
கள் - 29 ; புதிதாக அமைந்த பெயர்கள் - 37 ; ஊர்ப்பெயர் 
உணர்த்துவன - 39 ; நிறைவுரை - 43 . 


செங்கை மாவட்டம் - ஓர் அறிமுகம் 


44-76 


- 


செங்கற்பட்டு பெயர்க்காரணம் 45 ; மாவட்டத்தின் 
அமைப்பு - 47 ; அருவா நாடும் தொண்டை நாடும் - 47 ; 
தொண்டை நாடும் செங்கை மாவட்டமும் - 49 ; தொண்டை 
நாட்டில் பல்வேறு ஆட்சிகள் - 51 ; சோழர் ஆட்சி - 51 ; 
பல்லவர் ஆட்சி - 53 ; முசுலிம் ஆட்சி - 54 ; விஜயநகர 
ஆட்சி - 55 ; வேறு பிற ஆட்சிகள் - 57 : இன்றைய கோட் 


XIV 


டங்களும் வட்டங்களும் - 60 ; ஊராட்சி ஒன்றியங்கள் - 61 ; 
தோன்றிய சான்றோர்கள் -63 ; பாராளுமன்ற , சட்டமன்றத் 
தொகுதிகள் - 67 ; தொழில் வளம் - 67 ; காண வேண்டிய 
இடங்கள் - 72 : நிறைவுரை - 75 . 


77.191 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


ஊர்ப்பெயர்களின் சிறப்புக்கூறுகள் 


192-256 


ஆடவர் பெயர் அடைகள் - 197 ; மகளிர் பெயர் அடை 
கள் - 202 ; மன்னர் தலைவர் போன்றோர் பெயரடை 
கள் - 204 ; கடவுள் முனிவர் முதலானோர் பெயரடைகள் 
- 206 ; சாதிப் பெயர்கள் - 209 ; தொழிற்பெயர்கள் - 213 ; 
தாவரப் பெயரடைகள் - 217 ; விலங்குப் பெயரடைகள் -223 ; 
நில அமைப்புப் பெயரடைகள் - 227 ; நீர் நிலைப் பெயரடை 
கள் - 232 ; ஒப்புமைக் கூறுப் பெயரடைகள் - 236 ; உறுப்புப் 
பெயரடைகள் - 244 ; எண்ணுப் பெயரடைகள் - 245 ; 
உலோகப் பெயரடைகள் -246 ; உணவுப் பொருட் பெயரடை 
கள் - 248 ; பிற ஊர்ப்பெயரடைகள் - 250 ; வேறு சில பெய 
ரடைகள் - 253 ; நிறைவுரை - 256 . 


பின்னிணைப்பு-1 செங்கை மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


257-297 


பின்னிணைப்பு -2 தனிக்கூறுடைய ஊர்கள் 


298-308 ) 


பின்னிணைப்பு- 3 துணை செய்த நூல்கள் 


309-313 


சொல்லகராதி 


314-319 


செங்கை மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


ஊர்ப்பெயர்களின் தோற்றமும் 

வளர்ச்சியும் 


மனிதஇன வரலாற்றிற்கும் ஊர்ப்பெயர்களின் தோற்றத்திற் 
கும் நெருங்கிய தொடர்பு உண்டு காட்டு மிராண்டிகளாய் மனி 
தன் அலைந்து கொண்டிருந்த காலத்தில் அவனுக்கென்று நிலை 
யான உறைவிடங்கள் இருந்திருக்க முடியாது ) எங்கெங்கெல்லாம் 
தங்க முடிகிறதோ அங்கெல்லாம் அவன் தங்கியிருப்பான் . மனித 
னின் தொடக்ககால நோக்கம் எப்படியாவது வயிற்றை நிரப்பு 
வது என்ற அளவோடு தான் இருந்திருக்கவேண்டும் . எங்கெல் 
லாம் உணவு கிடைத்திருக்குமோ அங்கெல்லாம் அவன் வாழ்ந் 
திருப்பான் . வாழ்க்கைப் போராட்டத்தில் இயற்கையின் தாக்கு 
தல்களுக்கும் விலங்குகளைப் போன்ற பிறவகை உயிரினங்களின் 
துன்புறுத்தலுக்கும் பல நிலைகளில் மனிதன் ஆளாகியிருக்க 
வேண்டும் . 


தனக்கென்று உறைவிடங்களை அமைத்துக் கொள்ள வேண் 
டும் என்று மனிதன் முற்பட்டதற்கு மூலகாரணம் அவனுக்குப் 
பல நிலைகளில் ஏற்பட்ட இடையூறுகளே எனலாம் . தேவையின் 
அடிப்படையிலேயே உற்பத்திகள் அமைகின்றன என்ற பொது 
வான கோட்பாடு ஆங்காங்கு அலைந்து கொண்டிருந்த மனிதன் 
ஓரிடத்தில் நிலையாகத் தங்குவதற்கு உறைவிடங்களை 
அமைத்த நிலைமைக்கும் பொருந்தும் . தொடக்க காலத்தில் 
இயற்கையாக அமைந்திருந்த குகைகள் , பொந்துகளிலேயே 
மனிதன் தங்கியிருப்பான் . காலப்போக்கில் அவனுக்குக் கிடைத்த 
அனுபவங்கள் , பெற்ற ஆற்றல்களால் சுயமுயற்சியில் 
விடங்களைத் தோற்றுவித்திருக்கவேண்டும் . மனித இன வரலாற் 
றில் இரண்டாவது நிலையாகவும் வளர்ச்சிப் போக்கில் முதல் 
• நிலையாகவும் இதனைக் குறிப்பிடலாம் . 


உறை 


ஒவ்வொரு மனிதனும் உறைவிடங்களை உருவாக்கவேண்டும் 
என்று எண்ணிய , அந்நிலையிலும்கூட அவன் தனித்தனியாகவே 


2 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


வாழ்ந்திருப்பான் . அதனால் இயற்கையுடன் போராடி வென்று , 
தான் வாழும் இடத்திலேயே வாழ்வதற்கு வேண்டிய எல்லா 
வாய்ப்புகளையும் உருவாக்கக் கூடிய ஆற்றல் அவனிடம் அமைய 
வில்லை . அதனால் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் எங்கெல்லாம் 
கிடைக்கிறதோ அங்கெல்லாம் உறைவிடங்களை மாற்றியமைத் 
துக் கொண்டே சென்றிருப்பான் . நாடோடி வாழ்க்கை என்று 
அந்நிலையைக் கூறலாம் . 


மேலும் 


காலப்போக்கில் 

புதிய அனுபவங்களையும் 
பெற்ற மனிதன் இயற்கையை திர்த்துப் போராடி வாழ முற் 
பட்டான் . தொடக்க காலத்தில இவன கண்டு அஞ்சி ஓடிய 
விலங்குகளையும் பிறஉயிரினம்.களயும் அடக்கி ஆள முடியும் 
என்ற நம்பிக்கை அவனுக்குப் பின்பு ஏற்படுகிறது . இந்நம்பிக்கை 
ஏற்படுவதற்கு மூல காரணம் மனிதன் ஒருவனோடு மற்றவள் 
உறவாடி வாழ்ந்ததுவேயாகும் . பிரிந்து கிடந்த மனித ஆற்றல 
ஓன்று சேரும் போது தான் எவ்வித எதிர்ப்பையும் வென்று வாழ 
முடியும் என்ற நம்பிக்கை ஒளி அவர்கள் வாழ்வில் வீசத் 
தொடங்குகிறது . தனித்தனியாக வாழ்ந்தபோது வாழ்வதற் 
கேற்ற சூழல் எங்கே கிடைக்கும் என்று அலைந்த மனிதன் கூடி 
வாழத் தலைப்பட்ட போது எவ்வித இடத்திலும் வாழ்க்கைச் 
சூழலை அமைத்துக் கொள்ள முடியும் என்று எண்ணினான் . 
மனித உள்ளங்கள் 

பண்பட்டதால் ஏற்பட்ட நாகரிகத்தின் 
விளைவு என்று இதனைக் குறிப்பிடலாம் . 


தனித்தனியாக வாழ்ந்த மனிதன் சேர்ந்து வாழ முற்பட்ட 
போது தான் நிலையான உறை விடங்களையும் அமைக்கத் 
தொடங்கினான் . அப்படி அவனால் அமைக்கப்பட்ட பல உறை 
விடங்களின் தொகுப்பே ஊர்கள் என்று உருப்பெறத் தொடங் 
கின . மனித இன வரலாற்றில் மூன்றாவது நிலையாகவும் , 
வளர்ச்சிப் போக்கில் இரண்டாவது நிலையாகவும் ஊர்களின் 
தோற்றங்களைக் குறிப்பிடலாம் . 


" மனித இனம் ஓரிடத்தில் நிலைத்து வாழத் தொடங்கிய 
காலத்திலேயே இடப்பெயர்களும் தோற்றுவிக்கப் பெற்றிருத்தல் 
வேண்டும் . ஆனால் அந்நிலையிலேயே ஊர்களுக்குப் பெயர் 


1. Place Names of Coimbatore District , k . Nachimuthu 


ஊர்ப்பெயர்களின் தோற்றமும் வளர்ச்சியும் 


3 


களைச் சூட்டியிருப்பர் என்று எண்ணமுடியாது . ஆங்காங்கு 
சிற்சில உறைவிடங்கள் சேர்ந்து ஒன்றாக இருந்திருக்கும் . தனித் 
தனியாக எதனையும் சாதித்து வந்தவர்கள் ஒன்றுபடுவதால் 
பெரிய விளைவுகளை ஏற்படுத்த முடியும் என்ற எண்ணத்தை 
பல உறைவிடங்கள் ஒருங்கிணைந்து அமைந்த ஊர்கள் அன்றைய 
மனிதர்களுக்கு உணர்த்தியிருக்கும் . 


ஊர்ப்பெயர்களின் தோற்றம் : 


. 


சிற்சில உறைவிடங்கள் சேர்ந்து ஊர்கள் உருவாகிய நிலை 
படிப்படியாக வளர்ச்சியடைந்திருக்க வேண்டும் . அதன் விளை 
வால் ஆங்காங்கு பல ஊர்கள் தோன்றியிருக்கும் . தனிமனிதர் 
கள் தம் விருப்பப்படி உறைவிடங்களை அமைத்து ஆங்காங்கு 
வாழ்ந்த நிலை மாறி , பலரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தது போல் , 
ஆங்காங்குள்ள பல ஊர்களும் தங்களுக்குள் தொடர்புகளை 
ஏற்படுத்திக் கொண்டு ஒன்று கூடி வாழ முற்பட்டிருக்க வேண்டும் . 
மனித நாகரிகத்தின் வளர்ச்சியில் இரண்டாவது கட்டமாக 
இதனைக் குறிப்பிடலாம் . அந்நிலையிலேயே ஊர்களுக்குப் 
பெயர் சூட்டியாக வேண்டிய கட்டாயம் அன்றைய மனிதர் 
களுக்கு ஏற்பட்டுள்ளது . 


ஆங்காங்கு பல ஊர்கள் காணப்பட்டதால் அவ்வூர்களை 
வேறுபடுத்தியுணர வேண்டிய கட்டாயம் நிச்சயம் அவர்களுக்கு 
நேர்ந்திருக்கும் . குறிப்பிட்ட . சில ஊரைக் குறிப்பிடுவது எப்படி 
என்ற சிக்கல் அவர்களிடம் தோன்றியிருக்கும் . அச்சிக்கலுக்குத் 
தீர்வு காணவேண்டும் என்ற முயற்சியின் பயனாகவே ஊர்ப் 
பெயர்கள் தோன்றியிருக்க வேண்டும் . 


அன்றைய மனிதனுக்கு மொழியறிவோ அன்றி இயற்கை 
யைப் பற்றிய தெளிவான சிந்தனை களோ இருந்திருக்க முடியாது . 
எனவே எவ்வித அடிப்படைக் காரணமும் இல்லாமல் , தான் 
உணர்ந்தவாறு ஊர்களுக்குப் பெயர் சூட்டியிருப்பான் . அவ்வாறு 
சூட்டப்பட்ட பெயர்கள் அனைத்தும் பெரும்பாலும் இடுகுறிப் 
பெயர்களாகவே இருந்திருக்க வேண்டும் . 


ஆரம்ப காலத்தில் எவ்விதக் காரணமும் இன்றிச் சில 
அனுடமானக் குறியீடுகளால் அறியத் தொடங்கிய பெயர்கள் . 
காலம் செல்லச் செல்ல மொழி வளர்ச்சியாலும் நாகரிக வளர்ச் 
சியாலும் தெளிவு பெற்றுச் செப்பனிட்ட ஒரு வடிவத்தைப் 
பெற்றது . மொழி , இனம் , நாடு இவற்றின் மாறுபாட்டிற்கு 


4 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


ஏற்ப ஒரு குறிப்பிட்ட பொருள் வேறு வேறு பெயர்கள் பெறுதல் 
உண்டு . அனுமானக் குறியீடுகள் பின்பு காரணப் பெயர் 
களாகக் காட்டப்பட்டுள்ளன . ஒரு 

சில ஊர்ப்பெயர்கள் 
அன்றைய மனிதன் உணர்ந்த காரணத்தின் அடிப்படையிலும் 
தோன்றியிருக்க வாய்ப்பு உண்டு . மொழியறிவு இன்மையால் 
அக்காரணமும் கூட அம்மனிதர்களது உள்ளத்து 

உணர்ச்சி 
வெளிப்பாடாகவே அமைந்திருக்கும் . மொழியறிவுக் 

கண் 
கொண்டு நோக்குவோர்க்கு அப்பெயர்களும் கூட இடுகுறிப் 
பெயர்களாகவே காணப்படும் . 


தமிழில் உள்ள பெயர்ச் சொற்களை இடுகுறிப் பெயர் , 
காரணப் பெயர் என்று வகைப்படுத்துவர் இலக்கண நூலார் . 
இவ்விரு பெயர்களிலும் இடுகுறிப்பெயர்களே காலத்தால் முந் 
தியவை . மொழியறிவு , இலக்கண அறிவெல்லாம் தோன்று 
வதற்கு முன்பிருந்தே தொன்று தொட்டு வழங்கப் படும் பெயர் 
கள் இடுகுறிப் பெயர்கள் . அவ்விடுகுறிப் பெயருடன் புதிது புதி 
தான காரணப் பெயர்கள் இன்று படைக்கப்படுகின்றன . நீர் 
என்ற இடுகுறிப் பெயருடன் தண்மை , வெம்மை என்ற காரணப் 
பெயர்களைச் சேர்த்துத் தண்ணீர் , வெந்நீர் என்ற சொற் 
களைப் படைத்துள்ளனர் . இயற்கைக் கூறுபாடுகளையுணர்த்தும் 
சொற்கள் யாவும் இடுகுறிப்பெயர்களாகவே உள்ளன . இன்று 
அச்சொற்களில் சில காரணப் பெயர்களாகக் காட்டப்படு 
கின்றன . ஒருவேளை இன்று நாம் இடுகுறிப் பெயர்களாகக் 
கருதும் பெயர்களும் கூட அன்று ஏதேனும் ஒரு காரணத்தின். 
அடிப்படையில் தோன்றியிருக்கலாம் . ஊர்ப்பெயர்களாக அன்று 
அமைந்த இடுகுறிப் பெயர்களுக்கும் இந்நிலை பொருந்தும் . 


வளர்ச்சி நிலைகள் : 


மனித சமுதாயம் காலந்தோறும் வளர்ச்சி பெற்று வருகிறது . 
அவ்வப்போது பெற்ற அனுபவம் , சிந்தனைத் தெளிவு . மொழி 
யைப் பயன்படுத்திப் பெற்ற அறிவு நலம் ஆகியவை வாழ்வில் 
பல நிலைகளில் மனிதனுக்கு நலங்களை விளைவித்துள்ளன . 
மனிதனது வாழ்வு செப்பனிடப்பட்டது போலவே அவன் பேசிய 
மொழியும் செப்பமடைந்தது . அதனால் வாழ்ந்த ஊர்களுக்கும் 


1. சுசீந்திரம் கல்வெட்டுகளில் பெயராய்வு : மா . நயினார் 

பக் . 28 


ஊர்ப்பெயர்களின் தோற்றமும் வளர்ச்சியும் 


5 


செப்பமடைந்த பெயர்களைச் சூட்டியுள்ளான் . அந்நிலையிலும் 
கூடப் பெரும்பாலும் இடுகுறிப் பெயர்களாகவே ஊர்களுக்குச் 
சூட்டப்பட்டாலும் அவ்வூர்ப் பெயர்கள் மொழியால் உச்சரிக்கப் 
பட்டமையால் இலக்கிய , இலக்கணங்களில் நிலைத்த இடம் 
பெற்றுவிட்டன . தமிழக பார்ப்பெயர்களைப் பற்றிய ஆய்வுப் 
பயணம் இந்நிலையிலிருந்தே தொடங்குகிறது . 


தமிழ் மொழியில் இன்றுள்ள நூல்களில் காலத்தால் பழமை 
யானது தொல்காப்பியம் . 

அவ்விலக்கண நூலிலேயே 

ஊர் . 
தேயம் , பதி ஆகிய சொற்களின் வழக்கைக் காணமுடிகிறது . 


" ஊரும் பெயரும் உடைத்தொழில் கருவியும் 
யாருஞ் சார்த்தி அவையவை பெறுமே ” 


என்ற மரபியல் நூற்பாவில் யாவர்க்கும் உரியன எவையென்று 
கூறுமிடத்து ஊர் , இயற்பெயர் , சிறப்புப் பெயர் , தத்தம் தொழி 
லுக்கேற்ற கருவி ஆகியன எல்லாரையும் சார்த்தி வரப்பெறும் 
என்று கூறுகிறார் தொல்காப்பியர் . எல்லோருக்கும் உரியன 
என்று குறிப்பிடும் அவர் முதலில் ஊரைக் குறிப்பிடுவதிலிருந்து 
ஊர் என்ற பெயர் அந்நாளிலேயே பெருவழக்காக இருந்துள்ளது 
என்பதனையும் , எல்லோருமே ஏதேனும் ஓர் ஊரில் வாழ்ந்துள் 
ளார்கள் என்பதனையும் உணரமுடிகிறது 


ஊர் என்ற சொல் இடுகுறிப் பெயரா அன்றி காரணப் 
பெயரா என்பது தெளிவாகப் புலப்படவில்லை . பொதுவாக இடு 
குறிப் பெயர் என்றே பலரும் கருதுகின்றனர் . ஆனால் மொழி 
ஞாயிறு . தேவநேயப் பாவாணர் அவர்கள் ஊர் , நகர் 

என்ப 
தெல்லாம் காரணப் பெயர்கள் என்று எடுத்துக் காட்டுகின்றார் . 
ஊர்தல் என்ற தொழில் பெயரின் அடிப்படையில் ஊர் என்ற 
சொல்லும் நகர்தல் என்ற தொழில் பெயரின் அடிப்படையில் நகர் 
என்பதும் அமைந்திருக்க வேண்டும் என்பது பொதுவான கருத்து . 
டல நிலைகளிலும் வசதிகள் குறைந்த ஊரானது மெதுவாகவே 
வளர்ச்சியடையுமாதலால் அவ்வளர்ச்சி ஊர்ந்து செல்வது 
போலவும் , வாய்ப்பு வசதியின் மிகுந்து காணப்படும் நகர்ப்புறங் 
களின் வளர்ச்சி , ஊர்களைக்காட்டிலும் விரைவாக அமையுமாத 


1. தொல்காப்பியம் , மரபியல் - நூற்பா: 75 


6 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


என்றும் 


லால் அது நகர்ந்து செல்வது போலவும் அமையும் 
கொள்ளலாம் . 


இக் கருத்தை உறுதிப்படுத்துவது போலவே இன்று 
ஊர்களில் புதிய வீடுகள் கட்டும் பணிகளோ , பிறவளர்ச்சிப் 
பணிகளோ மெதுவாகத்தான் நடைபெற்று வருகின்றன . 
ஆனால் நகர்ப் புறங்களில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளும் , 
நகரின் விரிவாக்கப் பணிகளும் விரைந்து நடைபெறுவதைக் 
காண முடிகிறது . நகை என்றால் விளங்குதல் என்று பொருள் . 
சொல்லடியாக நகர் என்டதும் , பொருந்துதல் 

என்று 
பொருள் தரும் உரு என்பதன் அடிப்படையில் ஊர் என்பதும் 
அமைந்தவை என்பது பாவாணர் கருத்து . ஊர் , நகர் 
பெயர்களுக்குப் பாவாணர் 

விளக்கங்கள் 

நடைமுறை 
யிலும் பொருந்து மாறே அமைந்துள்ளன 


என்ற 


தரும் 


. 


இந்நிலையில் வேறோர் சிக்கலும் தோன்றுகிறது . ஊரையு ம் 
நகரையும் இன்று நாம் வேறுபடுத்திக் காணமுடிவதால் 
பெயர்களுக்கிடையில் உள்ள பொருள் வேறு பாட்டையும் 
பகுத்துக் காணமுடிகிறது . ஆனால் தொல் காப்பியம் இயற்றப் 
பட்ட காலத்தில் இவ்வேறுபாடு இருந்திருக்க முடியாது என்று 
தான் கூறவேண்டும் . இன்று நகர் என்று நாம் கருதுவதும் கூட 
அன்று ஊர் என்றே உரைக்கப்பட்டுள்ளது . அதனால் தான் 
இங்கு எடுத்துக்காட்டப்பட்ட மரபியல் நூற்பாவில் ஊர் என்ற 
சொல்லுக்கு நகர் என்று உரையாசிரியர்கள் பொருள் எழுதியுள் 
ளார்கள் . நகர் என்பதும் ஊர் என்பதும் ஒன்றாகவே அன் Ty 
கருதப்பட்டுள்ளது . நகர் என்ற சொல்லாட்சி தொல்காப்பியத் 
தில் இடம் பெறாமலிருப்பதும் இவ்வுண்மையை உறுதிப்படுத்து 


சங்க இலக்கியங்களில் ஊர் என்ற சொல்லாட்சியைப் பல 
இடங்களில் காணமுடிகிறது . அக இலக்கியங்கள் , புற இலக்கியங் 
கள் யாவற்றிலுமே பெரும்பாலும் ஊர் என்ற சொல்லாட்சியைக் 
காண முடிகிறது . 

" அரவச் சீறூர் காண 
என்ற அகநானூற்று அடியும் , 
“ சான்றோர் பலர்யான் வாழும் ஊரே 2 


+91 


1 . 


அகநானூறு - பாடல் 160-17 
புறநானூறு பாடல் 191-7 


2 . 


ஊர்ப்பெயர்களின் தோற்றமும் வளர்ச்சியும் 


7 


என்ற புறநானூற்றுப்பாடல் அடியும் சான்றுகளாக அமையும் 
பிற அ , புற இலக்கியங்களில் வார் என்ற சொல் இடம் பெற் 
றிருப்பதனைக் காணலாம் . தலைமகனை உணர்த்துவதற்கு ஊர் 
என்ற சொல்லே பயன்பட்டுள்ளது . 


ஊரன் 


என்று 


ஐங்குறு நூறு , புறநானூறு போன்ற இலக்கியங்களில் எடுத்துக் 
காட்டப்பட்டுள்ள ஊர்கள் யாவு இன்றுள்ள கிராமப் புறங்கள் 
போல் இருந்திருக்கும் என்று எண்ண முடியாது . ஒரு ஊரைக் 
குறிப்பிட்டு அவ்வூரைச் சேர்ந்த தலைவனை 
சிறப்பித்துள்ளார்கள் என் றால் 

அவ்வூர் பெருமைக்குரிய , 
இன்றைய நகரத்தைப் போன்ற ஊரா!. 

.வே இருந்திருக்க 
வேண்டும் . எனவே தொல் சாப்பியத்திலும் , சங்க இலக்கியங் 
களிலும் ஊர் என்ற சொல் , 

இன் 

என்ற சொல் உணர்த் 
தும் பொருளை உணர்த்தியிருக்க வேண்டும் என்று 

சுருத 
முடிகிறது . 


ம நபர் 


நாகரிகத்தின் விளைவால் புதிதாகத் தோன்றிய ஊர்கள் 
நகர்கள் என்ற பெயரைப் பெற்றுள்ளன . இச்சொல்லாட்சியே 
பின்னர் தான் தோன்றியிருக்க வேண்டும் . புதிதாகத் தோன்றிய 
ஊர்கள் நகர்கள் எனப்பட்டுள்ளதால் , நகரங்களாகவும் விளங் 
ஊர்கள் 

என்ற சொற்கள் பின்பு பொருளளவில் சுருங்கி 

இன்று கிராமப்புறப்பகுதியில் உள்ளவை ஊர்கள் 
என்றும் , நவீன வாய்ப்பு வசதிகளைப் பெற்றவை நகரங்கள் 
என்றும் பிரித்துக் கூற வேண்டிய அளவிற்கு இரண்டிற்கும் 
இடையில் வேறுபாடுகள் தோன்றி விட்டன . 


விட்டன . 


சுமார் மூவாயிரம் ஊர்களையுடைய 

செங்கற்பட்டு 
மாவட்டத்தில் நானூற்றி அறுபத்திரண்டு ஊர்கள் ஊர் என்ற 
பொதுக்கூறைப் பெற்றுள்ளன . ஆனால் ஒன்பது ஊர்கள் மட்டு 
மே நகர் , நகரம் ஆகிய பொதுக் கூறுகளைப் பெற்றுள்ளன . அவ் 
வூர்களிலும் கூட சில ஊர்கள் அண்மைக் காலத்தில் தோன்றிய 
வைகளாகவே உள்ளன . எனவே இன்று நகர் எனப்படுவது 
அன்று 

ஊர் எனப்பட்டுள்ளது என்பது ஐயமின்றித் தெளிவா 
கிறது . உறையூர் , தகடூர் போன்ற புகழ் பெற்ற ஊர்களெல்லாம் 
கூட ஊர் என்ற பொதுக் கூறு பெற்றே அமைந்துள்ளதும் 
எண்ணிப்பார்ப்பதற்குரியது . 


தேயம் என்ற சொல் நாடு என்ற பொருளிலும் , உலகம் 
என்ற பொருளிலும் தொல் காப்பியத்தில் இடம் பெற்றுள்ளது . 


8 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


சென்ற தேஎத்து உழப்பு நனிவிளக்கி 1 


என்ற இடத்தில் தேயம் என்பது நாட்டைக் குறிக்கிறது . நாடு 
என்ற பொருளை இச்சொல் புலப்படுத்துமாறே பல இடங்களில் 
தொல்காப்பியத்தில் இது இடம் பெற்றுள்ளது . நாடு என்ற 
சொல் உணர்த்தும் பொருளைத் தேயம் என்ற சொல் உணர்த்தி 
யிருப்பதுடன் நாடு என்பதைக் காட்டிலும் தேயம் என்பதுவே 
பெருவழக்கிற்குரிய சொல்லாகவும் அன்று இருந்துள்ளது . 

இமையோர் தேஎத்தும் எறிகடல் வரைப்பினும் 
என்ற தொல்காப்பிய நூற்பா அடியில் தேயம் என்பது உலகம் 
என்ற பொருளைப் புலப்படுத்தும் சொல்லாக அமைந்துள்ளது . 


22 


பல ஊர்கள் சேர்ந்த ஒரு அமைப்பினையே நாடு தேயம் 
போன்ற சொற்களால் உணர்த்தியுள்ளனர் . பல வீடுகள் ஒன்று 
சேர்ந்து ஒரு ஊரானது அடிப்படையென்றால் அதன் வளர்ச் 
சியே பல ஊர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு நாடானது என்று கூற 
லாம் . எனவே நாடு , தேயம் ஆகிய சொற்கள் மனித நாகரிகத் 
தின் வளர்ச்சியைக் காட்டும் என்று கூறலாம் . 


கிறது . 


முன்னூறு ஊர்கள் சேர்ந்த பெரும்பகுதியே பறம்பு நாடு 
என்று கபிலர் குறிப்பிடுவதிலிருந்து பல ஊர்கள் சேர்ந்து அமைவ 
தே நாடு என்ற கருத்து அன்றே நிலவியுள்ளது புலனாகும் . 
இன்றும் அதே பொருளிலேயே நாடு என்ற சொல் வழங்கி வரு 

அதனால் தான் செங்கற்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர் 
களில் நூற்றி ஒன்பது பொதுக்கூறுகள் அமைந்திருந்தபோதும் 
நாடு என்ற பொதுக்கூறையுடைய ஊர் ஒன்றுகூடக் காணப்பட 
வில்லை . பல ஊர்கள் சேர்ந்த பகுதியே நாடு எனப்படும் என்ற 
எண்ணத்தை இம்மாவட்ட ஊர்ப்பெயர்களும் உறுதிப்படுத்து 
கின்றன . 


பதி என்ற சொல்லும் ஊரையே குறிக்கும் . இச்சொல்லாட்சி 
யையும் தொல்காப்பியத்திலேயே காணமுடிகிறது . 
" யாறும் குளனும் காவும் ஆடிப் 
பதி இகந்து நுகர்தலும் உரிய என்ப ) 8 


1. தொல்காப்பியம் 
2 .. 
3 . 


கற்பியல் - நூற்பா : 52 
பொருளியல் - நூற்பா ; 52 
கற்பியல் - நூற்பா : 50 


ஊர்ப்பெயர்களின் தோற்றமும் வளர்ச்சியும் 


9 


என்ற நூற்பா அடியில் ஊரை உணர்த்துமாறு பதி என்ற சொல் 
எடுத்தாளப்பட்டுள்ளது . இன்னும் கூட பதி என்ற சொல்லைப் 
பொதுக் கூறாகப் பெற்ற ஊர்கள் காணப்படுவதையுணரலாம் . 
தமிழ்நாட்டின் வடஎல்லையாக அன்றிருந்த வேங்கடமலை 
திருப்பதி என்றே அழைக்கப்படுகிறது . 


செங்கற்பட்டு 

மாவட்ட ஊர்ப்பெயர்களில் பதி என்ற 
பொதுக்கூறு பெற்ற ஊர்கள் எதுவும் இல்லை . ஆனால் மானா 
மதி என்ற பெயரில் இரண்டு ஊர்கள் உள்ளன . அவ்வூர்ப் பெயர் 
களில் உள்ள மதி என்ற பொதுக்கூறு பதி என்பதன் திரிபாகவும் 
இருத்தல் கூடும் . பதி என்ற சொல் சங்க இலக்கியங்களிலும் 
எடுத்தாளப்பட்டுள்ளது . ஆனால் 

சொல்லைப் 
போன்று பெருவழக்காக இடம் பெறவில்லை . 


ஊர் 


என்ற 


ஊர் , பதி , தேயம் ஆகிய சொற்களைத் தவிர ஊர்ப்பெயர் 
களையோ நாட்டையோ 

உணர்த்துமாறு பிற சொற்கள் 
ஏதும் தொல்காப்பியத்தில் இடம் பெறவில்லை . தொல்காப் 
பியத்தில் காணப்பட்ட அடிப்படையிலேயே சங்க இலக்கியங்களி 
லும் ஊரை உணர்த்தும் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன . ஆனால் 
சங்க இலக்கியங்கள் படைக்கப்பட்ட காலத்தில் தனிப்பட்ட 
ஊர்களின் பெயர்களும் தோன்றிவிட்டமையால் ஊர் , பதி 
போன்ற பொதுவான சொற்களுடன் தனிப்பட்ட ஊர்ப்பெயர் 
களும் அவ்விலக்கியங்களில் இடம் பெற்றுவிட்டன . 


பொதுப் பெயர்களும் தனிப்பட்ட பெயர்களும் : 


தமிழகத்தைப் பொறுத்தவரையில் ஊர்களைப்பற்றிய 
பொதுப் பெயர்களே தொடக்க காலத்தில் 

காலத்தில் தோன்றியிருக்க 
வேண்டும் . பொதுப் பெயர்களின் அடிப்படையில் தனிப்பட்ட 
பெயர்கள் பின்னர்த் தோன்றியிருக்கக்கூடும் . சங்க இலக்கியப் 
பாடல்களில் பெரும்பாலும் பொதுப் பெயர்களின் அடிப்படையி 
லேயே தலைவன் , தலைவியர் சுட்டப்படுகின் றனர் . 


1 


" அலைக்கும் ஊரன் 
சாரல் நாட 


1 . அகநானூறு 
2. குறுந்தொகை 


பாடல் ; 185-6 
பாடல் : 69-5 


10 


செங்கல்பட்டு மாவட் - ஊர்ப்பெயர்கள் 


குன்ற நாட 
பெருந்தேனிழைக்கும் நாடன் 


119 


இச்சான்றுகளில் ஊர் , நாடு என்ற பொதுக் கூறுகளையே 
காண முடிகிறது அப்பொதுப் பெயர்களின் மூலமாகவே தலை 
வன் சுட்டப்படுகிறான் . ஆனால் அப்பொதுப் பெயர்களுக்கிடை 
யிலும் நுட்பமான வேறுபாடு காட்டப்பட்டுள்ளது . நாட்டிற்கு 
உரியவன் நாடன் என்ற அடிப்படையில் மட்டுமே 

தலைவன் 
சுட்டப்பட்டிருந்தால் பல நாடுகளுக்குரிய 

தலைவர்கள் 
நாடன் என்று கூறப்பட்டிருப்பா . அப்போது 

அவர்களுக்குள் 
குறிப்பிட்ட நாடனைப் பிரித்துக் காண்பதில் இடர்ப்பாடு ஏற் 
பட வாய்ப்பு 

உண்டு . அதனால் தான் நாடன் என்று கூறும் 
போதே அந்நாட்டிற்குரிய தனித் தன்மையும் முன் ஒட்டுகளாகச் 
சேர்த்துக் கூறப்படுகின்றது . 


சில 


சாரல , குன் றம் போன்ற முன் ஒட்டுச் சொற்கள் நாடுகளுக் 
கிடையில் வேறு பாட்டைச் சுட்டுகின்றன . நாடு என்ற பொதுப் 
பெயரை மட்டும் காணும் போது ஏற்படும் மயக்கம் 

சாரல 
யுடைய நாடு , குன்றுகளையடுத்துள்ள நாடு என்ற முன் ஒட்டு 
விளக்கங்களையுணரும் போது மாறுகிறது . 

இடங்களில 
சாரல் , குன்றம் போன்ற முன் ஒட்டுச் சொற்களை மட்டுயே 
குறிப்பிடாமல் , அங்கு நிகழும் செயலை விளக்கி அதன் மூலமாக 
வும் அவ்வூர் அல்லது நாடு குறிப்பிடப்படும் . பெருந்தேனிழைக் 
கும் நாடன்ட் என்பதில் அம்மலையில் உள்ள குறிஞ்சி மலர் 
தொடர்பான செயல் குறிப்பிடப்படுகிறது . அச் செயல் அம்மலை 
யைப் பிற மலைகளிலிருந்து பிரித்துணர த்துணை செய்யும் . இம் 
முறையை எலலாப்பாடல்களிலுயே காணலாம் . 


ஊர் , நாடு என்ற பொதுப் பெயர்களுடன் முன் ஒட்டுகளாக 
அமைந்த சொற்களும் , செயல்களுமே 

பின்னர் 

தனிப்பட்ட 
ஊர்ப்பெயர்கள் தோன்றக் காரடையாகி விட்டன.. நாடு என்ற 
ஒரு பொதுப்பெயரின அடிப்படையில் பல முன் ஒட்டுகள் சேரும் 
போது பல நாடுகளைப் பற்றியறிய முடிகிறது . முன் ஒட்டுகள் 
இல்லையென்றால் எல்லாமும் ஒன்றே என்ற எண்ணம் தான் 
ஏற்படும் . இவ்வாறு அன றிருந்த சில பொதுப் பெயர்களுடன் 
முன் ஒட்டுகளாகச் சேர்ந்த பல சொற்களு ம் செயல்களும் பல் 


1 . அகநானூறு 
2. குறுந்தொகை 


பாடல் : 172-14 

பாடல் : 3.4 


ஊர்ப்பெயர்களின் தோற்றமும் வளர்ச்சியும் 


வேறு தனிப்பட்ட ஊர்ப் பெயர்கள் தோன்றக் காரணமாகியுள் 
ளன என்பதையுணர முடிகிறது . 


பொதுக்கூறும் சிறப்புக்கூறும் : 


ஊர் , பதி , தேயம் , நாடு போன்ற சில பொதுப் பெயர்களே 
ஊர்ப்பெயர் தொடர்பான பெயர்களாக முன்பு இருந்துள்ளன . 
அப்பொதுப் டெயர்களை வேறுபடுத்திக் காட்டும் விதத்தில் முன் 
வட்டுகள் இடம் பெற்றதனால் மேலும் சில ஊர்களைப் பற்றி 
யும் அறியமுடிந்தது . அந்நிலை காலப்போக்கில் மேலும் வளர்ச்சி 
யடைந்தது அதன் பயனாய்ப் பல பொதுப் பெயர்கள் தோன்ற 
தொடங்கின : ஒவ்வொரு பொதுப்பெயரின் அடிப்படையிலும் 
பல தனிப்பட்ட பெயர்கள் முன் ஒட்டுகளாக அமையத் தொடங் 

அதனால் ஊர்ப்பெயர்கள் தோன்றத் தொடங்கி 
விட்டன . 


கின . 


பல 


பொதுப்பெயர் , தனிப்பட்ட பெயர் என்று கூறுவதையே 
ஊர்ப்பெயர் பற்றிய ஆராய்ச்சியாளர்கள் பொதுக்கூறு , சிறப்புக் 
கூறு என்று குறிப்பிடுவர் . பொதுக்கூறுகள் இடுகுறிப் பெயர் 
களைப் போன்று தொடக்க காலத்தில் தோன்றியவை . பொது 
வான அடிப்படையில் தோன்றும் பெயர்கள் அவை . ஆனால் 
சிறப்புக்கூறுகள் அவ்வப்போது புதிது புதிதாகத் தோன்றுபவை . 
பொதுக்கூறுகள் குன்று , காடு , ஏரி , குளம் என்று இயற்கையோடு 
ஒட்டிய பெயர்களாக அமைந்திருக்கும் . எனவே அவைகளில் 
இடுகுறிப் பெயர்களாகவே சில இருத்தலும் உண்டு . ஆனால் 
சிறப்புக்கூறுகள் காலத்திற்குக் 

காலம் 

காரணங்களுக்கேற்ப 
மாறியமைந்து கொண்டே 

இவை அனைத்தும் 
காரணப் பெயர்களாகவே காணப்படும் . 


செல்லும் . 


ஒரு நாடு , அல்லது மாவட்ட ஊர்ப்பெயர்களில் அமைந் 
துள்ள பொதுக்கூறுகளைக் கொண்டு அங்குள்ள இயற்கைவளம் , 
நிலம் , நீர் பற்றிய பல திறப்பட்ட செய்திகள் , குன்றுகள் , காடு 
கள் . ஐந்திணையடிப்படையில் ஊர்கள் அமைந்துள்ள விதம் 
போன்ற அடிப்படையான செய்திகளையறிந்து கொள்ள முடியும் . 
ஆனால் சிறப்புக் கூறுகளைக் கொண்டு அங்குள்ள மக்களின் 
வாழ்க்கை முறை , தொழில்கள் , சாதிகள் , அவர்களது உணவுப் 
பொருள்கள் , உற்பத்திகள் , அவர்கள் அணியும் ஆபரணங்கள் 
போன்ற செய்திகளை உணர்வதுடன் , அங்குள்ள காடு , குன்றுகள் 
ஏரிகளில் வாழும் உயிரினங்களையும் அறிய முடிகிறது . மேலும் 
மாறிவரும் பல்வேறு அரசியல் , 

சமய , சமுதாய மாற்றங் 


12 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


களுக்கேற்ப எவ்வாறெல்லாம் புதுப்புது ஊர்கள் அமைகின்றன 
என்பதைச் சிறப்புக் கூறுகளைக் கொண்டே உணர முடிகிறது . 


பொதுக்கூறுகளைக் கொண்டு . பொதுவான இயற்கையமைப் 
பைக் கொண்ட ஒரு நாட்டைப் பற்றிய பொதுவான செய்தி 
களை அறியலாம் . அதனால் தான் ஒரே வகைப்பட்ட பொதுக் 
கூறைத் தமிழகத்திலுள்ள பல மாவட்ட ஊர்ப்பெயர்களிலும் 
காணமுடிகிறது . ஆனால் சிறப்புக்கூறுகள் அப்படிப் பட்டவை 
யல்ல . 

அவை மாவட்டங்கள் தோறும் மாறும் தன்மையன . 
அந்தந்த மாவட்டங்களின் தனித் தன்மைகளுக்கேற்பச் சிறப்புக் 
கூறுகளும் மாறிக் காணப்படும் . இவ்வகையில் நோக்கினால் ஒரு 
மாவட்டத்தைப் பற்றிய ஊர்ப்பெயர் ஆய்வில் பொதுக்கூறு 
களைக் காட்டிலும் சிறப்புக் கூறுகளே பெரிதும் பயன்படும் 
என்பதையுணரலாம் . 


செங்கை மாவட்ட ஊர்ப்பெயர்களில் காணப்படும் நூற்று 
ஒன்பது பொதுக்கூறுகளில் பல , வேறு சில மாவட்ட ஊர்ப்பெயர் 
களிலும் காணப்படுகின்றன . இதே இயற்கையமைப்பு வேறு சில 
இடங்களிலும் இருப்பதே இவ் வொற்றுமைக்குக் காரணம் . 
ஆனால் இங்குள்ள ஊர்ப்பெயர்களில் காணப்படும் சிறப்புக் கூறு 
களில் பலவற்றை வேறு மாவட்டங்களில் உறுதியாகக் காணமுடி 
எனவே 

மாவட்டத்தின் தனித்தன்மையையுணரச் 
சிறப்புக் கூறுகளே பெரிதும் பயன்படும் என்பதை யுணரலாம் . 


யாது . 


தொடக்க காலத்தில் சில ஊர்களே இருந்திருக்கும் . 
மக்கள் தொகைப் பெருக்கத்திற்கும் தேவைக்கும் ஏற்ப பல 
ஊர்கள் அவ்வப்போது தோன்றியுள்ளன ; இன்னும் தோன்றிக் 
கொண்டு இருக்கின் றன . 

இதனால் ஆங்காங்கு காடுகள் 
நாடாக்கப் பட்டுள்ளன ; ஏரிகளும் குளங்களும் ஊர்களாக 
மாறியுள்ளன . இப்படித தோன்றும் புதிய ஊர்கள் சில பொதுக் 
கூறுகளின் அடிப்படையில் புதிய புதிய சிறப்புக் கூறுகளைப் 
பெற்று அமைந்துள்ளன . 


ஊர்ப்பெயர்களில் முன் ஒட்டாக அமைவது சிறப்புக்கூறு . 
அச்சிறப்புக்கூறு பலவிதப் பெயர் அடைகளால் அமைவது . அப் 
பெயரடைகளின் தோற்றம் , வளர்ச்சி முதலியனவற்றை ஆய் 
வதன் மூலமே ஊர்ப்பெயர்களில் காணப்படும் பல்வேறு வளர்ச்சி 
நிலைகளையும் , கால மாறுதலுக்கேற்ப ஊர்ப்பெயர்களில் ஏற் 
பட்டுள்ள மாறுதல்களையும் தெளிவாக உணரமுடியும் . 


ஊர்ப்பெயர்களின் தோற்றமும் வளர்ச்சியும் 


13 


செங்கற்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்களில் அமைந்துள்ள 
சிறப்புக் கூறுகளும் மேற்கண்ட உண்மைகளை உணரத் துணை 
செய்கின்றன . பொதுவாக 

ஊர்ப்பெயர்களின் தோற்றம் , 
வளர்ச்சி முதலியன ஒரு நாட்டளவில் எந்நிலையில் அமைந்திருக் 
குமோ அந்நிலையிலேயே இம்மாவட்ட ஊர்ப்பெயர்களின் நிலை 
யும் அமைந்துள்ளது . எனவே , இம்மாவட்ட ஊர்ப்பெயர்களின் 
சிறப்புக்கூறுகளில் இடம் பெற்றுள்ள பெயர் அடைகளையும் 
மையமாகக் கொண்டு . பொதுவாக ஊர்ப்பெயர்களில் அமைந் 
துள்ள பெயரடைகளின் தோற்றம் , வளர்ச்சி பற்றி இனிக் காண 
வாம் . 


பலவிதப் பெயரடைகள் : 


ஊர்ப்பெயர்களின் சிறப்புக் கூறுகளில் இடம் பெறும் பெய 
ரடைகள் பலவிதப்படும் . எனினும் அவைகளை மூன்று பெரும் 
பிரிவிற்குள் அடக்குவர் ஊர்ப் பெயர் ஆய்வாளர்கள் ( 1 ) விளக்கப் 
பெயர் அடை ( 2 ) ஆட்பெயர் அடை ( 3 ) இவ்விரண்டிலும் அடங் 
காத பிறவகைப் பெயர் 

அடை என்பன அவை . இம்மூவகைப் 
பெயர் அடைகளிலும் இயற்கையமைப்பை மையமாகக் கொண்டு 
அமைந்துள்ள விளக்கப் பெயர் அடைகளே காலத்தால் முந்தி 
யவைகளாக இருத்தல் வேண்டும் . இயற்கையின் கூறுபாடான 
நிலத்தில் உற்பத்தியாகும் பலவித மரங்கள் , செடிகள் , காய்கள் , 
மலர்கள் முதலியனவற்றைப் பற்றியும் , இயற்கையின் கூறு 
பாடான காடுகள் , மலைகளில் வாழும் பல் வேறு விலங்கினங்கள் , 
பறவைகள் பற்றியும் விளக்கப் பெயர் அடைகள் மூலமாகவே 
உணர முடிகிறது . அதன் பிறகே ஆட்பெயர் அடைகளும் , பிற 
வகைப் பெயர் அடைகளும் தோன்றியிருக்க வேண்டும் . அரசியல் 
செல்லாக்கு மிக்குள்ள இன்றைய நிலையில் மீண்டும் ஆட்பெயர் 
அடைகளே ஊர்ப்பெயர்களில் மிகுதியாக இடம்பெற்று வருகின் 
றன . இன்று புதிதாகத் தோன்றும் ஊர்களில் விளக்கப் பெயர் 
அடைகளையோ , அன்றிப் பிறவ கைப் பெயர் அடைகளையோ 
உறுதியாகக் காணமுடியாது . ஏனெனில் ஆட்பெயர்களை வைப் 
பதற்காகவே இங்கு புதிய ஊர்கள் தோற்றுவிக்கப்படும் சூழ்நிலை 
அண்மைக்காலத்தில் தோன்றி நிலைத்துவிட்டது . 


இனி , தொடக்ககாலத்திலிருந்து ஊர்ப்பெயர்களில் எவ்வித 
அடிப்படையில் பெயரடைகள் தோன்றியிருக்கமுடியும் என்பதை 
சில வரையறைகளைக் கொண்டு நோக்கலாம் . 


14 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


ஐந்திணையமைப்பு : 


இயற்கையோடு ஒட்டி வாழ்ந்தவன் தமிழன் . எனவே , தான் 
தொடக்க காலத்தில் உறைவிடங்களை அமைத்து வாழத் 
தொடங்கிய இயற்கை நிலங்களின் பெயர்களையே தான் அமைத்த 
ஊர்ப்பெயர்களுக்குப் பெயர் அடைகளாக அமைத்துள்ளான் . 
இவ்வமைப்பு முறையைத் தமிழகத்திலுள்ள அனைத்து மாவட்ட 
ஊர்ப்பெயர்களிலும் காண முடிகிறது . செங்கை மாவட்ட ஊர்ப் 
பெயர்களில் மிகப் பழமையான ஊர்ப்பெயர்களை நோக்கினால் 
அவைகள் பெரும்பாலும் ஐந்திணையமைப்பின் அடிப்படையில் 
அமைந்த பெயர் அடைகளையே பெற்றிருத்தலை யுணரலாம் . 


குறிஞ்சி , முல்லை , மருதம் , நெய்தல் , பாலை ஆகிய திணைப் 
பெயர்களை நேரடியாகவோ , அல்லது அவைகளைப் பிற பெயர் 
வடிவங்களிலோ உணர்த்துமாறு அமைந்த பல ஊர்கள் செங்கை 
மாவட்டத்தில் உள்ளன . குன்று , மலை , பாறை , வரை போன்ற 
பல பெயரடைகள் குறிஞ்சி நில அமைப்பை உணர்த்துமாறு 
ஊர்ப்பெயர்களில் அமைந்துள்ளன . பிற நிலவகைகளிலும் இது 
போன்ற பெயரடை அமைப்பைக் காண முடிகிறது . சில ஊர்ப் 
பெயர்கள் நேரடியாக குறிஞ்சி, முல்லை என்று உணர்த்தாவிட் 
டாலும் அந்நிலத்து ஊர்கள் எவ்வாறு சங்க 

இலக்கியங்களில் 
உணர்த்தப்பட்டுள்ளனவோ அவ்வடிப்படையில் உணர்த்தப் 
பட்டுள்ளன . 


மருதநில ஊர்கள் ஊர் என்னும் பொதுக்கூறு பெற்றும் 
நெய்தல் நில ஊர்கள் பாக்கம் என்னும் பொதுக்கூறு பெற்றும் 
இது போன்றே பிற திணைகளைச் சார்ந்த ஊர்ப்பெயர்களும் 
பல பொதுக்கூறுகளைப் பெற்றும் அமைந்திருப்பது போன்று 
இவ்வூர்களில் காணப்படும் பெயர் அடைகளும் திணைப் பெயர் 
களை வேறுபடுத்தியறியுமாறே அமைந்துள்ளன . 


நிலமும் நீரும் : 

குறிஞ்சி முதலான ஐந்திணைகளில் நெய்தல் மட்டுமே நீர் 
நிலை தொடர்பானது . ஏனைய நான்கு திணைகளும் ஒழுக்கத் 
தின் அடிப்படையிலும் , வேறு பிற வகைகளிலும் வேறுபட்டிருந் 
தாலும் நிலம் என்ற அமைப்பில் ஒன்றுபடுகின்றன . இந்நான்கு 
திணைக்குட்பட்ட நிலங்களையும் உணர்த்துமாறு பல 

ஊர்ப் 
பெயர்கள் , ஏற்ற பெயர் அடைகளைப் பெற்று , செங்கை மாவட் 
டத்தில் உள்ளதைக் காணமுடிகிறது . 


ஊர்ப்பெயர்களின் தோற்றமும் வளர்ச்சியும் 


15 


குன்று , காடு , கோடு , வண்டல் , செய் , மலை , கான் , பாலை , 
கரம்பை , மணல் , கல் , சோட்டை , தோட்டம் , கழனி , பள்ளி ,, 
மடம் , பள்ளம் , குழி , மேடு போன்ற பல பெயர் அடைகளைப் 
பெற்ற பல ஊர்கள் இம்மாவட்டத்தில் உள்ளன . இப்பெயர் 
அடைகள் யாவும் பலவகைப்பட்ட நிலத்தின் வகை , தன்மை , 
மண்ணின் நிலை ஆகியனவற்றைத் தெளிவாக எடுத்துக்காட்டு 
கின்றன. இப்பெயர் அடைகளைப் பெற்ற ஊர்கள் யாவும் 
தொடக்க காலத்தில் தோன்றியவைகளாகவே இருக்கும் என் 
உறுதியாக நம்பலாம் . பல்வேறு பொதுக் கூறுகளிலும் இப்பெயர் 
அடைகள் காணப்பட்டாலும் அப்பொதுக் கூறுகளும் கூட நால் 
வகை நில 

நில அமைப்பின் அடிப்படையிலேயே அமைந்துள்ளன 
என்பதனையும் ஊர்ப்பெயர்களால் உணரமுடிகிறது . 


நிலத்தை அடிப்படையாகக் கொண்டே ஊர்ப்பெயர்கள் 
தொடக்காலத்தில் தோன்றியிருக்க வேண்டும் . அதனால் தான் 
அப்படிப்பட்ட பல பெயர் 

அடைகளை இம்மாவட்ட ஊர்ப் 
பெயர்களில் காணமுடிகிறது . நிலத்தின் பல்வேறு நிலைகளையும் 
பெயர் அடைகளால் குறிப்பிட்டதுபோன்று நிலங்களின் பல்வேறு 
அமைப்புகளையும் , ஒப்புமைக் கூறுபாடுகளையும் கூடப் பெயர் 
அடைகள் புலப்படுத்துகின்றன . 


கிழக்கு , மேற்கு , தெற்கு , வடக்கு ஆகிய எல்லைகளின் 
அடிப்படையில் ஒப்புமை காணுமாறு பல ஊர்ப் பெயர்கள் இம் 
மாவட்டத்தில் உள்ளன . அதுபோன்றே சிறிய பெரிய போன்ற 
அளவின் அடிப்படையில் நிலங்களை ஒப்புமைப்படுத்திக் காணு 
மாறும் , கருமை , வெம்மை , செம்மை போன்ற நிறங்களின் அடிப் 
படையில் நிலங்களை ஒப்புமைப்படுத்திக் காணுமாறும் பல 
பெயர் அடைகளைப் பெற்றுப் பல் ஊர்கள் இம்மாவட்டத்தில் 
அமைந்துள்ளன . இவ்வாறு நிலங்களை ஒப்புமைப்படுத்திக் 
காணும் நிலை நிலம் தொடர்பான ஊர்ப்பெயர் அமைப்பில் 
பின்னர் ஏற்பட்ட வளர்ச்சி என்று கூறலாம் . 


நெய்தல் நிலம் என்பது கடலும் கடல் சார்ந்த பகுதியும் 
ஆகும் . கடல் சார்ந்த பகுதியில் அமைந்த ஊர்களே பாக்கம் 
என்னும் பொதுக்கூறு பெற்று அமைந்திருந்தன . அது ஆரம்ப 
கால நிலை , காலப்போக்கில் கடல் , ஏரி , குளம் போன்ற நீர் 
நிலைப் பெயர்களையே ஊர்ப்பெயர்களில் அடையாகப் பெற்றும் 
ஊர்கள் தோன்றத் தொடங்கிவிட்டன . நீர் நிலைப் பெயர்களில் 
இவ்வாறு அமைந்த நிலையை ஓர் வளர்ச்சி நிலை என்றே கூற 
லாம் . 


16 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


ஆறு , குளம் , கடல் , பொய்கை , துறை , ஏரி , கயம் , கூவம் , 
ஊற்று போன்ற பல பெயர் அடைகளைப் பெற்றுப் பல 

ஊர்கள் 
செங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளன . இவைகளேயன்றி நீர் , 
வெள்ளம் , சமுத்திரம் போன்ற பல பெயா அடைகளும் ஊர்ப் 
பெயர்களில் காணப்படுகின்றன . எவ்வெவ்விடங்களில் எல்லாம் 
நீர் நிலைகள் காணப்படுமோ அவையனைத்தும் ஊர்ப்பெயர் 
களில் அமைந்துள்ளதை உணர முடிகிறது , நிலங்களின் அடிப் 
படையில் 

ஊர்ப்பெயர்கள் அமைந்ததைத் தொடர்ந்து நீர் 
நிலைகளின் அடிப்படையிலும் அமைந்துள்ளன என்று கருத முடி 


கிறது 


தாவரமும் பிற உயிரினங்களும் : 


நிலத்தின் அடிப்படையிலும் , நீர்நிலைகளின் பெயர்கள் அடிப் 
படையிலும் ஊர்ப்பெயர்களை அமைத்த நிலை படிப்படியாக 
வளர்ந்த போது சில மாறுதல்களையும் பெறத் தொடங்கி 
யுள்ளன . பொதுவாக நிலத்தின் தன்மை , வகை , 

அமைப்பு 
ஆகியவற்றை மட்டுமே அடிப்படையாகக் கொண்டு ஊர்ப் 
பெயர்களை அமைத்ததிலிருந்து வளர்ச்சியடைந்து அந்நிலத்தில் 
காணப்படும் பல்வேறு மரங்கள் , செடிகள் , பூவகைகள் , காய்கள் , 
கனிகள் ஆகியவற்றின் அடிப்படையிலும் ஊர்ப்பெயர்கள் 
அமைக்கத் தொடங்கியுள்ளனர் . இவ்வளர்ச்சி நிலைகளையும் 
செங்கை மாவட்ட ஊர்ப் பெயர்களால் உணர முடிகிறது . 


ஆல் , கடம்பு , நாவல் , பனை , வேம்பு , விளம்பு . கொடுங் 
கை , போந்து , இலுப்பை , புங்கம் , அத்தி , காஞ்சி . ஆரி , ஊதை , 
வேண் , வெங்கு , ஈச்சம் , புளி மா , முருங்கை , பேரீச்சை , விளிஞ் 
சை , விளாம் , களாம் , புன்னை , மூங்கில் , கமுகு , ஒதியம் , பாக்கு , 
கருவேலம் , இலந்தை , சவுக்கு போன்ற பல மரங்களின் பெயர் 
அடைகளைச் சிறப்புக்கூறுகளாகப் பெற்ற ஊர்ப்பெயர்கள் இம் 
மாவட்டத்தில் காணப்படுகின்றன . இம்மரங்கள் 

பல் வேறு 
வகைப்பட்ட நிலங்களிலும் உற்பத்தியாகக் கூடியவை என்பதை 
யுணரலாம் . 


பல்வேறு மரப்பெயர்கள் ஊர்ப்பெயர்களில் காணப்படுவது 
போன்று பல்வேறு - செடிகளின் பெயர்களையும் இம்மாவட்ட 
ஊர்ப்பெயர்களால் உணர முடிகிறது . முள்ளி , போந்தை . அவுரி . 
கொட்டி , பருத்தி , கீரை , புல் , துளசி , நெல் , தூதுவிளம் , சூரை , 
கொள்ளு , பீர்க்கை , எட்டி , நொச்சி , பாகல் , மஞ்சள் , எருக்கு . 


ஊர்ப்பெயர்களின் தோற்றமும் வளர்ச்சியும் 


17 


பருது , ஏலக்காய் , பூண்டு , வெள்ளரி , காரை , கொடிவலசை 
போன்ற செடி , கொடிகளின் பெயர் அடைகளை ஊர்ப்பெயர் 
களில் சிறப்புக்கூறுகளாகப் பெற்றுப்பல ஊர்கள் இம்மாவட்டத் 
தில் உள்ளன . 

அவை போன்றே தாழம்பூ , காஞ்சி , தாமரை , செங்கழுணீர் , 
பல்லி , மருது , குகனள , சாவி , முல்லை . அல்லி , பிச்சிப்பூ , 
காந்தள் ஆகிய மலர்களின் பெயர்களை அடையாகப் பெற்றும் 
பல ஊர்கள் இங்கு அமைந்துள்ளன . 

இங்குக் குறிப்பிடப்பட்ட மரம் , செடி , கொடி , பூவினங்கள் 
ஆகியனவற்றுள் பல . நிலத்தில் உற்பத்தியாவனவாகவும் வேறு 
சில நீரில் உற்பத்தியாவனவாகவும் உள்ளதையுணரலாம் . இவ் 
வாறு நிலம் , நீர் நிலைகளில் 

உற்பத்திபாகும் தாவரங்கள் 
தொடர்பான பெயர் அடைகளைப் பெற்று ஊர்ப்பெயர்கள் 
அமைந்ததைத் தொடர்ந்து நிலத்தில் வாழும் விலங்கினங்கள் ,, 
பறவைகளின் பெயர் அடைகளைப் பெற்றும் , நீரில் வாழும் மீன் 
போன்ற உயிரினங்களின் பெயர் அடைகளைப் பெற்றும் பல 
ஊர்ப் பெயர்கள் அமைந்துள்ளன . ஊர்ப்பெயர்களின் அமைப் 
பில் பின்னர் 

பின்னர் ஏற்பட்ட மாறுதல் என்று இதனைக் குறிப்பிட 
லாம் . இம்மாறுதல்களைப்புலப்படுத்து ம் விதத்திலும் பல ஊர்ப் 
பெயர்கள் இம்மாவட்டத்தில் உள்ளன . 


ஆ , ஆடு , நரி , பசு . கரடி , ஆன் , எருமை , வேழம் , குதிரை . 
புலி , , 

ஏனம் , சிங்கம் போன்ற பல விலங்கினங்களின் பெயர் 
அடைகளைப் பெற்ற பல ஊர்கள் இம்மாவட்டத்தில் உள்ளன . 
வல்லூறு , உள்ளா , சம்பாதி , தாரா , தூக்கணாம்குருவி , காக்கை , 
நாரை , கோழி , விட்டில் , தேனீ , அன்னம் , கிளி போன்ற பறவை 
களின் பெயர்களை அடையாகப் பெற்றும் பல ஊர்கள் அமைந் 
துள்ளன . அவை போன்றே , மீன் , விரால் , முதலை போன்ற 
நீரில் வாழும் உயிரினங்களைப் பெற்றும் பல ஊர்கள் அமைந் 
துள்ளதைக் காணமுடிகிறது . மீன் , சேல் போன்ற பெயர் அடை 
களைப் பெற்றுப்பல ஊர்கள் இம்மாவட்டத்தில் உள்ளன . 


ஊர்ப் பெயர்களின் அமைப்பு நிலம் , நீர் அடிப்படையில் 
முதலில் 

தொடங்கி , பின்பு அவ்விடங்களில் காணப்படும் 
தாவரங்களின் பெயர்களைப் பெற்று , அதன் பின்னர் அவ் 
விடங்களில் வாழும் உயிரினங்களின் பெயர்களை உணர்த்துமாறு 
வளர்ச்சி பெற்று வந்துள்ளதையுணர முடிகிறது . இவ்வளர்ச்சி 
2 


18 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


முறையில் ஏற்பட்டுள்ள மாறுதல்களுக்குச் சங்க இலக்கியப் 
பாடல்களிலேயே தொடர்பு உள்ளதையும் உணர முடிகிறது . 


. 


ஐந்திணைகளையும் குறிப்பிட்டவர்கள் அங்குள்ள மரம் , 
செடிகள் பற்றியும் கருப்பொருள்கள் என்ற நிலையில் குறிப் 
பிட்டுள்ளார்கள் . மேலும் , திணைப் பெயர்கள் 

அனைத்தும் 
அங்குள்ள மலர்களின் பெயர்களைப் பெற்றே அமைந்துள்ளன 
அச்சிந்தனைகளின் வளர்ச்சியே பின்னர்த் தோன்றிய ஊர்ப் 
பெயர்கள் மரம் , செடி , செடி , பூ போன்ற பெயர் அடை 
களைப்பெற்று அமைவதற்குக் காரணமாயின . அது போன்றே 
ஒவ்வொரு நிலத்திலும் வாழும் விலங்குகள் பற்றியும் இலக்கண 
நூலார் முன்னரேயே வரையறுத்துள்ளனர் மேலும் , சங்க இலக் 
கியங்களில் பெரும் பாலும் விலங்குகள் , பறவைகளின் செயல் 
கள் மூலமாகவே தலைவனின் நாட்டுவளம் , குன்றின் நிலை 
முதலியன விளக்கப்பட்டுள்ளன . இந்நிலையே காலப்போக்கில் 
வளர்ச்சியடைந்து விலங்கினங்கள் போன்ற பல உயிரினங்களின் 
பெயர்களை ஊர்ப்பெயர்களில் அடைகளைாக அமைக்கும் அள 
விற்கு வந்துள்ளது என்று கருதுவது பொருத்தமா கப்படுகிறது . 


இவ்வடிப்படையிலேயே உலகில் பெரும்பாலான ஊர்கள் 
அமைந்துள்ளன . இம்மாவட்ட ஊர்ப்பெயர்களிலும் பெரும் 
பாலானஊர்கள் இங்கு எடுத்துக்காட்டப்பட்ட பெயர் அடை 
களைப் பெற்றே அமைந்துள்ளன . 


சமய அடிப்படையில் கடவுள் பெயர்கள் : 


வரலாற்றில் ஏற்படும் மாற்றங்களுக்கேற்பவே ஊர்ப்பெயர் 
களின் அமைப்பிலும் மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன . சங்க கால 
இயற்கையோடு இயைந்த நிலையில் தமிழர் வாழ்ந்த காலமாத 
லால் அக்காலத்தில் தோன்றிய ஊர்ப்பெயர்களும் அந்நிலையி 
லேயே அமைந்திருந்தன . தமிழக வரலாற்றில் இருண்ட காலம் 
எனப்படும் களப்பிரர் ஆட்சிக்காலத்திற்குப் பின்பு பக்தி இயக்கங் 
கள் தமிழ் நாட்டில் பரவத் தொடங்குகின்றன . அந்நிலையில் 
இம்மாவட்டம் உள்ளடங்கிய தொண்டை மண்டிலம் பல்லவப் 
பேரரசர்களின் ஆட்சிக்குட்பட்டிருந்தது . சமண , 

பெளத்த 
சமயங்கள் அந்நிலையில் வெகுவாகப் பரவியிருந்தன . அச் 
சமயங்கள் செல்வாக்கை இழக்கச் செய்து , சைவ , 
சமயத்தை இப்பகுதியில் பரப்பும் பணியில் , நாயன்மார்களும் 
ஆழ்வார்களும் தீவிரமாகச் செயல் பட்டுள்ளார்கள் . இது வர 


+ 


வைணவ 


19 


ஊர்ப்பெயர்களின் தோற்றமும் வளர்ச்சியும் 


லாறு உணர்த்தும் உண்மை.இவ்வரலாற்றை நிரூபிக்கும் வகையில் 
பல ஊர்ப்பெயர்கள் இம்மாவட்டத்தில் காணப்படுகின்றன . 


பல 


-சமண , பௌத்த சமயங்கள் இம்மாவட்டத்தில் பரவியிருந்த 
நிலையை உணர்த்துமாறு ஊர்ப்பெயர்கள் காணப்படு 
கின்றன . பள்ளி என்ற பொதுக் கூறு பெற்று இங்குக் காணப் 
படும் ஊர்கள் யாவும் அச்சமயங்களின் அடிப்படையில் அமைந் 
தனவேயாகும் . சமணம் , பௌத்தம் என்ற சமயப்பெயர்களையே 
பெயர் அடைகளாகப் பெற்றும் பல ஊர்கள் இம்மாவட்டத் 
தில் உள்ளன 


அச்சமயங்களுக்கு மாற்றுச் சமயங்களாக இப்பகுதியில் 
பரவிய சைவ , வைணவ சமயங்களின் அடிப்படையில் பல ஊர் 
கள் இங்குக் காணப்படுகின்றன . பல பொதுக் கூறுகளில் சைவ , 
வைணவம் தொடர்பான கட்வுளர் பெயர்கள் இடம் பெற்றுள்ள 
தைக் காண முடிகிறது . 

அம்மன் , அரி , விஷ்ணு , நரசிங்கம் , சிவன் , பர்வதராஜன் , 
ஆதிவராகன் , ஆஞ்சநேயன் , தரணிவராகன் , துவாரகன் , 
கோபால கிருஷ்ணன் , சத்ருஞ்சயன் , ஸ்ரீகாளி , ஸ்ரீகிருஷ்ணா , 
வெங்கடப்பெருமாள் , வேணுகோபாலன் , விநாயகர் , சூரியன் , 
திருமால் , பெருமாள் , அரன் , பிடாரி , சிங்கப்பெருமாள் , செல்லப் 
பிள்ளையார் , ருத்ரகோடி , மால் போன்ற பல கடவுளர்களின் 
பெயர் அடைகளைப் பெற்றுப் பல ஊர்கள் இம்மாவட்டத்தில் 
காணப்படுகின் றன . 

இங்கு எடுத்துக்காட்டப்பட்ட கடவுள் பெயர் அடைகள் 
பலவாக இருப்பினும் பெரும்பாலும் சிவன் , திருமால் ஆகிய 
இருவர் தொடர்பான பெயர்களாகவே அவை உள்ளதையுணர 
லாம் . சிவன் தொடர்பான பெயர்களைக் காட்டிலும் திருமால் 
தொடர்பான பெயர்களே மிகுதியாகக் காணப்படுவது , வைணவ 
சமயம் இப்பகுதியில் பெற்றிருந்த மிகுந்த செல்வாக்கைப் புலப் 
படுத்தும் . இக்கடவுளர் பெயர்களில் சில பிற்காலத்தில் தோன்றி 
யவைகளாகவும் இருத்தல் கூடும் . பெண் கடவுளர்களில் கொற் 
றவைவழிபாடு பழமையானது என்பதை சிலப்பதிகாரம் முத 
லாகவே உணரமுடிகிறது . சூரியன் போன்ற தேவர்களின் பெயர் 
களிலும் சில ஊர்கள் அமைந்துள்ளன . 
தனிமனிதப் பெயர்கள் : 

பக்தி இயக்கங்கள் தமிழ் நாட்டில் பரவிய போது கடவு 
ளைப்பற்றிய சிந்தனைகள் எங்கும் காணப்பட்டன . நாளடை 


20 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


வில் அந் நிலையில் சிறிது மாற்றம் ஏற்படத் தொடங்கியது . சிறு 
பிரபந்தங்கள் தோன்றும் சூழல் தமிழ் இலக்கிய உலகில் தோன் 
றியபோது தெய்வங்களைப்பற்றி மட்டுமே பாடல்கள் எழுதப் 
பட்ட நிலையிலிருந்து சிறிது மாற்றம் பெற்று மன்னர்கள் , செல் 
லர்கள போன்ற சனிமனிதர்களைப் பற்றியு! பாடல்கள் 
எழுதப்படும் நிலை உருவாகியது . ஊர்ப் பெயர்களின் அமைப் 
பிலும் அத்தகைய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதை உணர முடி 


கிறது . 


ஆகிய 


சைவம் , வைணவம் 

சமயங்களின் அடிப்படையில் 
கடவுளர்களின் பெயர்கள் ஊர்ப் பெயர்களில் அடைகளாக இடம் 
பெற்ற நிலையில் சிறுமாற்றம் ஏற்பட்டு பல தனி மனிதர்களின் 
பெயர்களும் ஊர்ப்பெயர்களில் அடைகளாக அமையத் தொடங் 
கின . பக்தி 

பக்தி இயக்கங்கள் தோன்றிய காலத்திற்குப் பின்பு 
ஏற்பட்ட இந்நிலை பல நூற்றாண்டுகள் தொடர்ந்து நிலவியுள்ள 
தைக் காண முடிகிறது . அவ்வப்போது ஏற்பட்ட ஆட்சி மாற்றங் 
களுக்கேற்பப்பல புதுப்பெயர்களும் ஊர்ப்பெயர்களில் 
பெற்றுள்ளன . 


டம் 


சைவ , வைணவ சமயங்கள் இந்நாட்டு மக்களால் தொன்று 
தொட்டுப் பின்பற்றப்படும் சமயங்கள் காலப்போக்கில் 
கிறித்துவம் , இசுலாம் போன்ற பிற நாட்டுச் சமயங்களும் இம் 
மண்ணில் பரவத் தொடங்கியுள்ளன . அதன் விளைவால் அச் 
சமயங்களைச் சேர்ந்த சில தனியனிதர்களின் பெயர்களும் ஊர்ப் 
பெயர்களில் அடைகளாக இடம் பெற்றுள்ளன . 


தனிமனிதப் பெயர்கள் பல திறப்பட்டனவாக உள்ளன . 
கடவுளர் பெயர்களையே பெரும் பாலும் மனிதர்கள் சூட்டிக் 
கொள்ளும் மரபு இங்கு நிலவிவருவதால் அவ்வடிப்படையில் பல 
பெயர்கள் அமைந்துள்ளன . பல்வேறு ஆட்சியாளர்களின் பெயர் 
கள் , பல சமயங்களின் பெயர்கள் , மனிதர்கள் சார்ந்துள்ள சாதி 
கள் , செய்த தொழில்கள் , உறவுகள் , மற்றும் மனித வாழ்வில் 
தொடர்புடைய பல பொருள்கள் ஆகியவற்றின் பெயர்கள் 
முதலிய அடைகளைப் பெற்றும் ஊர்ப்பெயர்கள் அமைந் 
துள்ளன . இம்மாற்றங்கள் அனைத்தையும் எடுத்துக்காட்டும் 
விதத்தில் செங்கற்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் அமைந் 
துள்ளதை உணரமுடிகிறது . 


தாவரம் , பிற உயிரினங்கள் தொடர்பான பெயர் அடைகள் 
அனைத்தையும் சேர்த்து நோக்கும் போது இம்மாவட்ட ஊர்ப் 


ஊர்ப்பெயர்களின் தோற்றமும் வளர்ச்சியும் 


21 


பெயர்களில் மிகுதியானவை அவ்வாறு அமைந்துள்ளமை புல 
னாகும் . ஆனால் தனிப்பட்டமுறையில் நோக்கும் போது இம் 
மாவட்ட ஊர்ப்பெயர்களில் ஆட் பெயர் அடைகளைப் பெற்ற 
ஊர்ப்யெர்களே மிகுதியாக உள்ளன . பல் வேறு ஆட்சி மாற்றங் 
கள் இம்மாவட்டம் உள்ளடங்கிய பகுதியில் நிகழ்ந்துள்ளமை 
இவ்வாறு தனி மனிதப்பெயர்கள் மிகுந்து காணப்படுவதற்கு மூல 
காரணம் எனலாம் . 


சாதிப்பெயர்களும் தொழில் பெயர்களும் : 


ஆட் பெயர்களை நேரிடையாகவே உணர்த்தும் விதத்தில் 
பல பெயர் அடைகள் இம்மாவட்ட ஊர்ப்பெயர்களில் காணப் 
படுகின்றன . அப்பெயர் அடைகளில் பல ஆண்களின் பெயர் 
அடைகளாகக் காணப்படுவதுடன் சில பெயரடைகள் பெண் 
களின் பெயர்களையும் உணர்த்துகின்றன . பெண்களும் சமூகத் 
தில் மதிக்கப்படும் நிலையில் வாழ்ந்துள்ளனர் என்பதை . அப் 
பெயர் அடைகள் தெளிவு படுத்துகின்றன . 


அவ்வாறு இடம் பெற்றுள்ள பெயர் அடைகள் மட்டுமே 
யன்றி 

மனிதர்களின் சாதிப்பெயர்களைக் குறிப்பிடுமாறும் , 
அவர்கள் செய்துள்ள பல்வேறு தொழில்களை உணர்த்துமாறும் 
பல ஊர்ப்பெயர்கள் இம்மாவட்டத்தில் காணப்படுகின்றன . 


இடையர் , வன்னியர் , சாணார் , குயவர் , ஆரியர் , வில்லி 
யர் , சோழியர் , பிள்ளை , அய்யங்கார் , ஒட்டர் , நாயக்கர் , நாயுடு , 
ரெட்டி , செட்டி , கம்மாளர் , தட்டார் , முதலியார் , வண்ணார் , 
வலையர் போன்ற சாதிப்பெயர்களுடன் துலுக்கர் , மொகலாயர் , 
ராவுத்தர் , பரங்கியர் போன்ற சாதிப்பெயர்களும் இம்மாவட்ட 
ஊர்ப்பெயர்களில் காணப்படுகின்றன . குறிப்பிட்ட சில சாதிப் 
பெயர்கள் பல பொதுக்கூறுகளிலும் காணப்படுவதால் அச்சாதி 
களின் பெயரிலேயே பல ஊர்கள் காணப்படுகின்றன . 


இம்மாவட்ட ஊர்ப்பெயர்களில் பல்வேறு சாதிப்பெயர்கள் 
இடம் பெற்றிருந்தாலும் மிகுதியான செல்வாக்குப் பெற்றிருப் 
பது அந்தணச்சாதியேயாகும் . ஆரியர் , ஐயர் , ஐயங்கார் . 
பார்ப்பான் போன்ற பல பெயர் அடைகளைப் பெற்றுப் பல 
ஊர்கள் இம்மாட்டத்தில் அமைந்துள்ளன , அகரம் , அஹ்ர 
காரம் , மங்கலம் போன்ற பொதுக் கூறுகளில் அடங்கிய ஊர்க 
ளெல்லாம் குறிப்பிட்ட அச்சாதியினருக்காக அமைந்தவையே 
யாம் . 


22 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


வேட்டையாடுதல் , ஆசிரியத் தொழில் , கூத்து , கொல்லர் 
தொழில் , தெசவு, முரசு அடித்தல் , தலையாரி . மருத்துவர் , 
உழவு , போரத்தொழில் . பாண் இசைத்தல் , நடித்தல் , தச்சுத் 
தொழில் , பட்டு உற்பத்தி , கொத்து வேலை , சங்கீதம் , சதுரங்கம் 
ஆடுதல் , காவல் காத்தல் , தண்டல் போன்ற பல தொழில்களின் 
அடிப்படையிலும் தனிமனிதப் பெயர்கள் இம்மாவட்ட ஊர்ப் 
பெயர்களில் அமைந்துள்ளன . இங்குக்குறிப்பிடப்பட்ட தொழில் 
கள் அனைத்தும் இம்மாவட்ட மக்களால் புரியப் பட்டுள்ளன 
என்பதையே ஊர்ப்பெயர்களின் மூலம் உணர முடிகிறது . 


ஊர்ப்பெயர்களில் இடம் பெற்றுள்ள தனிமனிதப் பெயர் 
களில் எவ்வித முன் ஒட்டுகளும் இல்லாமல் பெயர் அமைந்துள் 
ளது ஒரு நிலை : சாதிப் பெயர்களையும் , தொழில் பெயர் 
களையும் பெயர் அடைகளாகப் பெற்று அமைந்தது முந்திய 
நிலைக்கு மாறுபட்ட நிலையாகும் . செய்த தொழில்களின் அடிப் 
படையிலேயே தொடக்க காலத்தில் மனிதர்களிடையே பிரிவுகள் 
காணப்பட்டுள்ளன . அப்பிரிவுகளே பிற்காலத்தில் உயர்வு . 
தாழ்வு காணும் நிலையில் சாதிப்பெயர்களாக வடிவெடுத்துள் 
ளன என்பது வரலாறு கூறும் உண்மை . இம்மாற்றங்களை 
எடுத்துக்காட்டும் விதத்திலேயே இம்மாவட்ட ஊர்ப்பெயர்களும் 
அமைந்துள்ளன . 


தனிமனிதர்களைச் சுட்டிக்காட்டும் விதத்தில் இடம் பெற்ற 
சாதிப்பெயர் , தொழில் பெயர்களைப் போன்று வேறு சில அடிப் 
படைகளிலும் தனிமனிதர்களுடன் தொடர்புடைய பல பெயர் 
அடைகள் ஊர்ப்பெயர்களில் இடம் பெற்றுள்ளன . 


மனிதர்கள் பயன் படுத்திய பல் வேறு உலோகப் பெயர் 
அடைகள் , கண் , கால் போன்ற மனித உறுப்புகளைப் உணர்த் 
தும் பெயர் அடைகள் , ஒன்று , இரண்டு என்பன போன்ற 
எண்ணுப் பெயர் அடைகள் , மனிதர் உயிர் வாழ்க்கைக்கு இன்றி 
யமையாத உணவுப் பெயர் அடைகள் போன்ற அடிப்படைகளி 
லெல்லாம் பல ஊர்ப்பெயர்கள் அடைந்துள்ளன . இவ்வமைப்பு 
முறைகள் அனைத்தையும் அடிப்படைகளாகக் கொண்டு 
அமைந்த பல ஊர்கள் இம்மாவட்டத்திலும் காணப்படுகின்றன . 


உலோகம் , உறுப்பு , எண் , உணவு போன்ற பெயர் அடை 
கள் , இதற்கு முன்னர் எடுத்துக் காட்டப்பட்ட பெயர் அடைகளி 
லிருந்து மாறு பட்டவைகளாகக் காணப்படினும் , இவையனைத் 
தும் தனி மனித உடைமைகளையுணர்த்துமாறே காணப்படுவ 


ஊர்பெயர்களின் தோற்றமும் வளர்ச்சியும் 


23 


தால் தனிமனிதப்பெயர்களின் அடிப்படையில் ஊர்ப்பெயர்கள் 
தோன்றிய காலத்திலேயே இப்பெயர் அடைகளைப் பெற்றும் 
ஊர்ப் பெயர்கள் தோன்றியிருத்தல் வேண்டும் என்று எண்ண 
வேண்டியுள்ளது . 


அண்மைக்கால அரசியல் பெயர்கள் : 


. 


கால மாற்றங்களுக்கேற்பக் கருத்துக்களும் மாறுகின்றன . இம் 
மாற்றங்களின் பிரதிபலிப்பு அவ்வப்போது அமைந்த ஊர்ப் பெயர் 
களிலும் காணப்படுகிறது . இயற்சைப் பொருள்களின் பெயாகளை 
ஊர்ப் பெயர்களுக்கு வைத்தவன் மன நிலை வேறு : தெய்வங் 
களின் பெயர்களை ஊர்ப்பெயர்களுக்கு வைத்தவன் மன நிலை 
வேறு ; தமது பெயர்களையே ஊர்ப் பெயர்களுக்குச் சூட்டிய பிற் 
கால மாந்தரின் மனநிலைவேறு . பெரும்பாலும் , இடைக்காலத் 
தில் பல்வேறு குழப்பமான சூழ்நிலையில் , போர்களில் வென்று 
நாடு பிடித்து வந்த மன்னர்களுக்கே தமது பெயர்களை வரலாற் 
றில் மட்டுமல்லாமல் வேறு பிற வடிவங்களிலும் நிலைத்திருக்கு 
மாறு செய்ய வேண்டும் என்ற துடிப்பு இருந்துள்ளது . அத்துடிப் 
பின் பயனால் பலநிலைகளில் தமது பெயர்களைப் பொறித்துச் 
சென்றுள்ளார்கள் . அம்முயற்சிகளில் ஒன்று தான் 

ஒன்றுதான் தங்களால் 
அமைக்கப்பட்ட ஊர்களையும் தங்களது பெயர் விளங்குமாறு 
அமையச் செய்தது . 


இம்மாவட்டத்தில் பல்வேறு பிறநாட்டு மன்னர்களின் படை 
யெடுப்பு அடிக்கடி நிகழ்ந்துள்ளது . பிற மொழி பேசும் மன்னர் 
பலர் இப்பகுதியை ஆண்டுள்ளனர் . அவர்களில் 

பெரும்பா 
லோர் தங்களது 

பெயர்கள் விளங்குமாறு ஊர்ப்பெயர்களை 
அமைத்துச் சென்றுள்ளனர் . . ஆங்கிலேயர் காலத்தில் பல ஊர் 
கள் அவர்களது பெயர்களைப் பெறுமாறு அமைந்துள்ளன . ஊர்ப் 
பெயர் களில் ஆங்கிலச் சொற்கள் இடம்பெறுமாறும் பல ஊர்கள் 
இங்கு அமையக் காரணமாக இருந்தது ஆங்கிலேயர் ஆட்சி . 


இந்திய நாடு சுதத்திரம் பெற்ற பிறகும் ஊர்ப்பெயர்களில் 
தனிமனிதப் பெயர்கள் இடம் பெறும் நிலை தொடர்ந்து 
காண்டே வந்தது . சுதந்திரப் போருக்கு மூல காரணமாக 
இருந்த மகாத்மா காந்தி , நேரு போன்ற அகில இந்திய அரசியல் 
தலைவர்கள் 

பெயர்களிலும் , காமராசர் , இராசாசி , கக்கன் , 
பக்தவட்சலம் போன்ற தமிழகத் தலைவர்கள் பெயர்களிலும் 
பல ஊர்கள் தமிழ்நாட்டில் தோன்றியுள்ளன. அவையேயன்றி , 


24 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


வ.உ.சி , பாரதி , திருப்பூர்க்குமரன் , வாஞ்சி நாதன் போன்ற 
சுதந்திரப் போராட்ட வீரர்களின் பெயர்களிலும் ஆங்காங்கு சில 
ஊர்கள் தோன்றியுள்ளன . 


அன்றைய ஆளுங்கட்சியாக காங்கிரசுக் கட்சி இருந்ததால் அக் 
கட்சித் தலைவர்களின் பெயர்களே பெரும்பாலும் ஊர்ப் பெயர் 
களாக அமைந்தன . வ.உ சி , பாரதி , திருப்பூர்க்குமரன் போன்ற 
விடுதலைப் போராளிகளின் பெயர்களும் , சில 

இடங்களில் 
வள்ளுவர் . இளங்கோ , கம்பர் போன்ற இலக்கியப் படைப்பாளர் 
களின் பெயர்களும் பெரிய நகரங்களில் தெருப் பெயர்களாகவே 
அமைந்துள்ளன . இத்தகையோரது சேவை தெருப் பெயர்கள் 
சூட்டுமளவிற்குத்தான் என்று எண்ணிவிட்டார்கள் போலும் ! 


1967 க்குப் பிறகு திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்களின் 
ஆட்சி தமிழகத்தில் அமையத் தொடங்கியது . இன்றளவும் அவ் 
வியக்கம் தொடர்பானவர்களின் ஆட்சியே தொடர்ந்துள்ளது . 
இவர்களது ஆட்சிக்குப் பிறகு தேசியப் பார்வை குறைந்து வட் 
டாரப் பார்வையே மிகுந்தள்ள தால் ஊர்ப்பெயர்களிலும் அதன் 
பிரதிபலிப்பைக் காணமுடிகிறது . திராவிட இனத் தலைவர்சள் , 
தமிழ் மொழிப் படைப்பாளர்கள் போற்றப்படும் நிலை இவர் 
களது ஆட்சிக் காலத்தில் உருவாகியுள்ள தால் ஊர்ப் பெயர்களும் 
அதற்கேற்ப அமைந்துள்ளன . 


தந்தை பெரியார் பெயரிலும் , அண்ணா பெயரிலும் , பல 
ஊர்கள் , தெருக்கள் , அமைந்துள்ளன ; அமைந்தும் வருகின்றன . 
பெரியார் , அண்ணா . கலைவாணர் 

என் . எஸ் . கே போன்ற 
தலைவர்கள் இயற்கை எய்திவிட்டமையால் அவர்களது சேவை 
யை எண்ணிப் போற்றும் விதத்தில் பல ஊர்கள் . தெருக்கள் . 
மாளிகைகள் அவர்கள் பெயர்களைப் பெற்றுள்ளன . மறைந்த 
தலைவர்களின் பெயர்கள் மட்டுமேயன்றி ஆளும் முதலமைச்சர் 
கள் பெயர்களால் வர்கள் அமையும் நிலையும் இந்நாட்டில் 
அண்மைக்காலத்தில் மிகுதியாகக் காணப்படுகிறது . 


காங்கிரசு ஆட்சிக்காலத்தில் வித்திடப்பட்ட இம்முயற்சி 
மு . கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக விளங்கியபோது 
விருட்சமாக வளர்ந்துவிட்டது என்று கூறலாம் . தந்தை பெரி 
யார் , அண்ணா ஆகியோரது பெயர்களில் மட்டுமன்றி அன்றைய 
முதல்வராக இருந்த அவரது பெயரிலும் பல நகர்கள் அவரது 
ஆட்சிக் காலத்தில் தோன்றியுள்ளன . அலருக்குப் 


பின்னால் 


ஊர்ப்பெயர்களின் தோற்றமும் வளர்ச்சியும் 


25 


தமிழக முதல்வராக இருந்துவரும் திரு . எம் . ஜி . இராமச்சந்திரன் 
அவர்களது ஆட்சிக் காலத்திலும் முந்திய நிலை தொடர்ந்து 
கொண்டே வருவதைக் காணமுடிகிறது . 


. 


தனிப்பட்ட நோக்கம் எதுவுமின்றி , பொது நிலையில் 
இயற்கையமைப்பை அடிப்படையாகக் கொண்டு ஊர்ப்பெயர்கள் 
அமைந்த நிலை காலப்போக்கில் பல மாறுதல்களைப் பெற்று .. 
தனிப்பட்ட நோக்கத்திற்காகவே ஊர்ப்பெயர்களை அமைப்பது 
என்ற நிலைக்கு இன்று வந்துள்ளது . இந்நிலையே இனியும் 
தொடரும் என்றே எண்ண வேண்டியள்ளது . 
நிறைவுரை : 

ஊர்ப்பெயர்களின் தோற்றுமும் வளர்ச்சியும் , 
ரீகம் , பண்பாடு முதலியன எவ்வாறு காலப்போக்கில் பல மாறு 
தல்களைப்பெற்று வளர்ந்துள்ளது என்பதை நன்கு தெளிவு 
படுத்துகிறது . மனித எண்ணங்களின் வளர்ச்சிப்போக்கில் 
காணப்பட்ட நிறைகள் . முரண்பாடுகள் முதலியனவற்றையும் 
கூட ஊர்ப்பெயர்களால் உணர முடிகிறது . 


மனித நாக 


: 


அண்மைக்காலம் தொட்டுத் தமிழர்களின் பொது வாழ்வு 
என்பது அரசியல் வாழ்வே என்று சொல்லப்படும் நிலை உருவாகி 
யுள்ளதால் இனிமேல் இங்குப் புதிதாகத் தோன்றும் ஊர்ப்பெயர் 
கள் அனைத்தும் அவ்வப்போது நாட்டை ஆளும் அரசியல் கட்சி 
களின் மன நிலைக்கு ஏற்பவே அமையும் என்பது உறுதி . விதி 
விலக்குகள் இருப்பினும் மிகக் குறைவாகவே இருக்கும் . 


ஊர்ப்பெயர்களால் உணரப்படுவன 


ஊர்ப்பெயர்கள் பற்றிய ஆய்வு பல நிலைகளில் நிகழ்த்தப் 
பட்டு வருகின்றன . செங்கை மாவட்ட ஊர்ப்பெயர்களைப் பற்றி 
யும் பலவாறு ஆய்வு செய்யப்பட்டுள்ளது . இவ்வாறு ஊர்ப் பெயர் 
களை ஆய்வ தன் நோக்க . , ஆப் படிச் செய்வ தன் மூலம் எந் 
தந்த அடிப்படைகளில் ஊ 1 பெயர்கள் அமைந்துள்ளன 

என் 
பதையும் , ஒரு நாட்டின் பல பகுதிகளில் அமைந்துள்ள ஊர்ப் 
பெயர்களிடையே காணப்படும் பொருத்தப்பாடுகள் , வேறுபாடு 
கள் எவை என்பதனையும் , அவற்றுக்குக் காரணம் எவையென்ப 
தனையும் அறிவதேயாகும் . 


இம்மாவட்ட ஊர்ப் பெயர்களால் உணரப்படும் செய்திகள் 
பல . அச்செய்திகளில் மிகுதியானவை தமிழகத்தின் பிற மாவட் 
டங்களில் அமைந்துள்ள ஊர்ப்பெயர்களாலும் உணரப்படுவன 
வாகவே உள்ளன . ஆனால் சில செய்திகள் இம்மாவட்ட ஊர்ப் 
பெயர்களால் மட்டுமே உணரப்படுபவைகளாக , உள்ளன . அச் 
செய்திகள் பிற மாவட்டங்களிலிருந்து இம்மாவட்டம் எந் நிலை 
களில் வேறுபட்டுக் காணப்படுகிறது என்பதை எடுத்துக்காட்டு 
கிறது . இது போன்ற வேறுபாடு பிற மாவட்ட ஊர்ப்பெயர்களில் 
காணப்படுதல் இயல்பு - 


பொதுக்கூறு 


பல 


விரிவாகக் 


இம்மாவட்ட ஊர்பெயர்களில் அமைந்துள்ள 
கள் சிறப்புக் கூறுகள் பற்றி ஆய்ந்து கூறப்பட்ட பகுதிகளிலேயே 
ஊர்ப்பெயர்களால் உணரப்படும் உண்மைகள் 
கூறப்பட்டுள்ளன . ஊர்ப்பெயர்களின் தோற்றமும் வளர்ச்சியும் 
பற்றிப் பொது நிலையில் ஆய்ந்து கூறப்பட்ட செய்திகளின் 
இடையிடையே . இம்மாவட்ட ஊர்ப்பெயர்கள் அவ்வடிப்படை 
யில் எவ்வாறு அமைந்துள்ளன என்பதை எடுத்துக்காட்டி , அதன் 
மூலம் உணரப்படுவன யாவை என்பதும் விளக்கப்பட்டுள்ளது .. 
செங்கை மாவட்ட ஊர்ப்பெயர்களைப் பற்றிக் 

கூறப்பட்ட 
பொதுவான அறிமுகத்திலும் மாவட்டத்திலுள்ள ஊர்ப்பெயர் 
கள் அவ்வாறு அமைவதற்கான மூல ஆதாரங்கள் 
தும் எடுத்துக்காட்டப்பட்டுள்ளன . எனவே , இம்மாவட்ட ஊர்ப் 


எவை 

என்ப 


ஊர்ப் பெயர்களால் உணரப்படுவன 


27 


பெயர்களால் உணரப்படுவன யாவை என்பதைத்தனிப்பகுதியில் 
எடுத்துக்காட்டவேண்டும் என்ற அவசியம் இல்லை . எனினும் இந் 
நூலில் ஆங்காங்கு விரவிக் கிடக்கின்ற செய்திகளை வகைப்படுத் 
திக் கூறும் போது தெளிவான சில உண்மைகளை உணரமுடிகிறது . 
அந்நோக்கிலேயே இப்பகுதி அமைக்கப்பட்டுள்ளது , 


இம்மாவட்ட ஊர்ப்பெயர்கள் ஏறத்தாழ மூவாயிரம் உள் 
ளன . அவற்றுள் பல ஊர்கள் சில பொதுத் தன்மைகளின் அடிப் 
படையில் ஒன்றுபடுகின்றன . அவ்வாறு காணப்படும் ஒப்புமைக் 
கூறுபாடுகளின் அடிப்படையிலேயே பொதுக்கூறுகள் , சிறப்புக் 
கூறுகள் ஆய்ந்து கூறப்பட்டன . அவ்வடிப்படை களை நோக் 
கும்போது இம்மாவட்ட ஊர்ப்பெயர்களின் மூலம் சில புதிய 
உண்மைகளையும் உணர முடிகிறது . அவ்வுண்மைகளை உணரத் 
துணை செய்யும் ஊர்ப்பெயர்கள் அனைத்தையும் இங்கு எடுத் 
துக்காட்ட வேண்டியது அவசியம் இல்லை . அப்படிக் கூறுவது 
கூறியது கூறல் என்னும் குற்றம் பயப்பதாக அமையும் . 


பொதுவாக , இம்மாவட்ட ஊர்ப்பெயர்களால் உணரப்படும் 
செய்திகள் யாவை என்பது சில வகைப்பாடுகளின் அடிப்படையில் 
இங்கு எடுத்துக்காட்டப்படும் . ஒவ்வொரு வகைக்கும் சில சான்று 
களே இப்பகுதியில் தரப்பட உள்ளன . அச்சான்றுகளின் அடிப் 
படையில் இந்நூலின் முற்பகுதியில் எடுத்துக்காட்டப்பட்ட பிற 
அர்ப்பெயர்களையும் ஒப்பிட்டு உணர்ந்து கொள்ளலாம் . 


ஊர்ப்பெயர் அமைப்பு : 


தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஊரும் எவ்வாறு அமைந் 
துள்ளது என்பது பொதுக்கூறு , சிறப்புக்கூறுகளின் அடிப்படை 
யில் ஆய்ந்து கூறப்பட்டது . பொது நிலையில் இம்மாவட்டத்தில் 
உள்ள ஊர்களின் பெயர்கள் எவ்வாறு அமைந்துள்ளன என் 
பதை நோக்கும்போது மூன்று அடிப்படையில் அவைகளை 
வகைப்படுத்தி அறியலாம் . 


( 1 ) இயல்பாக உள்ள பழைய பெயர்கள் 
( 2 ) மாறுதல் பெற்ற பெயர்கள் 
( 3 ) புதிதாக அமைந்த பெயர்கள் 


என்று அவ்வகைப்பாடுகளைக் குறிப்பிடலாம் . இயல்பாக உள்ள 
பெயர்களே எல்லா மாவட்டங்களிலும் பொதுவாகக் காணப் 


28 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


படும் . மாறுதல் பெற்ற 

பெயர்கள் அம்மாவட்டங்களில் 
ஏற்பட்டுள்ள சில மாற்றங்களுக்கேற்ப வேறுபடும் . புதிதாக 
அமைந்த பெயர்கள் 

அம்மாவட்டத்தின் தனித் தன்மையைப் 
புலப்படுத்தும் . இவ்வகைப்பாடுகளைப் பற்றிச் சிறிது விரிவாக 
இங்குக் காணலாம் . 


1. இயல்பாக உள்ள பழைய பெயர்கள் : 


பொதுவாகத் தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களில் பரவ 
லாகக் காணப்படும் மிகுதியான ஊர்ப்பெயர்கள் பழைய பெயர் 
களாகவே உள்ளன . ஊர்ப்பெயர்கள் தமிழ் நாட்டில் தொடக்க 
காலத்தில் தோன்றிய நிலை , காலப்போக்கில் சமுதாய மாற்றங் 
களுக்கு ஏற்ப வளர்ச்சி பெற்ற நிலை ஆகியனவற்றைப் புலப் 
படுத்துமாறு ஊர்ப்பெயர்கள் செங்கை மாவட்டத்தில் 
அமைந்துள்ளன . ஊர்ப்பெயர்களின் தோற்றமும் வளர்ச்சியும் 
என்ற பகுதியில் எடுத்துக்காட்டப்பட்ட ஊர்ப்பெயர்கள் அனைத் 
தும் இம்மாவட்டத்தில் இயல்பாக அமைந்த பழைய ஊர்ப் 
பெயர்கள் ஆகும் . 


பல 


சிறப்புக் கூறுகள் என்ற பகுதியில் விரிவாக எடுத்துக் கூறப் 
பட்ட ஊர்ப்பெயர்கள் அனைத்தும் இம்மாவட்டத்தில் இயல் 
பாக அமைந்த பழைய ஊர்ப்பெயர்களேயாகும் . 


மலை , குன்று , பாறை , காடு , கழனி , மணல் , கடல் போன்ற 
இயற்கைப் பிரிவுகளைப் பொதுக் கூறுகளாகவும் சிறப்புக் கூறு 
களாகவும் பெற்று அமைந்துள்ள ஊர்ப்பெயர்கள் யாவும் இயல் 
பாக அமைந்த பழைய ஊர்ப்பெயர்கள் ஆகும் . இவ்வடிப்படை 
யில் அமைந்த ஊர்ப்பெயர்களே இம்மாவட்டத்தில் மிகுதியாகக் 
காணப்படுகின்றன . இம்மாவட்டத்தின் இயற்கையமைப்பு . 
இவ்வாறு ஊர்ப்பெயர்கள் அமைவதற்கு மூல காரணம் என்று 
கூறலாம் . 


! 


நாடு , நகரம் , அகரம் . அக்ரஹாரம் , பட்டடை , பாளையம் , 
பட்டணம் , கோயில் , பள்ளி , கோட்டை போன்ற பொதுக்கூறு , 
சிறப்புக் கூறுகளைப் பெற்று அமைந்த ஊர்கள் பின்னர் செயற் 
கையாக அமைக்கப்பட்டவையாகும் . ஒவ்வொரு பொதுக்கூறும் , 
சிறப்புக்கூறும் குறிப்பிட்ட காரணத்தின் அடிப்படையில் அமைந் 
துள்ளமை 

ஊர்ப்பெயர்களால் உணரப்படுகிறது . இவ்வாறு 
அமைந்த ஊர்ப்பெயர்களில் பல இயல்பாக அமைந்த பழைய 
வர்ப்பெயர்களாகவே உள்ளன . 


ஊர்ப்பெயர்களால் உணரப்படுவன 


29 


• ஊர் , பாக்கம் , சேரி , புரம் , வாக்கம் , வரம் , பட்டு , குப்பம் , 
பேட்டை போன்ற பொதுக்கூறுகளைப் பெற்ற பல ஊர்கள் இம் 
மாவட்டத்தில் மிகுதியாகக் காணப்படுகின் றன . இவ்வூர்ப் பெயர் 
கள் நேரடியாக இயற்கையமைப்பைப் புலப்படுத்தாவிட்டாலும் 
மருதம் , நெய்தல் போன்ற இயற்கையமைப்பையொட்டி அமைந் 
துள்ள நிலையைப் புலப்படுத்தும் . இவ்வாறு அமைந்த ஊர் 
களில் பல இயல்பாக அமைந்த பழைய பெயர்களையே பெற்றுள் 

அண்மைக் காலத்தில் தோன்றிய சில ஊர்கள் சிறிது 
மாற்றம் பெற்றும் அமைந்துள்ளன . 


ளன . 


வடக்கு , தெற்கு , கிழக்கு , மேற்கு ஆகிய எல்லைப் பெயர் 
களைச் சிறப்புக் கூறுகளாகப் பெற்று அமைந்த ஊர்ப்பெயர் 
களும் , மேடு , பள்ளம் , கரை , வேலி , குழி , ஓடை போன்ற நிலத் 
தின் தன்மையைப் புலப்படுத்தும் பொதுக் கூறுகளைப் பெற்று 
அமைந்த ஊர்ப்பெயர்களும் பெரும்பாலும் இயல்பாக அமைந்த 
பழைய பெயர்களாகவே உள்ளன 


தாவரப் பெயர்கள் , விலங்குப் பெயர்கள் , பறவைகள் போன்ற 
உயிரினங்களின் பெயர்களைப் பெற்றும் பல ஊர்கள் அமைந்துள் 
ளன . சாதி , தொழில் போன்ற பல்வேறு அடிப்படையில் மனிதப் 
பெயர்களும் ஊர்ப்பெயர்களில் சிறப்புக் கூறுகளாக அமைந்துள் 
ளன . தெய்வங்களின் பெயர்களு கூட ஊர்ப்பெயர்களில் இடம் 
பெற்றிருப்பது முந்திய பகுதிகளில் எடுத்துக் காட்டப்பட்டுள்ளன . 
இவ்வாறு அமைந்துள்ள ஊர்ப் பயர்கள் யாவும் . இயல்பாக உள்ள 
பழைய பெயர்கள் ஆகும் . 


2. மாறுதல் பெற்ற பெயர்கள் : 


இம்மாவட்ட ஊர்ப்பெயர்களில் சில பல்வேறு புதிய வடிவங் 
களைப் 

பெற்றுள்ளன . அவ்வூர்ப் பெயர்களின் இன் 
றைய வடிவங்களை நோக்கினால் அப்பெயர்கள் எவ்வடிப் 
படையில் அமைந்துள்ளன என்பதைப்புரிந்து 

கொள்ள முடி 
யாது . ஆழ்ந்து நோக்கினால் அவ்வூர்ப்பெயர்களின் பழைய 
வடிவம் வேறாக உள்ளது புலனாகும் . மூல வடிவத்தை நோக் 
கினால் அவ்வூர்ப் பெயர்கள் பொருத்தமான காரணங்களின் 
அடிப்படையிலேயே அமைந்துள்ளன என்பது தெளிவாகும் . 


இயல்பாக அமையப் பெற்ற பழைய ஊர்ப்பெயர்களே 
காலப்போக்கில் இப்புதிய வடிவங்களைப் பெற்றுள்ளன . ஒரு 


30 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


சில ஊர்ப்பெயர்கள் பிற்காலத்தில் தோன்றி , அதற்குள்ளாகவே 
அதன் மூலவடிவம் சிதைந்து அல்லது மாறுபட்டு வேறு புதிய 
வடிவத்தைப் பெற்றும் உள்ளன . இவ்வாறு மாறுதல் பெற்ற 
ஊர்ப்பெயர்களை , அவை பெற்றுள்ள மாற்றங்களின் அடிப் 
படையில் இரு பிரிவாக வகைப்படுத்தலாம் . 


அ . சிறிது மாற்றம் பெற்ற ஊர்ப்பெயர்கள் 
ஆ . பெருமளவு மாற்றம் பெற்ற ஊர்ப்பெயர்கள் 


என்பன அவை . இவ்விரு பிரிவில் சிறிது மாற்றம் பெற்ற ஊர்ப் 
பெயர்களே இம்மாட்ட ஊர்களில் மிகுதி . முழமையாக மாற்றம் 
பெற்ற ஊர்கள் சிலவே உள்ளன . அம்மாற்றங்களும் கூட ஊர்ப் 
பெயர்கள் பற்றிய ஆய்வாளர்களின் எண்ணங்களுக்கேற்ப வேறு 
படுகின்றன . இவ்விரு பிரிவில் அடங்கும் ஊர்ப்பெயர்களில் சில 
வற்றை , எடுத்துக் காட்டுகள் என்ற நிவையில் தனித்தனியாகக் 
காணலாம் . 


அ . சிறிது மாற்றம் பெற்ற ஊர்ப்பெயர்கள் : 


இவ்வூர்ப்பெயர்கள் பெரும்பாலும் யெல்பான , பழைய 
வடிவத்துடன் நெருங்கிய தொடர்புடையனவாகவே காணப்படு 
கின்றன . சிறிய அளவிலான எழுத்து மாற்றங்களையே இவை 
பெற்றிருப்பதால் இவ்வூர்ப் பெயர்களின் மூல வடிவம் எதுவாக 
இருக்கும் என்பதை எரிதில் ஊகித்து உணர்ந்துவிட முடியும் . 
இவ்வாறு சிறு மாற்றங்களைப் பெற்ற ஊர்ப்பெயர்களில் சில 
இங்கு எடுத்துக்காட்டப்படுகின்றன . 


அச்சரப்பாக்கம் : இவ்வூரின் இயல்பான பழைய வடிவம் அச்சிறு 
பாக்கம் என்பது . அ என்பதைச் சுட்டாகக் கொண்டு அ + சிறு 
பாக்கம் என்று இவ்வூர் அமைந்திருக்கலாம் . அச்சு + இறு + பாக்கம் 
என்ற அடிப்படையில் இவ்வூர்ப் பெயர் அமைந்திருப்பதாகக் 
கருதுவோரும் உண்டு . சிவனின் அச்சு முறிந்த புராணச் செய்தி 
யின் அடிப்படையில் இவ்வூர்ப் பெயர் அமைந்திருக்க வேண்டும் 
என்பது அவர்கள் கருத்து . 


படாளம் : பாடலம் என்பதே இவ்வூரின் பழைய பெயராகக் 
கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது . அது ஒரு வகை அணியைக் 


1. செங்கற்பட்டு மாவட்டம் - சோ . ம . லெ - பக் : 196, 


ஊர் பெயர்களால் உணரப்படுவன 


31 


குறிக்கும் . வேறு பிற அணிகளைக் குறிக்குமாறும் சில ஊர்ப் 
பெயர்கள் இம்மாவட்டத்தில் காணப்படுவதால் பாடலம் என் 
பதே இவ்வூர்ப் பெயரின் பழைய வடிவம் என்று எண்ண ஏது 
வாகிறது . 


திருவிடந்தை : இவ்வூர்ப் பெயரின் 

பெயரின் பழைய வடிவம் திருவிட 
எந்தை என்பதாகும் என்று கூறப்படுகிறது . " திரு என்பது 
திருமகளைக் குறிக்கும் . திருமகளைத் தமது இடப்பாகத்திலே 
கொண்ட எந்தையாகிய திருமால் என்ற பொருளை உணர்த்து 
மாறு இவ்வூர்ப் பெயர் அமைந்துள்ளது இலந்தை என்ற மரப் 
பெயரின் அடிப்படையில் இவ்வூர்ப் பெயர் அமைந்திருக்கலாம் ; 
அங்கு இறைவன் உறையும் பெருமை கருதி திரு என்ற அடைச் 
சொல் சேர்ந்திருக்கலாம் ; காலப்போக்கில் இலந்தை , இடந்தை 
யாகி இருக்கலாம் என்பது இந்நூலாசிரியர் கருத்து . திரு 
நெல்லிக்கா , திருநாவலூர் என்று பிற பெயர்கள் அமைந்திருப்ப 
தும் ஒப்பு நோக்கியறிதற்குரியது . 


ஊர் 


அம்மணம்பாக்கம் : சமணர் என்ற சொல் அமணர் என்றும் மருவி 
வழங்கப்படும் . சமணர் உறையும் பாக்கம் என்ற பொருள் புலப் 
படுமாறு சமணம் பாக்கம் என் றிருந்த காலப்போக்கில் 
அமணம் 

பாக்கம் என்று ஆகிப் பின்னர் அம்மணம்பாக்கம் , 
அம்மணப்பாக்கம் என்றெல்லாம் வெவ்வேறு வடிவங்களைப் 
பெற்றுள்ளன . 


பொத்தேரி : புதிய ஏரி என்ற பொருள் பயக்குமாறு புத்தேரி 
என்பதுவே இவ்வூரின் பழைய , இயல்பான பெயர் . பின்னர் 
பொத்தேரி என்று மாற்றம் பெற்றுள்ளது . பொத்தகம் என்ற 
பழைய பெயர் 

புத்தகம் என்று இன்று புதுவடிவத்தைப் 
பெற்றுள்ளது . அதற்கு நேர்மாறான மாற்றத்தை இவ்வூர்ப் 
பெயர் பெற்றுள்ளது . 


காட்டாங்கொளத்தூர் : காட்டான் குளத்தூர் என்பதுவே இவ் 
வூர்ப்பெயரின் பழைய வடிவம் ஆகும் . காடு + ஆ + குளம் + ஊர் 
--- என்பதுவே அவ்வாறு அமைந்துள்ளது என்று கூறப்படுகிறது . 
அவ்வாறு அமைந்திருந்தால் காட்டாக்குளத்தூர் 


என்றே 


2. செங்கற்பட்டு மாவட்டம் - சோ . ம . லெ - பக் : 190 

- 
3. செங்கற்பட்டு மாவட்டம் - சோ . ம . லெ - பக் : 182 


32 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


என்று 


அமைந்திருக்கும் . 

என்பதற்குப்பதில் ஆன் 
சேர்த்துப்பொருள் காணவேண்டும் . அப்போது தாள் காட்டான் 
குளத்தூர் என்ற பொருள் பொருந்தி அமையும் . 
திருப்புக்குழி : இவ்வூர்ப் பெயரின் பழைய வடிவம் திருப்புள் குழி 
என்பது . புள் என் றால் பறவை என்று பொருள் . இவ்வூர் , 
பறவை இறைவனை வழிபட்ட இடமாகக் கருதப்படுவதால் 
அப்பெயர் அமைந்துள்ளது . திருப்புள் குழி என்பது திருப்புன் 
குழியாகிப்பின்னர் திருப்புக்குழியாக இன்று மாற்றம் பெற் 
றுள்ளது . 
ஈக்காடு : ஈச்சமரங்கள் நிறைந்த காட்டுப் பகுதி பில் அமைந்த ஊர் 
ஈச்சங்காடு என்று பெயர் பெற்றுள்ளது . காலப்போக்கில் ஈச்சங் 
காடு என்பது ஈக்காடு என்று சுருக்கமாக அமைந்துள்ளது . ஈக்கள் 
நிறைந்த காடு என்று பொருள் கொள்ளுமாறு ஊர்ப்பெயர் 
அமைய இயலாதாகையால் ஈச்சங்காடு என்பது ஈக்காடாக 
மாற்றம் பெற்றுள்ளது என்பதுவே பொருத்தமாக அமையும் , 


- 


. 


பட்டறை : இச்சொல்லுக்கு நேரடியான பொருள் உலைக்களம் 
எனப்படும் . அவ்வடிப்படையில் ஊர்ப் பெயர் அமைந்திருக்க 
இயலாது . பட்டடை என்பதுவே பட்டறை என்று மருவி 
வழங்கப்படுகிறது . பட்டடை என்ற சொல் கழுத்தணி என்ற 
பொருளையும் , பட்டடைக் கழனி என்பது இறைப்புப் பாசனத் 
தால் பயிரிடப்படும் நிலம் என்ற பொருளையும் தரும் என்பர் . * 
இவ்விரு பொருளுமே ஏற்புடைத்தாக அமைவதால் பட்டடை 
என்பதுவே பட்டறை என்பதன் பழைய வடிவம் என்பது தெளி 
வாகும் . 


செங்கல்பட்டு : இவ்வூர்ப் பெயர் அமைவிற்குப் பல காரணங்கள் 
கூறப்படுகின்றன . எனினும் பலராலும் வலியுறுத்தப்படும் 
இதன் பழைய வடிவம் செங்கழுணீர்ப்பட்டு என்பதுவேயாம் . 
செங்கழுணீர்ப் பூக்கள் இவ்வூரைச் சுற்றியுள்ள ஓடைகளிலும் 
ஏரிகளிலும் மிகுந்து காணப்பட்ட காரணத்தின் அடிப்படையில் 
இப்பெயர் அமைந்துள்ளதாகக் கூறுவர் . செங்கழுணீர்ப்பட்டு 
என்பதுவே காலப்போக்கில் குறுகி செங்கற்பட்டு என்றாகியது 
என்று கூறப்படுகிறது . 


சான்றுக்குச் சில ஊர்களே இங்கு எடுத்துக் காட்டப்பட்டன , 
இன்னும் பல ஊர்கள் இவ்வாறு சிறு மாற்றங்களைப் பெற்று இம் 


4. Tamil Lexicon - Vol . - IV P ; 2419 


ஊர்ப்பெயர்களால் உணரப்படுவன 


33 


மாவட்டத்தில் அமைந்துள்ளன . 

அவ்வூர்சள் பொதுக்கூறுகளை 
விளக்கிய இடங்களில் தெளிவு படுத்தப்பட்டுள்ளமையால் இங்கு 
மீண்டும் கூறப்படவில்லை . 


பெருமளவு மாற்றம் பெற்ற ஊர்ப்பெயர்கள் : 


எழுத்தளவில் மாற்றங்களைப் பெற்று அமைந்த ஊர்கள் 
சிறு மாற்றங்களைப் பெற்றவை என்று கூறப்பட்டதுபோல் 
சொல்லளவில் மாற்றங்களைப்பெற்று அமைந்த ஊர்கள் பெரு 
மளவு மாற்றம் பெற்ற ஊர்களாகக் கருதப்படுகின்றன . இவ் 
வூர்ப்பெயர்களின் பழைய வடிவங்களை அவ்வளவு எளிதில் 
ஊகித்துணர முடியாது . வரலாறு , 

கல்வெட்டு , இலக்கியம் 
போன்ற பழைய சான்றுகளைக்கொண்டே உணரமுடியும் . 


பெருமளவு மாற்றம் பெற்ற ஊர்ப்பெயர்களின் இன்றைய 
வடிவங்களைக் கொண்டு அவ்வூர்ப்பெயர்களுக்கான காரணத் 
தை எளிதில் உணரமுடியாது . 

சில ஊர்ப்பெயர்கள் பொரு 
ளற்றவை போலவும் காணக்கூடும் . பழைய வடிவங்களைக் 
காணும் போதே உண்மை புலப்படும் . இவ்வாறு அமைந்த ஊர் 
களில் சில இங்கு எடுத்துக்காட்டப்படுகின்றன . 


என்று 


மதுராந்தகம் : இவ்வூர்ப்பெயரின் பழைய வடிவம் மதுராந்தக 
சதுர்வேதி மங்கலம் 

கூறப்படுகிறது . மதுராந்தக 
சோழன் என்பவன் அந்தணர்களுக்கு இறையிலியாக வழங்கப் 
பட்ட ஊர் என்பது . சதுர்வேதிமங்கலம் என்பது . கொண்டு உணர 
முடிகிறது . அவன் , மதுரைக்கு (பாண்டியர்க்கு ) அந்தகனாக 
விளங்கியமை கருதி இப்பெயர் அமைந்த தாகவும் கூறுவர் . 


சோகண்டி : இவ்வூர்ப்பெயரின் பொருளை உணர்ந்து கொள்வது 
அரிதாக உள்ளது . எந்த அகராதியின் துணை கொண்டும் இவ்வூர்ப் 
பெயரை நேரடியாக உணரமுடியவில்லை . சோ என்பது வானா 
சுரன் நகரைக்குறிக்கும் .. கண்டி என்பது சிறு கீரையை உணர்த்து 
கிறது . எனவே இவற்றின் பழைய வடிவம் வேறாகவே இருக்கும் 
என்பது உறுதியாகிறது . அப்படி நோக்கும்போது , சோகண்டி 


5. செங்கற்பட்டு மாவட்டம் : சோ . ம . லெ . பக் . 188 
6. Tamil Lexicon . Vol - III - Part I 
7 . 

Vol - IV - part iil 


3 


34 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


என்பது சுந்தரபாண்டியச்சதுர்வேதி மங்கலம் என்ற ஊரின் சுருங் 
கிய வடிவம் என்பது தெரிய வருகிறது .. 


செவிலிமேடு : இவ்வூர்ப்பெயரின் பழைய வடிவம் செவ்வல்லி 
மேடு என்பதுவாகும் . சிவந்த அல்லி மலர்கள் நிறைந்த குளத்தை 
யுடைய மேட்டுப்பாங்கான ஊர் என்ற பொருளைத் தருமாறு 
இவ்வூர்ப்பெயர் அமைந்துள்ளது . 


ஒரு 


மன்னன் , தன் வளர்ப்புத் தாயாகிய செவிலிக்கு 
வழங்கப்பட்ட ஊர் இது . அதனால் இப்பெயர் பெற்றது என்றும் 
• கூறப்படுகிறது .. அது பொருத்தமாகப் படவில்லை . செவ்வல்லி 
மேடு , செவிலிமேடாக மாறியுள்ளது என்பதுவே பொருத்தமாக 
அமைகிறது 


நாயர் : கேரள நாட்டைச் சேர்ந்த குறிப்பிட்ட இனத்தைக்சுட்டு 
வதாக இவ்வூர்ப்பெயர் அமைந்துள்ளது . 

ஊர்ப்பெயர் 
அமைப்பில் புதுமையாகும் . தமிழ்நாட்டு இனப்பெயர்களின் 
அடிப்படையிலும் ஊர்கள் காணப்பட்டாலும் அத்துடன் பின் 
ஒட்டாகப் பொதுக்கூறும் காணப்படும் . இடையன் 
என்பது போலவே அமைந்திருக்கும் . எனவே நாயர் என்பது 
இனத்தை நேரடியாக உணர்த்துமாறு ஊர்ப்பெயராக அமைந் 
திராது . 


தாங்கல் 


ஞாயிறு என்பதுவே நாயர் என்று மாறி அமைந்துள்ள 
தென்று கூறப்படுகிறது . 10 

அவ்வாறு நேரடியாக ஞாயிறு , 
திங்கள் அல்லது சூரியன் , சந்திரன் என்று குறிப்பிடுமாறும் ஊர்ப் 
பெயர்கள் அமைந்திருப்பதாகத் தெரியவில்லை . எனவே கோட் 
டையை உணர்த்தும் ஞாயில் என்பதுவே காலப்போக்கில் மருவி 
நாயர் என்று ஆகியுள்ளது எனக் கருதலாம் . 


திருவான்மியூர் : திரு என்ற அடைச்சொல் சிறப்பைப் புலப் 
படுத்துவதாக அமையும் . எஞ்சிய சொல்லை நோக்கினால் வெளிப் 
படையாகப்பொருள் புலப்படுமாறு 

புலப்படுமாறு அமையவில்லை . எனவே 
இப்பெயரின் பழைய வடிவம் வேறாகவே இருக்கும் என்று 
எண்ணத்தோன்றுகிறது . 


8. செங்கற்பட்டு மாவட்டம் சோ . 
9 . 
10 


லெ - பக் . 134 

பக் . 163 
பக் . 89 


. 


ஊர்ப்பெயர்களால் உணரப்படுவன 


35 


திருவால்மீகியூர் என்பதுவே பின்னர் இவ்வாறு மாற்றம் 
பெற்றுள்ள தாசக் கூறட்படுகிறது . " சிவனும் , பார்வதியும் வால் 
மீகிக்குக் காட்சி கொடுத்த ஊராகையால் இது அம் முனிவர் 
பெயரைப்பெற்து அமைந்துள்ளது என்று கூறப்படுகிறது , 


பூந்தமல்லி ; இவ்வூர்ப்பெயரின் பழைய வடிவம் பூவிருந்தவல்லி 
என்று கூறப்படுகிறது . வெள்ளைத்தாமரைப் பூவிலிருப்பாள் 
என்ற பாரதி பாடல் அடியை உணர்த்துமாறு இவ்வூர்ப்பெயர் 
அமைந்துள்ள தாகக்கூறப்படுகிறது ... ஆனால் அவ்வாறு குறிப் 
பிடுவது பொருந்தாது என்பது பொதுக் கூறுகள் பற்றி விளக்கப் 
பட்ட இயலில் மல்லி என்ற பொதுக்கூறுடைய ஊர்களுக்கான 
விளக்கத்தில் கூறப்பட்டுள்ளது . எனவே , 

பூத்தமல்லி 
பழையபெயர் இன்று சிறு மாற்றத்துடன் பூந்தமல்லியாகி 
யுள்ளது என்பதுவே பொருத்தமான விளக்கமாகும் , பூவிருந்த 
வல்லி என்பதுவே பூந்தமல்லியாகியுள்ளது என்று பலராலும் 
நம்பப்படுவதால் பெருமளவு மாற்றம் பெற்ற ஊர்கள் வரிசையில் 
இவ்வூர்ப்பெயரையும் வைத்து நோக்க வேண்டியுள்ளது . 


என்ற 


கருங்குழி : இவ்வூரின் 

பழமையான பெயர் குறுங்கோழியூர் 
என்று கூறப்படுவதுடன் , இவ்வூர்ப்பெயரை உறுதிப்படுத்த , 
உத்திரமேரூர் அருகே பெருங்கோழியூர் என்று பிறிதோர் ஊர் 
உள்ள தனையும் எடுத்துக்காட்டுவர் . இதுவும் பொருந்தாது 
என்பது குழி என்ற பொதுக்கூறுகளுக்கான விளக்கத்தில் கூறப் 
பட்டுள்ளது . கருங்குழி என்பதுவே பழமையான பெயர் . வெங் 
குழி என்று பிறிதோர் ஊரும் இம் மாவட்டத்தில் இருக்கும் 
போது கருங்குழி என்று மட்டும் ஏன் இருக்காது ? இவ்வூரின் 
பழைய வடிவம் குறுங்கோழியூர் என்று கூறப்படுவதால் இப் 
பகுதியில் இவ்வூர்ப்பெயரைப் பற்றியும் குறிப்பிட 

வேண்டி 
யுள்ளது . 


திருவடி சூலம் : இவ்வூர்ப்பெயரும் பொருள் புரிந்து கொள்ள 
முடியாதவாறு அமைந்துள்ளது . சூலம் என்ற ஆயுதத்தைப் 
பொதுக் கூறாகப் பெற்று இவ்வூர்ப்பெயர் அமைந்திருக்கக் 
கூடுமோ என்று ஐயுற வேண்டியுள்ளது . ஆனால் இதன் பழைய 


11. செங்கற்பட்டு மாவட்டம்- சோ . ம . லெ - பக் 114 
12 . 

பக் . 131 
13 . 

- பக் . 193 


- 


.. 


36 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


வடிவம் தி இடைச்சுரம் என்று கூறப்படுகிறது . 11 இடைப் 
பட்ட வழி என்ற பொருள் படுமாறு இடைச்சுரம் என்பது 
அமையுமெனினும் , திரு என்ற அடைச் சொல் பொருந்துமாறு 
அமையவில்லை . எனவே , திரு + விடை + சூலம் என்ற அடிப் 
படையிலேயே இப்பெயர் அமைந்திருக்க வேண்டும் என்று எண்ண 
வேண்டியுள்ளது . விடை , சூலம் ஆகிய இரண்டு - சிவ பெரு 
மானுக்குரியது . அதனால் திரு என்ற அடைச்சொல்லும் சேர்ந் 
துள்ளது . திருவிடைசூலம், திருவடிசூலமாக மாறியுள்ளது . 


நெமிலி : இவ்வூர்ப் பெயரும் புரியாத புதிராகவே அமைந் 
துள்ளது . நெமிலி என்ற சொல்லுக்கு நேரடியான பொருள் 
ஏதும் புலப்படவில்லை . நென்மேலி என்பதுவே நெமிலி என்று 
சுருக்கமாக வழங்கப் படுவதாகக் கூறப்படுகிறது 15 நென்மேலி 
நெமிலியாக மாறியிருக்கக் கூடும் . ஆனால் நென்மேலி என்ற 
சொல் உணர்த்தும் பொருள் யாது என்பதும் புலப்படவில்லை 
எனவே , நெல்வேலி என்பது காலப்போக்கில் நென் ேமலியாகி , 
பின்பு நெமிலியாகக் குறுகியிருக்கலாம் என்பது வே பொருத்தமாக 
அமைகிறது . 


. 


என்ற 


அகரம் : தமிழ் மொழியின் முதல் எழுத்தை உணர்த்துவது 
போல் இவ்வூர்ப்பெயர் உள்ளது பல ஊர்கள் இப்பெயரைப் 
பெற்றிருப்பதுடன் , இப்பெயரைப் பொதுக் கூறாகப் பெற்றும் 
சில ஊர்கள் உள்ளன . இப்பெயர் அமைப்பை நோக்கும்போது .. 
அக்ரஹாரம் 

வடசொல்லே குறுகி 

குறுகி அகரமாகியுள்ளது 
என்று கூறப்படுகிறது .1 . அக்ரஹாரம் என்பது அந்தணர்களின் 
வாழ்விடம். ஆனால் பிற சமயத்தவர்களின் பெயர்களுடனும் 
அகரம் என்ற பொதுக்கூறு அமைந்துள்ள தால் அது அக்ரஹாரம் 
என்பதன் குறுகிய வடிவம் தானா என்று ஐ புற வேண்டியுள்ளது . 
சில இடங்களில் வேண்டு மானால் அப்பொருளில் அமைந்திருக்கக் 
கூடும் . ஆனால் பிற சமயத்தவர் பெயர்களைக் குறிப்பிடும் 
இடங்களில் நகரம் என்பதே அதன் பழைய வடிவமாக இருக்க 
வேண்டும் என்பது பொதுக்கூறுகள் பகுதியில் விளக்கப்பட் 
டுள்ளது . நகரம் , அகரமாக மாறி புள்ளது . அக்ரஹாரம் , அகர 


14. செங்கற்பட்டு மாவட்டம் சோ.ம.லெ- பக் : 174 
15 . 

பக் . 174 
16 . 

பக் . 176 


ஊர்ப்டெயர்களால் உணரப்படுவன 


37 


மாகியுள்ளதாகக் கருதப்படுவதால் இப்பகுதியில் இவ்வூர்ப்பெயர் 
ஆராயப்படுகிறது . 


சில ஊர்கள் இங்கு எடுத்துக் காட்டப்பட்டன . பெருமளவு 
மாற்றம் பெற்ற வேறு சில ஊர்கள் பொதுக்கூறுகள் பற்றிக் 
கூறப்பட்ட பகுதியில் விளக்கப்பட்டுள்ளன . முற்றிலும் மாறு 
பட்ட சில ஊர்ப்பெயர்களும் உள்ளன . இன்று வேளச்சேரி என்று 
வழங்கப்படும் ஊரின் பழைய வடிவம் , தினச்சிந்தாமணி சதுர் 
வேதி மங்கலம் என்று கூறப்படுகிறது . 17 வேளச்சேரி என்று 
இன்று வழங்கப்படும் பெயரே பொருள் புரியுமாறு அமைந்திருப் 
பினும் அதற்கு வேறோர் பெயரும் உள்ளனத உணரமுடிகிறது .. 
அந்தணர்களுக்கு வழங்கப்படுவதற்காக அவ்வூர் உருவாக்கப் 
பட்ட போது முந்திய பெயரைப் பெற்று , பின்னாளில் அந்தணர் 
களின் செல்வாக்குக்குறைந்த போது வேளச்சேரி என்ற பெயரைப் 
பெற்றிருக்கக்கூடும் . மீஞ்சூர் என்று இன்று வழங்கப்படும் 
ஊரின பழைய பெயர் கல்லாடம் எனப்படுகிறது ... 


இவ்வாறு முழுமையுமாக இன்று வேறு பெயர்களைப் பெற்று 
வழங்கப்படும் ஊர்கள் 

சிலவும் இம்மாவட்டத்தில் 
இருத்தல் கூடும் . 


வேறு 


3. புதிதாக அமைந்த பெயர்கள் : 


முன்னிரண்டு பிரிவில் அடங்கும் ஊர்ப்பெயர்களுக்கு 
இடையில் நெருங்கிய தொடர்பு உண்டு . பழைய பெயர்கள் , 
இயல்பானவைகளாகவும் எளிதில் பொருள் உணர்ந்து கொள்ளத் 
தக்கனவாகவும் இருக்கும் . அப்பெயர்கள் காலப் போக்கில் 
பெற்ற மாற்றங்களெனக் காட்டுமாறு இரண்டாம் பிரிவில் 
அடங்கிய ஊர்ப்பெயர்கள் இருந்தன . இரு பிரிவுகளுக்கும் இடை 
யில் வேறுபாடு காணப்பட்டாலும் இவ்வூர்ப் பெயர்கள் யாவும் 
தமிழ்ப்பெயர்களேயாம் . ஆனால் புதிதாக அமைந்த ஊர்ப் 
பெயர்கள் பிறமொழிச் சொற்களால் ஆனவைகளாகவும் 
தமிழுடன் பிற மொழிச்சொல் கலந்தனவாகவும் அமைந்துள்ளன . 
இப்படி அமைந்த ஊர்ப்பெயர்கள் புதிதானவைகளாகவும் 
புதுமையானவைகளாகவும் உள்ளன 


17. செங்கற்பட்டு மா வட்டம் சோ.ம.லெ - பக் : 62 
18 . 

118 


38 


செங்சல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


செங்கற்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்களைப் பொறுத்த 
வரையில் தமிழுடன் பிற மொழிகளாகிய ஆங்கிலம் , வடமொழி , 
தெலுங்கு போன்ற மொழிச் சொற்களும் ஊர்ப்பெயர்களில் விரவி 
இடம் பெற்றுள்ளன . ஆனால் ஆங்கிலப் பெயர்களைப் பெற்ற 
ஊர்சளே புதிதாகத் தோன்றியவையாகும் . 


ஆங்கிலப் பெயர்கள் : ஊர்ப்பெயர் 

முழுமையுமாக ஆங்கிலப் 
பெயர்களாகவும் , தமிழ்ச்சொல் கலந்த ஆங்கிலப் பெயர் 
களாகவும் இருநிலையில் ஊர்ப்பெயர்கள் அமைந்துள்ளன . 


ஜெயின்ட் தாமஸ் மவுண்ட் , புலிக்கட் , சட்ராஸ் , மெட்ராஸ் 
போன்ற சில ஊர்ப்பெயர்கள் முழுமையும் ஆங்கிலத்தில் அமைந் 
துள்ளன . அப்படியமைந்த ஆங்கிலப் பெயர்களுக்கு இணை 
யாகத் தமிழ்ப் பெயர்களையும் அவ்வூர்கள் பெற்றுள்ளன . 


ஹாட்சன் பேட்டை , அடிசன் புரம் , பிளேஸ் பாளையம் , 
குரோம்பேட்டை , பாதர் வாடி , மதர்வாடி , சிங்கிள் பாடி . கிரீன் 
வேல் நத்தம் , ஜங்கல் பள்ளி , பாலேஸ்வரம் போன்ற ஊர்கள் 
ஆங்கிலப் பெயரும் தமிழ்ப் பெயரும் விரவி அமைந்துள்ளன . 
பேட்டை , புரம் , பாளையம் , வாடி , பாடி , நத்தம் , பள்ளி , 
வரம் போன்ற பொதுக்கூறுகள் தமிழ்ச் சொற்களாகும் . ஆனால் 
முன் ஒட்டுகளாகிய சிறப்புக் கூறுகளாக ஆங்கிலப் பெயர்கள் 
இடம் பெற்றுள்ளன . இப்பெயர்கள் யாவும் சென்ற நூற்றாண் 
டில் ஏற்பட்டவையாகும் . 


இம்முறையைப் பின்பற்றிப் பல ஊர்கள் இன்றும் தோன்றி 
வருகின்றன . செங்கற்பட்டு நகரைச் சார்ந்து என்.ஜி.ஓ நகர் 
என்ற ஓர் புதிய ஊர் அண்மையில் தோன்றியுள்ளது . எம்.ஜி.ஆர் 
நகர் என்ற பெயரில் பல ஊர்கள் ஆங்காங்கு தோன்றியுள்ளன . 
இன்று புதிதாகத் தோன்றிவரும் ஊர்களெல்லாம் பெரும்பாலும் 
அவை சிறு கிராமங்களாக இருப்பினும் நகர் என்ற பொதுக்கூறு 
பெற்றே அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் . 
பிறவகைப் பெயர்கள் : ஆங்கிலேயர் ஆட்சிக்காலத்தில் ஆங்கிலச் 
சொற்களால் ஊர்ப்பெயர்கள் அமைந்துள்ளது போன்று , ஆங்கில 
ஆட்சிக்கு முன்னர்த் தோன்றிய இசுலாமியர் ஆட்சிக்காலத்தில் 
பல ஊர்ப்பெயர்கள் அவர்களது பெயர்களைக் குறிப்பிடுமாறு 
உருதுச் சொற்களில் அமைந்துள்ளன . 

அப்துல்லாபுரம் , ஒலி முகம்மதுப் பேட்டை , மாபூஸ்கான் 
பட்ேடை , உசேன் நகரம் , இப்ரஹாம்புரம் , துலுக்கன் தண்டலம் , 


ஊர்ப்பெயர்களால் உணரப்படுவன 


39 


அசனாபாத் பட்டடை , மொகல்வாடி , பொகல்பேர் ஆகிய ஊர்ப் 
பெயர்கள் இசுலாமியப் பெயர்களாக உள்ளன . வேறு சில பொது 
கூறுகளைப் பெற்ற ஊர்களிலும் இசுலாமியப் பெயர்கள் அமைந் 
துள்ளன . 

விஜயநகரப் பேரரசின் ஆட்சிக்காலத்தில் பல பாளையங்கள் 
இம்மாவட்ட ஊர்ப்பெயர்களில் தோன்றியுள்ளன . தெலுங்கு 
மொழியமைப்பில் பல ஊர்கள் இம்மாவட்ட ஊர்ப்பெயர்களில் 
காணப்படுகின்றன . அவ்வூர்கள் அனைத்தும் பாளையக்காரர் 
களின் ஆட்சிக்காலத்தில் தோன்றியவைகளாகும் . அவ்வூர்ப் 
பெயர்கள் பற்றி முன்னர்ப் பல இடங்களில் இந்நூலினுள் 
தெளிவுபடுத்தப்பட்டுள்ளன . 


வ 


பல்லவர்களின் 

ஆட்சிக் 

காலத்திலிருந்தே அந்தணர்கள் 
செல்வாக்குப் பெற்று விளங்கியுள்ளனர் . அவர்களைத்தொடர்ந்து 
வழிவழியாக வந்த அரசர்களும் அந்தணர்களைப் போற்றிப் பல 
ஊர்களை அவர்களுக்குத் தானமாக வழங்கியுள்ளமையால் வட 
மொழிச் செல்வாக்கு இம் மாவட்டப் பகுதியில் மிகுந்து காணப் 
பட்டுள்ளது . இம்மாட்ட ஊர்ப்பெயர்கள் பலவற்றில் வட 
மொழிச் சொற்கள் விரவிக் காணப்படுவதற்குரிய காரணம் 
அதுவேயாகும் . 


உருது . தெலுங்கு , வடமொழி போன்ற பிறமொழிப் பெயர் 
களின் அடிப்படையில் ஊர்ப்பெயர்கள் தோன்றத் தொடங்கிய 
காலம் முந்தியவையாக இருப்பினும் , அப்பெயர்களைப் போன்ற 
பல புது ஊர்ப்பெயர்கள் அண்மைக்காலத்திலும் இம்மாவட்டத் 
தில் தோன்றியுள்ளன . எனவே , ஆங்கிலம் தவிர பிறமொழிகளின் 
அடிப்படையில் தோன்றிய ஊர்களைப் பற்றியும் இப்பகுதியில் 
எண்ண வேண்டியுள்ளது . 


அண்மைக்காலத்தில் அரசியல் தலைவர்களின் பெயர்களா 
லேயே பெரும்பாலான ஊர்களும் சில இடங்களில் விடுதலைப் 
போராட்ட வீரர்கள் , தமிழ் இலக்கியப் படைப்பாளர் பெயர் 
களால் சில ஊர்களும் தோன் றிவருகின்றன . அவரவர் பெயர் 
களுக்கேற்ப ஊர்ப்பெயர்களில் இடம்பெறும் சொற்களின் மொழி 
கள் வேறுபட்டாலும் , பெரும்பாலும் தமிழ்ப் பெயர்களாக 
ஊர்ப்பெயர்கள் அமையவேண்டும் என்ற எண்ணம் அண்மையில் 
வலுப்பெற்றுள்ளது . 
ஊர்ப்பெயர் உணர்த்துவன : 

செங்கை மாவட்ட ஊர்களின் 
பெயர்கள் எவ்வாறு அமைந்துள்ளன என்பதனையும் , பெயர்களி 
டையே காணப்படும் மாறுதல்கள் , அதற்கான காரணங்கள் 


40 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


முதலியனவும் விளக்கப்பட்டன . ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறு , 
சிறப்புக் கூறுகளை ஆய்ந்த தன் அடிப்படையில் சில உண்மைகள் 
உணரப்பட்டுள்ளன . அவைகளுக்கான அடிப்படைக் காரணங் 
கள் ஆங்காங்கு விளக்கப்பட்டுள்ளன . எனினும் அவைகளைத் 
தொகுத்து நோக்குதல் , பொதுவாக மாவட்ட நிலையை ஊர்ப் 
பெயர்கள் மூலம் உணர்வதற்குத் துணையாக இருக்கும் . அவ் 
வடிப்படையில் அவைகள் இங்குத் தொகுத்துத் தரப்படுகின்றன . 


ஊர் 


1. இம்மாவட்ட ஊர்களில் மிகுதியான ஊர்கள் 

என்ற பொதுக்கூறு பெற்றே அமைந்துள்ளன . 
மட்டுமன்றி இம்மாவட்டம் பற்றிய பல்வேறு புவியியல் , 
வரலாறு தொடர்பான செய்திகளையும் உணர்வதற்கு 
ஊர் என்ற பொதுக்கூறு பெரிதும் துணை செய்கிறது . 
இயற்கையமைப்பு , நிலம் , நீர் , மண் வகை பற்றிய 
குறிப்பு , சாதி அடிப்படையில் மனிதர் , இப்பகுதியை 
ஆண்ட அரசர் பற்றிய செய்திகளை இப்பொதுக்கூறு 
உணர்த்துகிறது . 


2 . 


ஊர் என்பதற்கு அடுத்த நிலையில் பாக்கம் என்ற 
பொதுக்கூறு அமைந்துள்ளது . இம்மாவட்டத்தின் 
காடு ; கழனி , கல் . மரம் , ஆறு முதலியவற்றை உணர்த்து 
வதுடன் பல்வேறு சாதிப் பெயர்களையும் , கடவுளர் 
பெயர்களையும் இப்பொதுக்கூறு உணர்த்துகிறது . 


3. பட்டு என்ற பொதுக்கூறைப் பெற்றுள்ள ஊர்களும் 

இம்மாவட்ட நிலையை உணரத் துணை செய்கின்றன . 
பெரும்பாலும் இயற்கைத் தாவரங்களின் பெயர்களை 
யும் , 

சில இடங்களில் சாதிப் பெயர்களையும் , 
சில தனிமனிதப் பெயர்களையும் இப்பொதுக்கூறு 
உணர்த்துகிறது . 


4. சேரி என்ற பொதுக்கூறு பெற்ற ஊர்கள் பெரும்பாலும் 

செடிப் பெயர்களையும் , மரப் பெயர்களையும் 
உணர்த்தவே அமைந்ததால் பிற மொழி பேசும் மக்கள் 
வாழும் பகுதிகளில் , குறிப்பாக திருத்தணி வட்டத்தில் 
சேரி என்று முடியும் ஊர்கள் மிகக் குறைவு - 


5. சேரியைப் போன்றே குப்பம் என்ற பொதுக்கூறும் 

தமிழகக் கிராமப்புறங்களில் உள்ள ஊர்ப்பெயர்களையே 


ஊர்ப் பெயர்களால் உணரப்படுவன 


41 


உணர்த்துமாதலால் , கிராமப்புறங்களில் உள்ள பல் 
வேர்மறு சாதிப் பெயர்கள் ஊர்ப்பெயர்களில் உள்ளன . 


புரம் என்று முடியும் பொதுக் கூறுசளிலும் கண்டிகை 
என்று முடியும் பொதுக்கூறுகளிலும் பெரும்பாலும் 
தனி மனிதர்களின் பெயர்களைப் பெற்றே 

ஊர்கள் 
அமைந்துள்ளன. ஆனால் இரண்டிற்கும் அடிப்படை 
வேறுபாடு ஒன்று உண்டு . கண்டிகை என்ற பொதுக்கூறு 
பெற்ற ஊர்களில் நாயுடு , ரெட்டியார் , செட்டியார் , 
ஆகிய சாதிப் பெயர்கள் தனிமனிதப் பெயர்களுடன் 
சேர்ந்து அமைந்துள்ளன . புரம் என்ற பொதுக்கூறு 
டைய ஊர்களில் இந்நிலை காணப்படவில்லை . 


7. ஏரி என்ற பொதுக்கூறுடைய ஊர்கள் இம்மாவட்டத் 
தில் எங்கெல்லாம் உள்ளனவோ 

உள்ளனவோ அங்கெல்லாம் புவி 
இயல் அடிப்படையில் நீர் நிலைகள் மிகுந்துள்ளன . 
திருத்தணி , திருவள்ளூர் , சைதாப்பேட்டை வட்டங் 
களில் ஏரிகளும் இல்லை ; ஏரி என்ற பெயருடைய ஊர் 
களும் இல்லை . 


8 


அக்ரஹாரம் , அகரம் , மங்கலம் என்ற பொதுகூறுடைய 
ஊர்கள் 

அந்தணர்கள் வாழ்விடங்களாக உள்ளன 
அவைகளேயன்றி , குப்பம் , குளம் , சேரி , பாக்கம் , ஊர் 
போன்ற பொதுக்கூறுகளையுடைய ஊர்களிலும் 
அந்தணர்களின் இனப் பெயர்சள் காணப்படுகின்றன . 


9. ஊர் , பாக்கம் , பட்டு , மேடு , கரணை . குப்பம் , சேரி , 

தாங்கல் , பேடு , தண்டலம் , பூண்டி , வாயல் ஆகிய 
பொதுக்கூறுகளையுடைய 

ஊர்களில் இயற்கைத் 
தாவரங்களின் பெயர்கள் மிகுந்து காணப்படுகின்றன . 
இயற்கையமைப்பையொட்டி இவ்வூர்கள் அமைந்துள் 
ளமை இதன் மூலம் புலப்படும் . 


10. ஊர்ப்பெயர்களில் இடம் பெற்றுள்ள பிற மொழிக் 

கலப்பின் மூலம் எந்தக் காலத்தில் அவ்வூர்கள் தோன்றி 
யிருக்க முடியும் என்பதை உணர முடிகிறது . இயற்கைத் 
தாவரம் , இயற்கையமைப்பு போன்றவற்றின் பெயர் 
களைப் பெற்ற ஊர்களில் பிறமொழிக் கலப்பு இல்லை . 
எனவே அவ்வூர்ப் பெயர்கள் 

காலத்தால் முத்தித் 


42 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


தமிழ்ப் 


பெயர்கள் 


என்பதை 


யுணர 


தோன்றிய 
முடிகிறது . 


HI . இம்மாவட்ட ஊர்ப்பெயர்களில் காணப்படும் காடு , 

மலை , ஏரி , சழனி. தோட்டம் போன்ற பொதுக்கூறு 
களின் மூலம் இம்மாவட்டச் தின் புவி இயல் அடிப்படை 
யிலான செய்திகள் அனைத்தையும் உணர முடிகிறது . 


12. இம்மாவட்டத்தில் வாழ்ந்த மனிகர்களின் தொழில் . 

சாதி போன்ற செய்திகளையும் , சடவுளர் , முனிவர் , 
தேவர் தொடர்பான செய்திகளையும் , பறவைகள் , 
விலங்கினங்கள் , மரங்கள் ஆகியனவற்றின் பெயர்களை 
யும் சிறப்புக்கூறுகள் விரிவாக விளக்குகின்றன . 


ஒரு மாவட்டத்தின் புலி இயல் , வரலாற்று ஆய்விற்கு 
அம்மாவட்ட ஊர்ப்பெயர்களில் அபைத்துள்ள பொதுக் 
கூறுகளும் , சிறப்புக் கூறுகளும் பெருந்துணை செய்யும் 
என்பதை இம்மாவட்ட ஊர்ப்பெயர்களால் உணர முடி 
கிறது . 


13. இம்மாவட்டத்தில் உள்ள நீர் நிலைகள் ,, கண்வனது 

தொடர்பாகச் செய்யப்படும் ஆய்விற்கு ஊர்ப்பெயர் 
களின் சிறப்புக் 
சிறப்புக் கூறுகள் 

பெரிதும் 

பயன்படுமாறு 
அமைந்துள்னன . 


14 ஊர்ப்பெயர்கள பெருமபானும் ஒப்புமை நோக்குட 

னேயே அமைக்கப்பட்டுள்ளன . கிழக்கு - மேற்கு , 
வடக்கு - தெற்கு , மேடு பள்ளம் , மை 
செம்மை அல்லது வெம்மை , மேல் – கீழ் என்ற அடிப் 
படையிலேயே அமைந்துள்ளன . 


கறு 


ஒப்புமைக் கூறுகளில் புது என்ற அடைச்சொல்லுக்கு மட்டும் 
ஒப்புமை கூறுமாறு பழைய என்ற அடைச்சொல் எவ்வூர்ப் 
பெயரிலும் இடம்பெறவில்லை . 


கழனி 


14. ஊர்ப்பெயர்களில் 

தண்டல் கழனி , காவல் 
என்றெல்லாம் காணப்படுவது , வரிவசூலித்தல் , ஊர் 
காவல் செய்தல் போன்ற தொழில்களுக்கெல்லாம் நிலங் 
கள் அன்பளிப்பாக அல்லது கூலியாக விடப்பட்டுள்ள 
நிலையைப் புலப்படுத்தும் . 


ஊர்ப்பெயர்களால் உணரப்படுவன 


43 


16. செட்டி புண்யம்பேடு , அன்ன தானவாக்கம் , ஈகுவார் 

பாளையம் போன்ற ஊர்ப்பெயர்களை நோக்கும்போது 
அறப்பணி இம்மாவட்ட மக்களால் சிறப்பாகச் செய்யப் 
பட்டுள்ள தன்மையை உணரமுடிகிறது . 


17. ஊர்ப்பெயர்களின் அமைப்பில் நல்லூர் , புத்தூர் ஆகிய 

முடிவுகளைப் பெற்றுள்ள ஊர்கள் அண்மைக் காலத்தில் 
தோன்றியுள்ளமை புலப்படுகிறது . 


18. ஊர்ப்பெயர்களின் அமைப்பில் சிறப்புக் கூறுகளும் 
பொதுக்கூறுகளும் தொடர்புடையனவாகவே 

காணப் 
படுகின்றன . விலங்கு , பறவைகளின் பெயர்கள் சிறப்புக் 
கூறுகளில் காணப்படுகின்றன . வேடு , வேடந்தாங்கல் 
போன்ற பொதுக்கூறுகள் மேற்கண்ட சிறப்புக் கூறுகளு 
டன் தொடர்புடையனவாக அமைந்துள்ளன 


19. பல மொழிகளைப் பேசும் பல்வேறு இனத்தைச் சேர்ந்த 

மக்கள் இம்மாவட்டம் உள்ளடங்கிய பகுதியில் வாழ்ந் 
துள்ளனர் , உழவு , நெசவு , வேட்டையாடுதல் போன்ற 
பல திறப்பட்ட தொழில்களும் இம்மாவட்ட மக்களால் 
புரியப்பட்டுள்ளன . ஊர்ப்பெயர்களின் சிறப்புக் கூறு 
களால் இவற்றை யுணர முடிகிறது . 


10. செங்கை மாவட்டம் உள்ளடங்கிய தொண்டை நாடு 

பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு ஆட்சியாளர் 
களால் ஆளப்பட்டுள்ளது . ஆட்சிபுரிந்த அனைவரையும் 
நினைவுபடுத்துமாறு அவ்வக் காலங்களில் பல ஊர்கள் 
தோன்றியுள்ளன . 


நிறைவுரை : 

பொதுவாகத் தமிழகத்திலுள்ள எல்லா மாவட்டங்களின் 
ஊர்ப்பெயர்களிலும் ஒப்புமைக் கூறுபாடுகளே மிகுந்துள்ளன . 
பிற மாவட்ட ஊர்ப்பெயர்களைப் போன்றே செங்கை மாவட்ட 
ஊர்ப்பெயர்களும் பெரும்பாலும் அமைந்துள்ளன . எனினும் , 
இங்கு ஏற்பட்ட ஆட்சி , அரசியல் மாற்றங்களுக்கேற்ப ஊர்ப் 
பெயர்களின் அமைப்பும் சிறிது மாற்றம் பெற்றுள்ளது . 

இம்மாவட்ட ஊர்ப்பெயர்களில் இயல்பான , பழைய பெயர் 
அடைகளைப் பெற்ற ஊர்களே மிகுதி . மாற்றம் பெற்ற ஊர்ப் 
பெயர்களும் , புதிதாக , அண்மைக்காலத்தில் தோன்றிய ஊர்ப் 
பெயர்களும் குறைவாகவே காணப்படுகின்றன . 


செங்கை மாவட்டம் - ஓர் அறிமுகம் 


தொண்டை நன்னாடு சான்றோருடைத்து என்று கூறுவர் . 
சான்றோர் பலரை ஈன்றெடுத்த தொண்டை நாட்டின் ஒரு 
பகுதியாக அமைவது செங்கற்பட்டு மாவட்டம் . தமிழக வரலாற் 
றில் தனிச் கிறப்புப் பெற்று விளங்கும் மாவட்டங்களில் இம் 
மாவட்டமும் ஒன்று . இலக்கியச் சிறப்பாலும் , கலைப் பணியா 
லும் , அரசியல் தொண்டாலும் ஆன்மீகப் பயிர் வளர்த்த 
மேன்மையாலும் இம்மாவட்டம் உலகம் போற்றும் உயர் சிறப் 
பைத் தமிழகத்திற்குப் பெற்றுத் தந்துள்ளது . 


தமிழகத்தின் கிழக்குக்கரையில் அமைந்துள்ள இம்மாவட்டம் 
இயற்கையமைப்பால் இயல்பாகவே சிறந்து விளங்குகிறது . 
ஆழ்கடல் ஒரு பக்கம் அணி செய்ய , அழகிய குன்றகள் ஆங் 
காங்கு காட்சிதர , நெல் விளையும் கழனிகள் , நீர்வளம் கொண்ட 
ஏரிகள் , முல்லை நிலக்காடுகள் என்று ஐவகை நிலப்பிரிவையும் 
பெற்று இம்மாவட்டம் சிறப்புற்று ஓங்குகிறது . பிறநாட்டார் 
பலரும் இம்மாவட்டம் உள்ளடங்கிய பகுதியை ஆட்சி செய்துள் 
ளனர் . குறிப்பாகச் சொல்ல வேண்டுமென்றால் , தமிழகத்தின் 
ஒரு பகுதியான இம்மாவட்டத்தைத் தமிழர்கள் ஆண்ட காலத் 
தைக் காட்டிலும் பிற நாட்டினர் ஆண்ட காலமே அதிகம் . 
தெலுங்கு மொழி பேசப்படும் ஆந்திர மாநிலத்திற்கு அண்மை 
யில் இம்மாவட்டம் அமைந்துள்ளதால் அம் மொழியின் செல்வாக் 
கும் , அம்மா நிலத்தினரின் பண்பாட்டின் சாயல்களும் இம் 
மாவட்ட மக்களை வெகுவாகப் பாதித்துள்ளது . எனினும் 
தன்னியல்பில் மாறாது 

நிலைகளிலும் இம்மாவட்டம் 
தமிழகத்திற்கே வழிகாட்டியாக அமைந்து விளங்குகிறது . 


கல்லெல்லாம் சிலை வடித்த பல்லவப் பேரரசின் ஆட்சிக்குட் 
பட்ட பகுதி இம்மாவட்டம் , பல்லவ மன்னர்கள் ஆண்டதற்கு 
அடையாளச் சின்னங்களைப் பெற்றிருப்பதுடன் 

அவர்கள் 
ஆண்டதால் அரும் சிறப்புக்களையும் இம்மாவட்டம் 
பெற்றுச் சிறப்படைந்துள்ளது . அன்று தொட்டு இன்று வரை 
பெருமைக்குரிய மாவட்டங்களில் ஒன்றாகத் திகழ்ந்து வரும் 


செங்கை மாவட்டம் ஓர் அறிமுகம் 


செங்கற்பட்டு மாவட்டத்தைப் பற்றிய சில இன்றியமையாத 
செய்திகள் இங்கு எடுத்துக் காட்டப்படுகின் றன . 


செங்கற்பட்டு - பெயர்க்காரணம் ; 


இம்மாவட்டத்தின் தலைநகராக இன்று காஞ்சிபுரம் விளங்கு 
கிறது ஆனால் இம்மாவட்டம் அமைக்கப்பட்ட நாளிலிருந்து 
யாவட்டத் தலைநகராக விளங்கிய சிறப்பு செங்கற்பட்டு 
தகருக்கே உரியது . செங்கற்பட்டு நகரம் இன்று தன் பழம் 
பெருமையை இழந்து மாவட்டத்திலுள்ள பிற நகரங்களில் ஒன் 
றாக விளங்கினாலும் ஒரு காலத்தில் விஜயநகர அரசர்களின் 
தலைநகராக விளங்கிய பெருமை இந்நகருக்கு உண்டு . விஜய 
நகர அரசர்கள் கட்டிய கோட்டையும் கூட இந்நகரில் இருந்துள் 
ளது . இன்று அக்கோட்டை சிதைவற்று , இருந்ததற்கான அறி 
குறியை மட்டுமே பெற்றுள்ளது . 


செக்கற்பட்டு என்ற பெயர் இந்நகருக்கு ஏன் ஏற்பட்டது 
என்பது பற்றி அறிஞர்களிடையே மூன்று விதமான கருத்துகள் 
திலவுகின்றன . 


1 


இந்நகரிலே மட்டுமன்றி மாவட்டத்தின் பெரும் பகுதி 
யில் தாமரை . அல்லி . போன்று நீர்வாழ் செடியாகிய 
செங்கழுணீர்ப் பூக்கள் கழனிகளில் மிகுந்து காணப்படு 
வதால் இவ்வூர் ( . சங்கழுணீர்ப்பட்டு என்ற பெயரை 
முதலில் பெற்றுப் பின்னர் செங்கல்பட்டாகியுள்ளது . 
இக்கருத்துப் பொதுவாகப் பலராலும் வலியுறுத்தப்படு 
கிறது . 


2. இங்குள்ள மண்ணினால் சிறந்த செங்கல் அறுக்கப்படுவ 

தால் இப்பெயரை இவ்வூர் பெற்றுள்ளது . பற்று என்பது 
பட்டாயிற்று என்றும் கூறப்படுகிறது . " 


3. விஜயநகர 

அரசர்கள் 

இந்நகரைத் தலைநகராகக் 
கொண்டு ஆண்டுள்ளனர் . அவ்வரிசையில் செங்கல் 
வராயன் என்பவர் இப்பகுதியில் ஆட்சி புரிந்தமையால் 


1 செங்கற்பட்டு மாவட்டம் [ பத்தாண்டுச் சாதனைகள் ] 

தமிழ்நாடு அரசாங்க செய்தித் துறை வெளியீடு - பக் 13 
2 செங்கற்பட்டு மாவட்டம் - சோ . ம . லெ -பக் : 173 


46 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


செங்கல்வராயன்பட்டு என்பது காலப்போக்கில் செங்கற் 
பட்டு என் நாகி இருக்கக் கூடுமோ என்றும் ஐயுற 
வேண்டியுள்ளது . 


இங்கு எடுத்துக்காட்டப்பட்ட மூன்று காரணங்களுமே இந்நகருக் 
கான பெயர்க் காரணத்திற்குப் பொருந்தி அமைவ தாகவே 
உள்ளது . செங்கழுணீர்ப்பூக்கள் இம்மாவட்டமெங்கும் உள்ளதை 
உணர்த்துமாறு வேறு சில ஊர்களின் பெயர்களும் அமைந்துள்ள 
தைக் காணமுடிகிறது . 


செங்கற்பட்டுக்கு அண்மையில் உள்ள ஊர் திருக்கழுக்குன்றம் 
கழுகு வடிவில் முனிவர்கள் வந்து இரையுண்டு செல்வதால் அவ் 
வூர் அப்பெயரைப் பெற்றது என்றும் , அங்குள்ள மலை கழுகு 
வடிவில் அமைந்துள்ளமையால் அப்பெயர் அவ்வூருக்கு அமைந் 
தது என்றும் கூறப்படுகிறது . ஆனால் இரண்டு காரணங்களுமே 
பொருந்தாது என்பது இந்நூலாசிரியர் கருத்து . செங்கழுணீர்ப் 
பூக்களால் செங்கற்பட்டு என்ற பெயர் அமைந்தது போனறு கழு 
ணீர்ப் பூக்கள் மலர்ந்த சுனைகளுடன் ( அல்லது கழனிகளுடன் ) 
குன்றையும் அவ்வூர் பெற்றிருந்தமையால் கழுணீர்க்குன்றம் 
என்று பெயர் அமையப் பெற்றுப் பின்னர் அது கழுக்குன்றமாகி 
யிருக்க வேண்டும் என்பது இந்நூலாசிரியர் கருத்து . 


செங்கழுணீர்ப் பிள்ளையார் கோயில்கள் இம்மாவட்ட 
மெங்கிலும் காணப்படுவதும் செங்கற்பட்டு 

பெயர் , 
செங்கழுணீப்ர்பட்டு என்பதிலிருந்தே அமைந்திருக்க வேண்டும் 
என்ற கருத்தை அரண்செய்கிறது . 


என்ற 


செங்கல் அறுப்பதற்கு ஏற்ற மண்ணாக இந் நகர்ப்பகுதியில் 
உள்ள மண் அமைந்துள்ளதென்பதும் ஏற்புடைத்தாகவே உள் 
ளது . இன்றுங்கூட இந்நகரிலும் , இம்மாவட்டத்தின் பல பகுதி 
களிலும் செங்கல் அறுத்துச் சூளை போட்டு விற்பதென்பது ஒரு 
பரவலான தொழிலாகவே செய்யப்படுகிறது . மேலும் செங்கல் 
புத்தூர் அக்ரஹாரம் என்ற பிறிதோர் ஊர் திருத்தணி வட்டத் 
தில் உள்ளதும் , செங்கலின் பெயரால் இந்நகர் செங்கற்பட்டு 
என்று ஆகியிருக்கக் கூடுமோ என்று எண்ணத் தூண்டுகிறது . 


செங்கல்வராயன் என்ற அரசரின் பெயரால் இவ்வூருக்கு 
இப்பெயர் அமைந்திருக்கவும் வாய்ப்பு உண்டு . வேறு சில அரசர் 
களின் பெயரிலும் சில ஊர்கள் இம்மாவட்டத்தில் அமைந்திருப் 
பது இக்கருத்தை உறுதிப்படுத்துகிறது . செங்கல்வபுரம் அக்ர 


செங்கை மாவட்டம் ஓர் அறிமுகம் 


47 


ஹாரம் என்றோர் ஊர் திருத்தணி வட்டத்தில் காணப்படுகிறது . 
செங்கல்வராயன் பெயரிலேயே அவ்வூரும் அமைந்திருக்க வேண் 
டும் என்று எண்ணத் தோன்றுகிறது . 


மேற்கண்ட மூன்று காரணங்களுமே பொருந்துவதாகப் 
படினும் , முதற்காரணம பெரிதும் ஏற்புடையதாகத் தோன்று 
கிறது . செங்கற்பட்டு நகருக்கு மட்டுமேயன்றி இம்மாவட்டத் 
திலுள்ள பல ஊர்களுக்கும் பொருந்துமாறும் அக்காரணமே 
அமைவதால் , செங்கழுணீர்ப்பட்டு என்பதுவே காலப்போக்கில் 
மாற்றம் பெற்று , செங்கற்பட்டாயிற்று என்று கொள்ளலாம் . 


மாவட்டத்தின் அமைப்பு : 


பிரிக்கப்படாத இன்றைய மாவட்டங்களில் பெரிய 
மாவட்டமாகத் திகழும் செங்கற்பட்டு மாவட்டம் எல்லை 
யமைப்புகளால் தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலிருந்து . வேறு 
பட்டுள்ளது . 


ம்மாவட்டத்தின் வடக்கு எல்லையாக ஆந்திர மாநிலத் 
தின் நெல்லூர் மாவட்டம் அமைந்துள்ளது . தெற்கில் தென் 
னார்க்காடு மாவட்டமும் , மேற்கில் , வடார்க்காடு , சித்தூர் 
மாவட்டங்களும் அமைந்துள்ளன . கிழக்கில் வங்காள விரிகுடா 
அமைந்துள்ளது . அண்மையில் உள்ள தமிழகத்தின் தலைநகரான 
சென்னை மாநகர் . இம்மாவட்டத்தால் மூன்று புறங்களிலும் 
சூழப்பட்டுள்ளது . இம்மாவட்டப் பரப்பில் சுமார் 115 மைல் 
நீளத்திற்குக் கடற்கரை அமைந்துள்ளது . 1961 ஆம் ஆண்டின் 
அரசுக் குறிப்பின்படி சுமார் 3. 188 சதுர மைல் பரப்பளவில் 
இம்மாவட்டம் அனமந்துள்ளது . இன்று சில சதுர மைல்கள் 
வேண்டுமானால் வேறுபட்டு அமையலாம் . 


அருவர் நாடும் தொண்டை நாடும் : 


தெலுங்கு பேசும் மக்கள் தமிழை அரவம் என்றும் , தமிழ் 
மொழி பேசுபவர்களை அரவாளர் , அருவாளர் என்றும் கூறி 
வந்துள்னனர் . ஆந்திரத்தையொட்டிய தமிழ் நாட்டுப் பகுதியை 
அரவ நாடு , அருவா நாடு என்றும் கூறிவந்துள்ளனர் . திருத்தணி 
வட்டத்தில் அரவாசிப் பட்டடா என்றோர் ஊர்ப்பெயர் அமைந் 


3 செங்கற்பட்டு மாவட்டம் [ பத்தாண்டுச் சாதனைகள் ) 


பக் ; 15 


48 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


துள்ளது . தெலுங்கு மொழிப் பெயராக அவ்வூர்ப் பெயர் 
காணப்படினும் . அப்பகுதியில் வாழ்ந்த தமிழர்களையே அர 
வாசி என்று குறிப்பிட்டுள்ளனர் என்பதை அவ்வூர்ப் பெயரின் 
மூலம் உணரமுடிகிறது . 


இம்மாவட்டம் உள்ளடங்கிய பகுதி அன்று காடாகக் கிடந்த 
தாகவும் , சாட்டுப் பகுதியில் வாழ்ந்த அருவாளர் புலிவேட்டை 
போன்ற பல்வேறு வேட்டையாடி , காடு திருத்தி நாடாக்கி 
வாழ்ந்தனர் என்றும் கூறப்படுகிறது . இவ்வரலாற்றுச் செய்தியை 
உறுதிப்படுத்துமாறு இம்மாவட்டத்தின் பல ஊர்ப்பெயர்கள் 
அமைந்துள்ளன . புலிப்பாக்கம் , புலியூர் போன்ற ஊர்ப்பெயர்கள் 
காணப்படுவதுடன் , வேடு என்ற பொதுக் கூறுகளைப் பெற்ற 
ஊர்களும் காணப்படுவது , அவ்வூர்களில் வேடர்கள் வாழ்ந்துள்ன 
னர் என்பதையும் உறுதிப்படுத்துகிறது . 


தொண்டை மண்டலம் என்பது அருவா நாடும் அருவா வட 
தலை நாடும் சேர்ந்த பகுதி . இப்பகுதி பல நூற்றாண்டுகள் 
காடாகவே கிடந்துள்ளது என்பதை இம்மாவட்ட ஊர்ப்பெயர் 
களில் காடு என்ற பொதுக்கூறு பெற்றுப்பல ஊர்கள் அமைந் 
திருப்பதன் மூலம் உணரலாம் . ஈக்காடு , ஆர்க்காடு , பழவேற் 
காடு . ஆலங்காடு , வெளிக்காடு , கோட்டைக்காடு , தோட்டக்காடு . 
ஊத்துக்காடு , முதுகாடு , ஒதிக்காடு போன்ற பல ஊர்சள் காடு 
என்று முடியுமாறு இம்மாவட்டத்தில் அமைந்துள்ளன , இக்காடு 
கள் பின்பு சழனிகளாகவும் தோட்டங்களாகவும் மாற்றப் 
பட்டுள்ளன . 


காட்டுப் பகுதிகளாகத் தொண்டை மண்டலம் ஒருகாலத்தில் 
இருந்திருந்தாலும் , மண்வளம் இல்லாத இப்பகுதியில் மனவளம் 
மிக்க சான்றோர்கள் தோன்றியுள்ளதை உணர முடிகிறது . 





* நாடா கொன்றோ காடா கொன்றோ 
அவலா கொன்றோ மிசையா கொன்றேர் 
எவ்வழி நல்லவர் ஆடவர் 
அவ்வழி நல்லை வாழிய நிலனே ! " 


5 


4 - செங்கற்பட்டு மாவட்டம் - சோ . ம . லெ - பக் ; -19 
5. புறநானூறு - பாடல் : 187 . 


செங்கை மாவட்டம் ஓர் அறிமுகம் 


49 


என்ற ஔவையார் பாடல் சான்றோர் பிறந்த தொண்டை 
மண்டலத்தை எண்ணியே பாடப் பட்டதோ என்று எண்ணத் 
தோன்றுகிறது . 


தாண்டை மண்டலம் முற்காலத்தில் சோழ நாட்டின் ஒரு 
பகுதியாக இருந்துள்ளது . கரிகாற்சோழனுக்குப் பின்பு 
வென்வேற்கிள்ளி என்ற சோழ அரசனின் மகனாகிய தொண்டை 
மான் இளந்திரையன் காஞ்சிபுரத்தைத் தலை நகராகக் கொண்டு 
ஆண்டான் என்றும் , அவன் பெயரே இந்நாட்டிற்கு வந்த 
தென்றும் கூறப்படுகிறது . 


தொண்டை மண்டலம் என்ற பெயரை இமமண்டலம் பெறு 
வதற்குக் காரணமாக வேறு சில நிகழ்ச்சிகளும் கூறப்பட்டாலும் 
தொண்டைமான் இளந்திரையன் பெயராலேயே அமைந்திருக்க 
வேண்டும் என்ற கருத்து பலராலும் வலியுறுத்தப்படுவதால் 
அப்பெயரே பொருந்தும் என்று கருதலாம் . 


தொண்டைநாடும் செங்கை மாவட்டமும் : 


தொண்டை மண்டலத்தில் 24 தோட்டங்கள் இருந்துள்ளன . 
அவற்றுள் 13 கோட்டங்கள் உள்ளடங்கிய பகுதியே செங்கற் 
பட்டு மாவட்டமாக அமைந்துள்ளது . அக்கோட்டங்களாவன : 
1. புலியூர்க் 

கோட்டம் : சென்னை , சைதாப்பேட்டை 
வட்டங்கள் அடங்கிய பகுதி , 
2. புழல் கோட்டம் : பொன்னேரி வட்டத்தின் கடலோரப் 

பகுதிகள் . 
3. செங்காட்டுக் கோட்டம் : ஸ்ரீபெரும்புதூரும் அதன் 

சுற்றுப்புறமும் 


4. ஆமூர்க் கோட்டம் : மாமல்லபுரமும் அதன் சுற்றுப் 

புறமும் . 
5 . 

களத்தூர்க் கோட்டம் : திருக்கழுக்குன்றம் , பொன் 
விளைந்த களத்தூர் , அச்சிறுபாக்கம் பகுதிகளும் , மது 
ராந்தகம் ஊரும் . 


6. செங்கற்பட்டு மாவட்டம் ( பத்தாண்டுச் சாதனைகள் ) 

பக் : 11 


4 


50 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


6 . 


செம்பூர்க் கோட்டம் : மதுராந்தகம் வட்டத்தின் 
கிழக்குப் பகுதி . 


7 , ஈக்காட்டுக் கோட்டம் : திருவள்ளூர் வட்டம் . 


8. எயில் கோட்டம் : காஞ்சிபுரம் நகர்ப்பகுதி . 


9 . 


அடங்கிய 


தாமல் கோட்டம் : காஞ்சிபுரம் வட்டம் 
பகுதி . 


10. ஊத்துக் காட்டுக் கோட்டம் : செங்கற்பட்டு 

அதன் சுற்றுப்புறமும் . 


நகரும் 


11. 


பையூர்க் கோட்டம் : 

கோட்டம் : பொன்னேரி வட்டத்தின் சில 
பகுதிகள் . 


12. திருத்தடிகைக் கோட்டம் : திருத்தணி வட்டம் அடங்கிய 

பகுதிகள் . 


13 . 


காலியூர்க் கோட்டம் : உத்திரமேரூர்ப் பகுதி . 


இன்று இம்மாவட்டத்தில் உள்ள வட்டங்களின் பெயர் எதுவும் 
கோட்டங்களின் பெயர்சலாக இடம் பெறவில்லை . அன்றியும் , 
இ மாவட்டத்தில் உள்ள முக்கியமான நகரங்களின் பெயர் 
களும் கூடக் கோட்டப் பெயர்களாக இடம் பெறவில்ல 
இதனை நோக்கும் பாது . 

கோட்டங்கள் பிரிக்கப்பட்ட 
சாலத்தில் இவ்வூர்களெல் லாம் செல்வாக்குப்பெற்ற சிறந்த ஊர் 

விளங்கலில்லையா , அல்லது சிற்றூர் வடிவில் இருந் 
தனவா என்றொலாப ஐயுற வேண்டியுள்ளது . 


களாக 


மாவட்டப் பெயருக்குக் காரணமான செங்கற்பட்டு நகரம் 
அன்று ஊத்துக்காட்டுக்கோட்டத்தில் இருந்துள்ளது . ஊத்துக் 
காடு என்பது இன்று காஞ்சீபுரம் வட்டத்தில் உள்ள ஒரு சிற்றூர் . 
அச்சிற்றூரின் பெயர் ஒரு கோட்டப்பெயராக அமைந்துள்ளது . 
அது போன்று , சிற்றூர்களாக இன்று காணப்படும் பல ஊர்களே 
அன்று கோட்டங்களின் பெயர்களைப் 

பெற்றுள்ளன . ஒரு 
வேளை , அன்று இவ்வூர்கள் பேரூர்களாக விளங்கினவா , அல்லது 
ஒவ்வொரு கோட்டத்தின் எல்லையும் தொடங்கப்படும் இடத்தில் 
இருந்த ஊர்களையே கோட்டத்தின் பெயர்களாக அமைத்தனரா 
என்பது விளங்கவில்லை . 


செங்கை மாவட்டம் ஓர் அறிமுகம் 


51 


இன்றைய வருவாய்க் கோட்டப்பிரிவுகளும் , பிற நிர்வாகப் 
பிரிவுகளும் பின்னர் விளக்கப்படும் . 


தொண்டை நாட்டில் பல்வேறு ஆட்சிகள் ; 


செங்கை மாவட்டத்தின் இன்றைய நிலையை நோக்குமுன்பு 
வரலாற்று அடிப்படையில் எவரெவரின் ஆட்சிகளெல்லாம் இம் 
மாவட்டம் உள்ளடங்கிய தொண்டை நாட்டில் நடை 
பெற்றுள்ளது என்பதைக் காண வேண்டியது அவசியமாகிறது . 
அப்போது தான் எவரெவரின் 

எவரெவரின் ஆட்சிக்காலத்தில் 

ஆட்சிக்காலத்தில் எந்தெந்த 
ஊர்கள் இங்குத் தோன்றியுள்ளன என்பதை உணரமுடியும் . 
அவ்வடிப்படையில் தொண்டை நாட்டில் நடைபெற்ற பல்வேறு 
ஆட்சிகளும் , அவ்வாட்சிக்காலங்களில் 

தோன்றிய பல்வேறு 
ஊர்ப்பெயர்களும் சுருக்கயாக இங்குக் கூறப்படுகின்றன . ஒவ் 
வொரு ஆட்சிக்காலத்திலும் தோன்றிய சில ஊர்கள் சான்று 
களாகத் தரப்படுகின்றன . 


சோழர் ஆட்சி : 


காட்டுப் பகுதியாகக் கிடந்த தொண்டை நாட்டைச் சீர் 
செய்து , நாடு , நகரங்களை ஆக்கிய பெருமை சோழ : அரசர் 
களையே சேரும் . " தொண்டை நாட்டுக் காட்டின் செழுமையை 
யும் , கடலின் கொழுமையையும் கண்டு , சோழர்கள் சிலகாலம் 
இப்பகுதியை ஆண்டனர் " என்று கூறப்படுகிறது . 24 கோட்டங் 
களாகத் தொண்டை நாட்டைப் பிரித்தவர்களும் சோழ அரசர்க 
ளேயாம் . கோட்டங்கள் பிரிக்கப்பட்ட காலத்தில் பல பகுதிசள் 
காடுகளாகவே இருந்துள்ளன என்பதை , சில 

சில கோட்டங்களின் 
பெயர்களே காடுகளாக உள்ளதிலிருந்து உணர முடிகிறது . 


என்று 


இருவேறு காலக்கட்டங்களில் சோழர் ஆட்சி தொண்டை 
நாட்டில் நடைபெற்றுள்ளது . தொண்டைமான் இளந்திரையன் 
சங்க காலச் சோழர் மரபைச் சேர்ந்தவன் . எனவே , சங்க காலத் 
திலேயே இப்பகுதியைச் சோழர்கள் ஆண்டுள்ளனர் 
தெரியவருகிறது . அதன் பிறகு ஏற்பட்ட ஆட்சி மாற்றங்களால் 
இப்பகுதி களப்பிரர்களாலும் சில காலம் ஆளப்பட்டுள்ளது . 
பிக்பு களப்பிரரையும் வென்று சிம்மவிஷ்ணு என்ற பல்லவ 
மன்னன் பல்லவப் பேரரசை இப்பகுதியில் நிறுவினான் . 


7 , செங்கற்பட்டு மாவட்டம் சோ . ம . லெ - பக் : 21 


52 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


அபராஜிதன் என்ற பல்லவ மன்னனை விசயாலய சோழன் 
என்ற பிற்காலச் சோழர் மரபைச் சேர்ந்த அரசன் கொன்று 
மீண்டும் தொண்டை நாட்டில் சோழப் பேரரசை நிறுவினான் . 
கி.பி. 9 ஆம் நூற்றாண்டு முதல் 13 ஆம் நூற்றாண்டு வரை ஏறத் 
தாழ 400 ஆண்டுகள் இப்பகுதியில் பிற்காலச் சோழர் ஆட்சி 
நடைபெற்றுள்ளது . 


சங்க காலச் சோழர் இப்பகுதியை ஆட்சி செய்த காலம் 
குறைவு . மேலும் காடாகக் கிடந்த பகுதியை நாடாக மாற்று 
வதற்கே அவர்களது ஆட்சிக் காலத்தில் பெரும்பகுதியைச் செல 
விட வேண்டியதிருந்திருக்கும் . அன்றியும் , அப்போது தோன்றிய 
ஊர்கள் பெரும்பாலும் . சங்ககால அமைப்பில் இயற்கைத் 
தாவரம் , நிலம் முதலியவற்றின் பெயர்களையே பெற்று அமைந் 
திருக்கும் . எனவே , பிற்காலச் சோழர் காலத்திலேயே சோழர் 
களது பெயர்களைப் பெற்றுப் பல ஊர்கள் இம்மாவட்டத்தில் 
அமைந்துள்ளன என்பது உணர்தற்குரியது . 


சோழவரம் , சோழன் தாங்கல் , வளவன் தாங்கல் , மதுராந்தகச் 
சோழ சதுர்வேதி மங்கலம் , சேந்தமங்கலம் , தொண்டைமான் 
நல்லூர் , வீரகாவேரி ராஜபுரம் , செம்பியன்வளி போன்ற பல 
ஊர்கள் சோழப் பேரரசின் நினைவுச் 

சின்னங்களாக 
பகுதியில் அமைந்துள்ளன . 


சோழர்கள் ஆர்த்திமாலையை அணிந்தவர்கள் . ஆர்க்காடு , 
ஆர்ப்பாக்கம் , ஆரணி போன்ற 

ஊர்ப்பெயர்கள் ஆர்த்திப் 
பூவைச்சுட்டுமாறு அமைந்துள் என . சோழர்களின் புலிக்கொடி 
யைச்சுட்டுமாறு புலிப்பாக்கம் , புலியூர் போன்ற ஊர்கள் அமைந் 
திருக்கக்கூடும் என்றும் கருத இடம் உண்டு . 

நேரடியாகத் தம் இனப்பெயரையோ , மாலை , கொடி , ஆறு 
முதலியவற்றின் பெயர்களையோ குறிப்பிடாமலும் கூடப் பல 
ஊர்களைச் சோழ மன்னர்கள் 

தோற்றுவித்திருக்கக்கூடும் . 
சோழர்கள் இப்பகுதியை ஆட்சி செய்த காலத்தில் அந்தணர்கள் 
பலர் வேதம் ஓதுவதற்காகவும் , கோயில் வழிபாடு நிகழ்த்து 
வதற்காகவும் இப்பகுதியில் குடியமர்த்தப்பட்டுள்ளனர் . அப்படி 
அமர்த்தப்பட்டவர்களுக்கு இறையிலியாகப் பல ஊர்களையும் 
சோழ அரசர்கள் வழங்கியுள்ளனர் என்பதனையும் 

உணர 
முடிகிறது . 

அகரம் , அக்ரஹாரம் , மங்கலம் , தேவதானம் போன்ற 
பொதுக் கூறுகளைப் பெற்றுப்பல ஊர்கள் இம்மாவட்டத்தில் 


செங்கை மாவட்டம் ஓர் அறிமுகம் 


53 


அமைந்துள்ளன . அவ்வூர்களில் பெரும்பாலானவை அந்தணர் 
களின் குடியிருப்புகளாகவே காணப்படுகின்றன . அவையாவும் 
அந்தணர்களுக்காகச் சோழ அரசர்களால் உண்டாக்கப்பட்ட 
ஊர்கள் என்று 

எண்ண வேண்டியுள்ளது . இவ்வாறு பல 
நிலைகளிலும் சோழர் ஆட்சிக்காலத்தில் தோற்றுவிக்கப்பட்ட 
ஊர்கள் இன்றைய செங்கற்பட்டு மாவட்டத்தில் காணப்படு 


புதிய 


கின்றன . 


பல்லவர் ஆட்சி : 


தொண்டை மண்டலம் 

உருவாவதற்குக் காரணமாகச் 
சோழர்கள் விளங்கினாலும் இந்நாடு பல்லாற்றானும் சிறந்து 
விளங்கக் காரணமாக இருந்தவர்கள் பல்லவர்களேயாவர் 
இவர்களது ஆட்சிக் காலத்தின் போது கட்டிடம் , சிற்பம் , 
ஓவியம் போன்ற அருங்கலைகள் சிறந்து விளங்கின . ஏற்கெனவே 
உள்ள நகர்களிலும் , ஊர்களிலும் தமது கலைச் சிறப்பைக் 
காட்டியதுடன் , தமது கலையாற்றலை வெளிப்படுத்துவ தற் 
காகவே பல புதிய ஊர்களையும் பல்லவர்கள் உருவாக்கியிருப்பது 
குறிப்பிடத்தக்கது . 


கி பி . 575 இல் சிம்மவிஷ்ணு என்ற பல்லவப் பேரரசனால் 
தோற்றுவிக்கப்பட்ட பல்லவர் ஆட்சி கி.பி. 880 வரை சிறப்பாக 
நடைபெற்றுள்ளது . ஏறத்தாழ மூன்று நூற்றாண்டுகள் பல்ல 
வர் ஆட்சி இப்பகுதியில் நடைபெற்றுள்ளதால் அப்பேரரசை 
நினைவூட்டுமாறு 

ஊர்கள் செங்கற்பட்டு மாலட்டத்தில் 
இன்றும் காட்சி தருகின் றன . 


பல்லவ மன்னர்கள் பலர் இப்பகுதியை ஆட்சி புரிந்திருந் 
தாலும் சில மன்னர்களே சிறப்பாகக் குறிப்பிடப்படுகின்றனர் . 
அச்சில மன்னர்களே தங்கள் பெயர்கள் விளங்குமாறு புதிய ஊர் 
களைத் தோற்றுவித்துச் சென்றுள்ளார்கள் . அப்படித் தோற்று 
விக்கப்பட்ட சில ஊர்கள் வரலாற்றுப் புகழுடைய கலைக்கோயில் 
களாகவும் இன்று விளங்கி வருகின்றன . 


பல்லவர்களது 

ஆட்சிக் காலத்தில் உருவாக்கப்பட்ட 
ஊர்களில் இன்று செங்கை மாவட்டத்தில் உள்ள சில ஊர்கள் 
இங்கு எடுத்துக்காட்டப்படுகின்றன , 


மாமல்லபுரம் , பல்லவபுரம் , நந்தியம்பாக்கம் , நந்திமேடு , 
நந்திவரம் , பல்லவமேடு , பரமேசுவர மங்கலம் போன்ற ஊர்கள் 


54 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


பல்லவர் மரபையும் , குறிப்பிட்ட சில அரசர்களது பெயர்களை 
யும் குறிப்பிடுமாறு இம்மாவட்டத்தில் காணப்படுகின்றன . 


பல 


நேரடியாகத் தம்மைப்பற்றியோ , தர்மாபப்பற்றியோ 
குறிப்பிடாமல் பொதுப்படையாகவும் சில ஊர்களைக் குறிப் 
பிட்டுப் பல்லவர்கள் உருவாக்கியிருக்கவும் சுடு ! அப்படி அவர் 
களால் உருவாக்கப்பட்ட 

ஊர்கள் 

இட்மாவட்டத்தில் 
காணப்படலாம் . சங்ககாலச் சோழர் ஆட்சிக்குப் பிறகு பல்லவர் 
ஆட்சியே இப்பகுதியில் நிலையாகவும் , சிறந்ததாகவும் விளங்கி 
யுள்ளது . 

அதனால் சங்ககாலச் சோழர்களைப் 
இயற்கையமைப்பையொட்டிய பெயர்களாகப் பல ஊர்களுக்குப் 
பல்லவர்களும் சூட்டியிருப்பதற்கு வாய்ப்பு உண்டு , 


போன்று 


பல்லவர்களது ஆட்சிக்காலத்தில் சமணம் , பௌத்தம் ஆகிய 
இரு புறச் சமயங்களும் தொண்டை நாட்டில் வளர்ச்சி பெற்று 
வந்துள்ளது . 

சில பல்லவ மன்னர்களே சமண சமயத்தினராகி , 
அச்சமயம் வளர்ச்சியடைய அரும்பணியாற்றியுள்ளனர் என்றும் 
வரலாறு எடுத்துக் காட்டுகிறது . அவ்வடிப்படை 

யில் 
பௌத்த சமயப் பெயர்களை உணர்த்துமாறு 

இப்பகுதியில் 
இடம் பெற்றுள்ள ஊர்களு 1 பல்பவர்களது ஆட்சிக்காலத்தில் 
தோன்றியவைகளேயாம் . 


சமண 


. 


சமண 


அமணம் பாக்கம் , முக்கரம் பாக்கம் , பள்ளிப் பட்டு , பள்ளிக் 
கரணை போன் 

ற ஊர்ப்பெயர்கள் பௌத்த , 

சமயப் 
பெயர்களாக உள்ளன : அம்மணம்பாக்கம் , அமணப்பாக்கம் 
என்ற பெயர்களிலும் வேறு சில ஊர்கள் 

காணப்படுகின்றன . 
பள்ளி என்ற பொதுக்கூறு பெற்ற ஊர்கள் யாவும் சமண , 
பௌத்த சமயங்களைக் குறிப்பிடுமாறே அமைந்துள்ளன . 
சோழர்களைப் போன்றே பல்லவப் பேரரசர்களும் அந்தணர் 
களைப் போற்றி , அவர்களுக்காகச் சில ஊர்களையும் வழங்கி 
யுள்ளனர் என்பதை வரலாற்றின் மூலம் 

உணரமுடிகிறது . 
எனவே , அந்தணர்கள் இனப் பெயர்களைக் குறிப்பிடுமாறு 
அமைந்துள்ள சில ஊர்கள் பல்லவர்களது ஆட்சிக் காலத்திலும் 
தோன்றியிருக்க வாய்ப்பு உண்டு . இவ்வாறு பல நிலைகளிலும் 
பல்லவர்களது ஆட்சிக்காலத்தில் பல ஊர்கள் இம்மாவட்டத்தில் 
தோன்றியுள்ளன . 
முசுலிம் ஆட்சி : 


கி.பி. 9ஆம் நூற்றாண்டு முதல் 13 ஆம் நூற்றாண்டு வரை 
பிற்காலச் சோழப் பேரரசு தொண்டை நாட்டில் சிறந்து விளங்கி 


செங்கை மாவட்டம் ஓர் அறிமுகம் 


55 


யுள்ளது . 13 ஆம் நூற்றாண்டின் இறுதியில் . சோழப் பேரரசு 
செல்வாக்கிழக்கத் தொடங்குகிறது . அதற்குக் காரணமாக 
அமைந்தது மாலிக்காபூர் படையெடுப்பு . அதனைத் தொடர்ந்து 
சுமார் ஒரு நூற்றாண்டு காலம் முசுலிம் ஆட்சி தொண்டை 
நாட்டில் நிலவியுள்ளது , 


காண 


ஆனால் 


சோழ . பல்லவப் பேரரசர்களைப் போன்று தொண்டை 
நாட்டின் வளர்ச்சிக்கு முசுலிம்கள் பெரும் தொண்டாற்றியுள் : 
தாக வரலாற்றில் 

முடி யவில்லை . 

அவர்களது 
மதம் இப்பகுதியில் பரவுவதற்கும் , தமிழில் உருதுச் சொற்கள் 
பல கலப்பதற்கும் முசுலிம் ஆட்சி வழிவகுத்துள்ளது என்று கூறப் 
படுகிறது . 


முசுலிம் மப்பெயர்களையும் , சில குறிப்பிட்ட மனிதர் 
களது பெயர்களையும் நினைவுபடுத்துமாறு சில ஊர்கள் செங்கை 
மாவட்டத்தில் காணப்படுகின்றன . அத்துடன் அவர்கசளது 
தெய்வமாகிய அல்லாவைக் குறிப்பிடுமாறும் சில ஊர்கள் 
அமைந்துள்ளன . 


அல்லாவூர் , ராவுத்த நல்லூர் , நயினார் குப்பம் , துலுக்கன் 
தண்டலம் , அப்துல்லாபுரம் , ஒலி முகம்மதுப் பேட்டை , மாபூஸ் 
கான் பேட்டை , நிஜாம்பட்டு , உசேன் நகரம் . ஷாம்ஷர் பகதூர் 
பேட்டை போன்ற பல ஊர்கள் முசு லிம் ஆட்சியைச் சுட்டிக் 
காட்டும் : று இடம் பெற்றுள்ளன . 


. 


செங்கற்பட்டு மாவட்டத்தில் பரவலாக முசுலிம் மக்களைக் 
காணமுடிகிறது . இன்று சில ஊர்களே முசுலிம் மக்களைப் 
பெரும்பாலும் கொண்டு அமைந்துள்ளதைக் காணமுடிகிறது . 
மேலும் , பேட்டை என்ற பொதுக்கூறு பெற்று அமைந்துள்ள ஊர் 
கள் யாவுமே முகலிம்களின் ஆட்சிக் காலத்தில் , முசுலிம்களின் 
உறைவிடங்களாக அமைக்கப் பெற்றவை என்பதும் உணர்தற் 
குரியது . 


விஜயநகர ஆட்சி : 


கி.பி 13 ஆம் நூற்றாண்டின் இறுதியிலிருந்து 14 ஆம் நூற் 
றாண்டின் இறுதி வரை முசுலிம்களின் ஆட்சி நடந்து முடிவுற்ற 


8. செங்கற்பட்டு மாவட்டம் - சோ . ம . லெ - பக் . 24 


56 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


பின் விஜயநகரப் பேரரசின் ஆட்சி தொண்டை நாட்டில் 
தொடங்கியுள்ளது . கி.பி. 17 ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் 
வரை விஜயநகரப் பேரரசு இப்பகுதியில் ஆட்சி செலுத்தியுள்ளது . 
பல்லவப் பேரரசர்களது ஆட்சிக்குப் பிறகு தொண்டை நாட்டில் 
நிலையான ஆட்சியாக அமைந்திருந்தது விஜயநகரப் பேரரசின் 
ஆட்சியேயாம் . செங்கை மாவட்டத்தின் பல ஊர்ப்பெயர்கள் 
விஜயநகரப் பேரரசின் அடையாளம் காட்டும் விதத்தில் இன்றும் 
அமைந்துள்ளன . 


சோழப் பேரரசின் ஆட்சிக் காலத்திலும் 

பல்லவர்களது 
ஆட்சிக் காலத்திலும் அந்தணர்களது செல்வாக்கு இப்பகுதியில் 
ஏற்பட்டதால் வடமொழியின் செல்வாக்கும் ஓங்கத் தொடங் 
கியது . இம்மாவட்ட ஊர்ப்பெயர்களில் 

பல , வடமொழிப் 
பெயர்களாக அமைந்தது அவ்விரு பேரரசர்களது ஆட்சிக் காலத் 
தில் தான் . முசுலிம் அரசர்களது ஆட்சிக் காலத்தில் பல ஊர்ப் 
பெயர்களில் உருதுச் சொற்கள் இடம்பெறத் தொடங்கின . 
அவர்களுக்குப் பின் அமைந்த விஜயநகரப் பேரரசின் ஆட்சிக் 
காலத்தில் தெலுங்கு மொழிச் சொற்களின் ஆதிக்கம் ஊர்ப் 
பெயர்களில் இடம் பெறத் தொடங்கின . 


இம்மாவட்டத்தில் இன்று தெலுங்கு மொழிப் பெயர்களாக 
அமைந்த ஊர்கள் மிகுதியாகக் காணப்படுகின்றன . அவைகளே 
யன்றிப் பல தெலுங்குப் பெயர்களையுடைய தனிமனிதர்களின் 
பெயர்களிலும் பல ஊர்கள் இம்மாவட்டத்தில் உள்ளதை உணர 
முடிகிறது . பாளையம் என்ற பொதுக்கூறையுடைய ஊர்கள் 
அனைத்துமே விஜயநகரப் பேரரசின் ஆட்சிக் காலத்தில் தான் 
தோன்றியுள்ளன . சிற்றரசர் பலரைப் பாளையக்காரர் என்ற 
பெயர்களுடன் தென்பகுதிகளை ஆட்சி புரிவதற்காக விஜயநகர 
அரசர்கள் நியமித்துள்ளனர் . அப்பாளையக்காரர்கள் 
தங்கள் 
பெயர் விளங்குமாறு அமைத்துக் கொண்ட ஊர்களே பாளையங் 
கள் எனப்படும் . செங்கற்பட்டு மாவட்டத்தில் பாளைம் என்று 
முடியும் ஊர்கள் பல உள்ளன . 


இம்மாவட்டம் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியான விளங்கினா 
லும் தெலுங்கு மொழி பேசும் மக்கள் மிகுதியாக இங்கு வாழ்ந்து 
வருகின்றதற்கு மூலகாரணம் விஜய நகர ஆட்சியேயாம் . செட்டி 
யார் , ரெட்டியார் , நாயுடு போன்ற சில குறிப்பிட்ட சாதியினர் . 
தங்கள் தாய் மொழியாகவே தெலுங்கு மொழியைக் கொண்டு 
இம்மாவட்டத்தின் சில பகுதியில் மிகுதியாக வாழ்ந்து வருவதை 
இன்றும் காணலாம் . 


செங்கை மாவட்டம் ஓர் அறிமுகம் 


57 


சோழப் பேரரசர் காலத்தில் அந்தணர்கள் இங்கு குடியேறப் 
படுவதற்காகப் பல புதிய ஊர்கள் உருவாக்கப்பட்டது போன்று 
விஜயநகரப் பேரரசர் காலத்தில் தெலுங்கர்களை இங்கு குடி 
யேற்ற வதற்காகப் பல புதிய ஊர்கள் உருவாக்கப்பட்டுள்ளன . 
அவ்வாறு உருவாக்கப்பட்ட புதிய ஊர்கள் தெலுங்குச் சாயலைப் 
பெற்றிருப்பதை எளிதில் உணர்ந்து கொள்ளலாம் . 


கும்மிடிப்பூண்டி , கவரப்பேட்டை , நசரத்வாடா , நாயக்கன் 
பேட்டை , ராமகிருஷ்ணராஜு 

பேட்டை , திருமலராயன் 
தோட்டம் , சின்னதிம்மராஜு பட்டடை , பொம்மராஜ புரம் , 
உத்தண்ட மகாராஜபுரம் , திருமால் ராஜபுரம் , திம்மராசன் 

ம்மையன் பேட்டை , லிங்கப்பையன் பேட்டை , 
பொம்மராஜுப் பேட்டை , வில்வராயனூர் போன்ற பல ஊர்கள் 
விஜய நகரப் பேரரசர் ஆட்சிக்காலத்தில் தோன்றிய ஊர்களாக 
இம்மாவட்டத்தில் காணப்படுகின்றன , 


பேட்டை , 


பூண்டி , பட்டடை , கண்டிகை , பாளையம் போன்ற பொதுக் 
கூறுகளைப் பெற்று அமைந்த ஊர்கள் அனைத்துமே விஜயநகரப் 
பேரரசின் ஆட்சிக் காலத்தில் தோன்றியவை என்று கூறலாம் . 


ஆடவர் பெயர்களாகவும் , மகளிர் பெயர்களாகவும் , அரசர் 
பெயர்களாகவும் பல ஊர்ப்பெயர்கள் தெலுங்கு மொழிச் சாய 
லுடன் இம்மாவட்டத்தில் காணப்படுவதுடன் , கடவுளர் பெயர் 
களிலும் கூட தெலுங்கு மொழிச் சாயல் காணப்படுமாறு பல 
ஊர்கள் இங்குக் காணப்படுகின்றன , அவ்வூர்கள் அனைத்தும் 
விஜயநகரப் பேரரசர் ஆட்சிக் காலத்தில் தோன்றியவைகளே 
யாம் . 


வேறு பிற ஆட்சிகள் : 


நிலையான ஆட்ட்சிகளை இப்பகுதியில் நடத்திய அரசர்கள் 
சிலரே . எனினும் பல்வேறு அரச பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் 
இப்பகுதியை ஆண்டுள்ளதாகக் கூறப்படுகிறது . சேரர் , பாண்டி 
யர் , களப்பிரர்களெல்லாம் இப்பகுதியை ஆட்சி செய்துள்ளனர் 
என்று கூறப்படுகிறது . 10 களப்பிர அரசர் பெயர்களைச் சுட்டு 
மாறு ஊர்கள் எதுவும் இன்று காணப்படவில்லையெனினும் 


9. செங்கற்பட்டு மாவட்டம் சோ . ம . லெ - பக் . 24 
10 . 

பக் . 18 


- 


58 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


பல்லவர்களுக்கு முன்பு அவர்களே இப்பகுதியை ஆண்டுள்ளனர் 
என்பது வரலாறு உணர்த்தும் உண்மை . 


என்ற 


அரையர் என்பது சேர அரசர்களைக் குறிக்கும் . அரையர் 
பாக்கம் , அத்தரையர் ! பலர் 

ஊர்ப்பெயர்கள் இம் 
மாவட்டத்தில் காணப்படுவதால் சேரர் ஆட்சி இப்பகுதியில் சில 
காலம் நிலவியிருக்கக் கூடும் என்று எண்ண வேண்டியுள்ளது . 


சோகண்டி என்று இன்று அழைக்கப்படும் ஊரின் பழைய 
பெயர் சுந்தர பாண்டியச் சதுர்வேதி மங்கலம் என்று கூறப்படு 
. 

அப்பாண்டிய பல் னன் அப்பகுதி , ய ஆட்சி செய்த 
போது அவ்வூரை அந்தணர்களுக்கு வழங்கியிருத்தல் வேண்டும் . 
மேலும் , பாண்டியர் தலை நகரான மதுரையின் பேர் பெற்றுச் சில 
ஊர்கள் இம்மாவட்டத்தில் காணப்படுவதும் 

இப்பகுதியில் 
பாண்டியர் ஆட்சி நடைபெற்றிருக்கக்கூடும் என்ற எண்ணத்தை 
வலிமைப்படுத்துகிறது . 


அதிகமனூர் என்ற ஓர் ஊர்ப்பெயர் காணப்படுவது , அதிய 
மான் என்ற மன்னனை நினைவூட்டுகிறது . தொண்டைமானை 
வென்ற அதியமான் சிறிது காலம் இப்பகுதியை ஆண்டிருக்கக் 
கூடுமோ என்ற எண்ணத்தை அவ்வூர் ஏற்படுத்துகிறது . ஊர்ப் 
பெயர்கள் மூலம் இவ்வெண்ணங்கள் தோன்றுகின்றனவேயன்றி 
வரலாற்று அடிப்படையில் இவ்வாட்சிகள் எப்போது நடைபெற் 
றன என்பதை வரையறுத்துக் கூற முடியவில்லை . 


+ 


கி.பி 17 ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை விஜய நகரப் 
பேரரசின் ஆட்சிக்குட்பட்டிருந்த தொண்டை நாடு , சி பி . 
1646 இல் கோல் கொண்டா இசுலாமியர்களின் ஆட்சியின் கீழும் 
மாறத் தொடங்குகிறது . அதன் பிறகு ஒளரங்கசீப்பின் தளபதி 
ஜுல் பிகர் கான் என்பவனால் காஞ்சிபுரம கைப்பற்றப்படுவதால் 
அவர்களது ஆட்சி இப்பகுதியில் பரவத் தொடங்குகிறது . 
ஔரங்கசீப்பின் ஆட்சியும் சில காலமே இப்பகுதியில் நிலை பெற் 
றுள்ளது . 

கி.பி. 1780 - க்குப் பிறகு ஆங்கிலேயர்களின ஆட்சி 
செல்வாக்குப் பெறத் தொடங்கிவிட்டதால் தொண்டை மண்ட 
லம் அன்னிய நாட்டினரான ஆங்கிலேயரின் ஆளுகைக்கு உட்படத் 
தொடங்கிவிட்டது . 


11. செங்கற்பட்டு மாவட்டம் - சோ . ம . லெ - பக் . 133 


செங்கைம எட்டம் ஓர் அறிமுகம் 


59 


விஜயநகரப் பேரரசிடமிருந்து கோல் கொண்டா இசுலாமியர் 
கள் தொண்டை நாட்டைக் கைப்பற்றியதிலிருந்து இப்பகுதியில் 
நிலையான ஆட்சி நடைபெறவில்லை . அதனால் அதன் பிறகு 
இங்கு ஆட்சி செய்த அரசர்களைச் குறிப்பிட்டுக் கூறுமாறு இப் 
பகுதியில் சாதனைகள் எதுவும் நிகழ்த்தப்படவில்லை . அவ்வாறு 
ஆட்சி செய்த அவர்களைக குறிப்பிடுமாறு ஊர்களும் மிகு தியாகத் 
தோன் தலில் சில . ஆனால் ஆங்கிலேயர் ஆட்சிக்காலத்தில் பல 
புதிய ஊர்கள் இங்குத் தோன்றியுள்ளன . அப்படித் தோன்றிய 
ஊர்ப்பெயர்களில் சில ஆங்கிலப் பெயர்களாகவும் , வே றுசில 
ஆங்கிலமும் தமிழும் லிரவியதாகவும் காணப்படுகின்றன . 


நிஜாம் பட்டு , வாலாஜாபாத் , வாலா 

ஜா 

பேட்டை , 
அசனாயாத் பட்டடை , மோகல்வாடி . மொகல்பேர் போன்ற 
ஊர்கள் மொசலாயர் ஆட்சி இங்கு நடைபெற்றுள்ளதை 
உறுதிப் படுத்துகின் றன . 


ஜெயின்ட் தாமஸ் மவுண்ட் , புலிக்கட் , சட்ராஸ் , மெட்ராஸ் 
போன்று முழுமையுமாக 

ஆங்கிலப் 

பெயர்களைப் பெற்ற 
ஊர்களும் , ஹாட்சன் பேட்டை , அடிசன்புரம் , பிளேஸ் பாளை 
யம் , குரோம் பேட்டை , பாதர் வாடி , மதர் வாடி 

போன்று 
ஆங்கிலமும் தமிழும் விரவி அமைந்த ஊர்களும் ஆங்கிலேயர் 
களும் . டச்சுக்காரர்களும் இப்பகுதியை ஆண்ட தால் , 
தோன்றிய ஊர்களாகும் . 


டச்சுக்காரர்களின் ஆட்சிக்குட்பட்டிருந்த புலிக்கட் என்ற 
ஊர் பழவேற்காடு என்றும் , சட்ராஸ் என்றஊர் சதுரங்கப் 
பட்டணம் என்றும் இன்று அழைக்கப்படுகின்றன . அதுபோல் 
ஆங்கிலேயர் ஆட்சிக்குட்பட்டிருந்த மெட்ராஸ் என்ற 
சென்னைப் பட்டணம் என்றும் , செயின்ட் தாமஸ மவுண்ட் 
என்ற ஊர் பறங்கிமலை என்றும் இன்றுக் குறிப்பிடப்படுகின்றன 


ஊர் 


சங்ககாலம் தொடங்கிப் பல் வேறு காலக் கட்டங்களில் பல் 
வேறு அரச பரம்பறையினரால் ஆளப்பட்டு வர் ததொண்டை 
நாடு , ஆங்கிலேயர் ஆட்சி இம்மண்ணிலிருந்து அகற்றப்பட்ட 
போது 

பழைய அமைப்பு முறைகளும் நீக்கப்பட்டன . இன்று 
தொண்டை மண்டலம் என்ற பெயரில் நாட்டில் பிரிவு ஏது 
இல்லை . இன்றையத் தமிழகம் பல மாவட்டங்களாகப் பிரிக்கப் 
பட்டுள்ளன . அப்பிரிவில் செங்கற்பட்டு மாவட்டமும் ஒன்று . 
இம்மாவட்டத்தில் அடங்கியுள்ள பகுதிகள் , அன்றையத் 


60 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


தொண்டை மண்டலத்திலிருந்த 24 கோட்டங்களில் 13 கோட் 
டங்கள் ஆகும் என்பது முன்னர்க் கூறப்பட்டது . 


இன்றைய செங்கற்பட்டு மாவட்டம் எவ்வாறெல்லாம் 
கோட்டங்களாகவும் , வட்டங்கள் , ஒன்றியங்களாகவும் பிரிக் 
கப்பட்டுள்ளன என்பதை இனிக் காணலாம் . 


இன்றைய கோட்டங்களும் வட்டங்களும் 


மாவட்ட ஆட்சித் தலைவரின் ஆளுகைக்கு உட்பட்ட இம் 
மாவட்டம் வருவாய்த் துறை அடிப்படையில் நான்கு கோட்டங் 
களாகப் பிரிக்கப்பட்டுள்ளன . 


1 . செங்கற்பட்டுக் கோட்டம் 
2. சைதாப்பேட்டைக் கோட்டம் 
3. திருவள்ளூர்க் கோட்டம் 

காஞ்சிபுரம் கோட்டம் 


என்பனவே அந்நான்கு பிரிவுகளுமாகும் . ஒவ்வொரு கோட்டத் 
திற்கும் கோட்ட ஆட்சி அலுவலர் 

வருவாய்க் 
கோட்ட அலுவலர் எனப்படும் 

அலுவலர் 

ஆட்சியாளராக 
இருந்து வருகிறார் . 


அல்லது 


ஒவ்வொரு கோட்டத்திற்கும் வருவாய் அடிப்படையிலான 
ஆட்சியாளராக கோட்டாட்சி அலுவலர் ( ஆர் . டி . ஓ ) இருப்பது 
போன்று வளர்ச்சியில் பணிகளையாற்றுவதற்கு கோட்ட வளர்ச்சி 
அலுவவர் ( டி . டி . ஓ . ) என்ற வேறோர் அலுவலரும் உள்ளார் . 


இந்நான்கு கோட்டத்திலுமாக மொத்தம் பன்னிரண்டு 
வட்டங்கள் இம்மாவட்டத்தில் உள்ளன . ஒவ்வொரு கோட்டத் 
திலும் அடங்கிய 

வட்டங்களாவன : 


செங்கற்பட்டுக் கோட்டம் : 


1. செங்கற்பட்டு வட்டம் 
2. மதுராந்தகம் 

வட்டம் 
காஞ்சீபுரம் கோட்டம் 

1. காஞ்சீபுரம் வட்டம் : 
2. உத்திரமேரூர் வட்டம் 
3. ஸ்ரீ பெரும்புதூர் வட்டம் 


செங்கை மா 


فانه 


ஓர் அறிமுகம் 


க 


சைதாப்பேட்டைக் கோட்டம் : 


1 .. சைதாப் பேட்டை வட்டம் 
2. பொன்னேரி வட்டம் 
3. கும்மிடிப்பூண்டி வட்டம் 
4 . ஊத்துக் கோட்டை வட்டம் 


திருவள்ளூர்க் கோட்டம் : 


1 . திருவள்ளூர் வட்டம் 
2. திருத்தணி வட்டம் 
3. பள்ளிப் பட்டு வட்டம் 


ஒவ்வொரு வட்டங்களுக்கும் ஆட்சியாளராக வட்டாட்சி அலுவலர் 
உள்ளார் . அவருக்கு உதவியாகத் துணை வட்டாட்சியர்களும் 
உள்ளனர் . கோட்டாட்சி அலுவலகங்களும் வட்டாட்சி அலுவல 
சங்களும் அந்தந்த ஊர்களையே தலைமையிடங்களாகக் 
கொண்டு செயல்பட்டு வருகின்றன . 


. 


செங்கற்பட்டு மாவட்டம் என்ற பெயரைப் பெற்ற. இம் 
மாவட்டத்தின் தலைநகர் மட்டும் செங்கற்பட்டாக இல்லாமல் 
காஞ்சீபுரமாக இருந்து வருகிறது . தி . மு . க . ஆட்சிக் காலத்தில் 
ஏ பட்ட மாற்றமாகும் இது . 


ஊராட்சி ஒன்றியங்கள் : 


வளர்ச்சிப்பணிகள் ஒவ்வொரு ஊரிலும் நன்கு நடைபெற : 
வேண்டும் என்ற நோக்குடன் சிறு கிராமங்கள் சில ஒன்று 
சேர்ந்து ஊராட்சிகளாகவும் , பல ஊராட்சிகள் ஒன்று சேர்ந்து 
ஊராட்சி ஒன்றியங்களாகவும் அமைக்கப்பட்டுள்ளன . 


கோட்டாட்சி அலுவலரின் ஆட்சியின் கீழ் வட்டாட்சியர்கள் 
செயல் படுவது போல் கோட்ட வளர்ச்சி அலுவலரின் ஆட்சியின் 
கீழ் ஒன்றிய ஆணையாளர்கள் ( பி . டி . ஓ . ) ஒவ்வொரு ஊராட்சி 
ஒன்றிய அலுவலகத்திலும் செயல்பட்டு வருகின்றனர் . இம் 
மாவட்டத்தில் 27 ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன . ஒவ்வொரு 
கோட்டத்திலும் அடங்கிய ஊராட்சி ஒன்றியங்களாவன : 
செங்கற்பட்டுக் கோட்டம் : 

அச்சிறுபாக்கம் ஒன்றியம் 
2. மதுராந்தகம் ஒன்றியம் 


62 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கன் 


3. லத்தூர் ஒன்றியம் 
4. சித்தாமூர் ஒன்றியம் 
5. காட்டாங் குளத்தூர் ஒன்றியம் 
6. திருக்கழுக்குன்றம் ஒன்றியம் 
7. திருப்போரூர் ஒன்றியம் 


காஞ்சீபுரம் கோட்டம் : 


2 . 


1. சிறுகாவேரிப் பாக்கம் ஒன்றியம் 

வாலாஜாபாத் ஒன் றியம் 
3. உத்திரமேரூர் ஒன்றியம் 
4. ஸ்ரீ டெரு புதுர் ஒன்றியம், 
5. பூவிருந்தவல்லி ஒன்றியம் 
6 . படப்பை ஒன்றியம் 


திருவள்ளூர்க் கோட்டம் : 


1. திருவாலங்காடு ஒன்றியம் 
2. கடம்பத்தூர் ஒன்றியம் 
3. பூண்டி 

ஒன்றியம் 
4. பள்ளிப்பட்டு ஒன்றியம் 
5. ஆர் . கே . பேட்டை ஒன்றியம் 
6 . திருத்தணி ஒன்றியம் 
1. ஈக்காடு ஒன்றியம 


சைதாப்பேட்டைக் கோட்டம் : 


1 . சிட்லப் பாக்கம் ஒன்றியம் 
2 . 

மாதவரம் ஒன்றியம் 
3. கும்மிடிப் பூண்டி ஒன்றியம் 
4. மீஞ்சூர் ஒன்றியம் 
5. வில்லிவாக்கம் ஒன்றியம் 
6. எல்லாபுரம் ஒன்றியம் 
7. சோழவரம் ஒன்றியம் 


களாக 


களுமே 


இம் மாவட்டத்திலுள்ள பெருநகரங்களெல்லாம் நகராட்சி 

உயர்த்தப்பட்டுள்ளமையால 
சிறு நகரங்களும் , பேரூர் 
ம ஊராட்சி ஒன்றியங்களின் தலைநகரங்களாக அமைக்கப் 
பட்டுள்ளன . மாவட்டத்தின் பேருக்குக் 

காரணயான செங்கற் 
பட்டு , காட்டாங் குளத்தூர் ஒன்றியத்தில் அடங்கிய பகுதியாக , 


செங்கை மாட்டம் ஓர் அறிமுகம் 


53 


ஆனால் நகராட்சியாக அமைந்துள்ளது மாவட்டத் தலைநகரம் 
அமைந்துள்ள காஞ்சீபுரம் சிறுகாவேரிப் பாக்கம் ஒன்றியப்பகுதி 
யில் உள்ளது . ஆனால் அந்தகர் தனிநகராட்சியாக உள்ளது . 
இவ்வாறே இம் மாவட்டத்தில் பல பெருநகரங்கள் தனி நகராட் 
சிகளாக விளங்கி வருகின் றன , 
தோன்றிய சான்றோர்கள் : 

சான்றோர் பலர் பிறந்த நாடு தொண்டை நாடு அத் 
தொண்டை நாட்டின் ஒரு பகுதியாக உள்ள செங்கை மாவட்டத் 
சிலும் 

பல சான்றோர்கள் தோன்றியுள்ளனர் . இலக்கியம் , 
சமயம் . தத்துவம் , அரசியல் , கலை போன்ற பல நிலைகளிலும் 
இம்பாவட்டத்தின் பெருமையைத் தமிழக அளவில் மட்டுமல் 
லாது அகில இந்திய அளவிலும் , உலக அளவிலும் உயர்த்திய 
பெருமைக்குரிய பலர் இங்குத் தோன்றியுள்ளனர் . சில நாடுகள் 
சில காலக்கட்டத்தில் தான் சிறந்த சான்றோர்களைத் தோற்று 
வித்தபெருமையைப் பெறும் . ஆனால் இம்மாவட்டம் அன்றி 
லிருந்து இன்றுவரை பல நிலைகளிலும் சிறந்த சான்றோர்களைப் 
பெற்றெடுத்த பெருமையைத் தொடர்ந்து பெற்றுக் கொண்டே 
வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் . 


தத்துவம் : வடக்கு மாநிலத்தில் அன்று அமைந்திருந்த 
நாளந்தா பல்கலைக்கழகம் அகில இந்திய நிலையில் தத்துவக 
கோட்டமாக விளங்கியுள்ளது . அப் பல்கலைக் கழகத் துனை 
வேந்தராக விளங்கிய தர்மபாலர் என்பவர் காஞ்சி மாநகரைச் 
சேர்ந்தவர் . காஞ்சி மாநகரில் பல்வேறு சமயங்களின் தத்துவங் 
களையும் விளக்கிக் 
விளக்கிக் கூறும் 

தத்துவ நிலையங்கள் இருந்தன 
என்பதைச் சாக்கிய 

நாயனார் 

புராணத்தில் சேக்கிழார் 
எடுத்துக் காட்டுகிறார் . 12 


இந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவரும் இந்தியக் குடியரசுத் 
தலைவராக விளங்கிய வருமான டாக்டர் இராதாகிருட்டிணன் 
இம் மாவட்டத்தைச் சேர்ந்த திருத்தணி வட்டத்தில் தோன்றி 
யவர் . அவரது தத்துவக் கோட்பாடுகள் உலகில் உள்ள அனைத் 
துத்தத்துவ அறிஞர்களாலும் போற்றிப் புகழப்படுகின்றன . 


சைவம் , வைணவம் , சமணம் , பௌத்தம் போன்ற பல்வேறு 
சமயங்களும் இம்மாவட்டத்தில் இருந்துள்ளன என்பதைப் பல 


12. பெரியபுராணம் - சாக்கிய நாயனார் - பாடல் : 5 


64 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


ஊர்ப் பெயர்களால் உணர முடிகிறது . சீன நாட்டைச் சேர்ந்த 
பெளத்த சமயத் தத்துவப் பேரறிஞரான யுவான் சுவாங் என்பவர் 
காஞ்சிமா நகரத்திற்கு வந்து தமிழகத் தத்துவங்களைப் பற்றி 
ஆய்ந்து சென்றதாகப் பலடெர் 

வரலாற்றின் 

மூலம் 
உணரமுடிகிறது . 


சமயம் : சைவம் , வைணவம் போன்ற இந்நாட்டுச் சமயங் 
சளுடன் சமணம் , பௌத்தம் போன்ற புறச்சமயங்களும் இம் 
மாவட்டம் உள்ளிட்ட சொண்டை நாட்டில் அன்று செல்வாக்குப் 
பெற்று விளங்கியுள்ளன . அ ணப் பாக்கம் , புத்தவேடு போன்ற 
ஊர்களும் , பள்ளி என்று முடியம் ஊர்களும் இம்மாவட்டத்தில் 
அன்று சமண , பௌத்த சமயங்கள் பெற்றிருந்த செல்வாக்கைக் 
காட்டும் . சைவ . 

வைணவக் கடவுளர் பெயர்களில் இங்க 
அமைந்துள்ள ஊர்கள் அச்சமயங்களின் செல்வாக்கைப் 
புலப்படுத்தும் . 


சமண , பௌத்த சமயங்கள் இன்றும் நிலைத்து நிற்கும் 
நிலையில் இல்லாததால் அச்சமயங்களைச் சேர்ந்த சான்றோர் 
கள் என்று எவரையும் குறிப்பிட முடியவில்லை ஆனால் சைல . 
வைணவ சமயத்தைச் சேர்ந்த சான்றோர் பலர் இம்மாவட் 
டத்தில் தோன்றியுள்ளதை உணர முடிகிறது . 


பெரிய புராணம் அருளிய சேக்கிழார் இம் மாவட்டத்திலுள்ள 
குன்றத்தூரிலும் , சுந்தர மூர்த்தி நாயனாரின் மனைவியாரான 
சங்கிவிநாச்சியார் ஞாயிறு என்ற ஊரிலும் ,. இராமானுசர் ஸ்ரீ 
பெரும் புதூரிலும் , கூரத்தாழ்வார் என்பவர் கூரம் என்ற ஊரி 
லும் , திருமழிசையாழ்வார் என்பவர் திருமழிசையிலும் தோன்றி 
யுள்ளனர் . எம்பார் எனப்படும் வைணவச் சான்றோர் மதுரமற் 
கலம் என்ற ஊரில் பிறந்தவர் . பிரதிவாதி பயங்கரம் அண்ணங் 
தாச்சாரியார் காஞ்சியில் பிறந்தவர் . சங்கராச்சாரியார் , காஞ்சி 
யில் சமயப்பணியாற்றி வருகிறார் . 


1 


இலக்கியம் : சமயச் சான்றோர்களாக விளங்கிய பலர் இலக்கியப் 
படைப்பாளர்களாகவும் விளங்கியுள்ளனர் . தனிப்பட்ட சமயத் 
தொடர்பற்ற பல்வேறு அறிஞர்களும் இம் மாவட்டத்தில் 
தோன்றித் தமிழ்ப் பணியாற்றியுள்ளனர் . செய்யுள் , உரை , 
உரை நடை என்ற பலநிலைகளில் இலக்கியப்பணியாற்றிய 
சான்றோர் பலர் இம் மாவட்டத்தில் தோன்றியுள்ளனர் . 


செங்கை மாவட்டம் ஓர் அறிமுகம் 


65 


பாரதம் பாடிய பெருந்தேவனார் திருக்குறள் உரையாசிரி 
யர்களில் சிறந்தவரான பரிமேலழகர் போன்றோர் இம்மாவட் 
டம் பெற்றெடுத்த பேரறிஞர்களாவர் . வெண்பாவில் சிறந்தவ 
ரான புகழேந்திப் புலவர் பொன் விளைந்த களத்தூர் என்ற 
ஊரில் தோன்றியுள்ளார் , சதக நூல்களில் முதல் 

நூலான 
தொண்டை மன்டல சதகம் என்ற நூலைப் படைத்த படிக்காசுப் 
புலவர் இம்மாவட்டத்தில் தோன்றியவர் . 


மீஞ்சூர் எனப்படும் ஊர் கல்லாடம் எனப்படுகிறது , இங்குத் 
தோன்றியவர்கள் கல்லாடனார் எனப்பட்டுள்ளனர் . 

அப் 
பெயரில் மூன்று புலவர்கள் வாழ்ந்துள்ளனர் . சங்கப் புலவர் 
கல்லாடனார் . கல்லாடம் எனப்படும் நூலைப் படைத்த 
கல்லாடனார் . தொல்காப்பிய உரையாசிரியர் கல்லாடனார் 
ஆகியோர் இவ்வூரில் தோன்றியுள்ளனர் . 


சிவஞான முனிவரின் மாணவர்களில் ஒருவரான தொட்டிக் 
கலை சுப்பிரமணிய முதலியார் என்பவர் தொண்டிக் கலை என்ற 
ஊரில் பிறந்தவர் . கச்சிக்கலம்பக நூலாசிரியர் பூண்டி அரங்கநாத 
முதலியார் என்பவர் பூண்டியில் பிறந்தவர் . 


வெண்பா 


இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் 

என்ற புலவர் 
நத்தா நல்லூர் என்ற ஊரில் பிறந்தவர் என்று கருதப்படுகிறது . 
துண்டலம் என்ற ஊரில் திரு வி . கலியாண சுந்தரனார் தோன்றி 
பள்ளார் மறைமலையடிகளார் 

பல்லவபுரத்தில் பிறந்தவர் . 
காஞ்சிபுரத்தில் தோன்றிய மகாவித்துவான் சபாபதி முதலியார் 
என்பவர் திருக்கழுக்குன்றச் சிலேடை 

நூலைப் 
படைத்த பெருமைக்குரியவர் . அட்டாவதானிகளான பூவை . கலி 
யாணசுந்தரனார் , அரங்கநாதக் கவிராயர் , இராயானுசக் கவிரா 
யர் பொய்யா மொழிப் புலவர் போன்றோரும் இம்மாவட்டத்தில் 
பிறந்தவர்களேயாவர் . அந்தக் கவி வீரராகவரும் இம்மாவட்டத் 
தில் பிறந்தவரே . அவதானிகளாக விளங்கிய 

புலவர்களும் , 
தனிப்பாடல்களைப் படைத்த பல சான்றோர்களும் இம்மாவட் 
டத்தில் தோன்றியுள்ளனர். * 1 ஞ்சிமா நகரில் தோன்றிய அரசியல் 
மேன் 

தையாக விளங்கிய அறிஞர் அண்ணா அவர்கள் பல நாடகங் 
களையும் , உரை நடை நூல்களையும் 

படைத்து இலக்கியப் 
பணியாற்றியுள்ளார் . தமிழ் நாடக உலகின் தந்தையாக விளங்கி . 
பல அரிய நாடகங்களைப் படைத்த பயமல் சம்பந்த முதலியார் 
அவாகள் இம்மாவட்டத்தில் தோன்றியவரேயாவர் . 


* 


5 


66 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


கலைகள் : பல்வேறு சிறப்புப் பெற்ற இம் மாவட்டத்தில் பல 
கலைஞர்களும் தோன் நிக்கலைப்பயிரை வளர்த்துள்ளனர் . டி . ஏ . 
மதுரம , தாம்பரம் லலிதா . நடிகரும் எழுத்தாளருமான சோ 
இராமசாமி , திரைப்பட எழுத்தாளர்களும் , இயக்குநர்களுமான 
கே . ஸ்ரீதர் , கோபு , சி . வி . இராசேந்திரன் போன்ற பலர் இம் 
மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் . 


இசையுலகில் புகழ் பெற்ற டி , கே , பட்டம்மாள் என்பவர் 
இம் மாவட்டத்தைச் சேர்ந்த தாமல் என்ற ஊரில் பிறந்தவர் . 
அவ தானம் என்ற அருங்கலையையும் இப் மாவட்டத்தில் பிறந்த 
பலர் வளர்த்து வந்துள்ளனர் . பல்வேறு நாடகக்குழுக்கள் இம் 
மாவட்டத்திலுள்ள பல ஊர்களிலும் அமைக்கப்பட்டுச் சிறந்த 
நாடகங்கள் 

அவ்வப்போது நடத்தப்படுகின்றன . காஞ்சீபுரம் , 
செங்கற்பட்டு , மதுராந்தகம் போன்ற வட்டங்களைச் சார்ந்த 
சிற்றூர்களில் பல கிராமீயக் கலைகள் , கிராம் 

விழாக்களின் 
போது இன்றும் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகின்றன . புராணக் 
கதைகளையும் , அந்தந்த வட்டாரத்தில் புகழோடு வாழ்ந்து 
மறைந்தவர்களின் வாழ்க்கையினையும் கிராமீயப் பாடல் 
வடிவில் இசையோடு பாடும் வழக்கம் இம் மாவட்டத்திலுள்ள 
பல சேரிப்புறங்களிலும் பரவலாகக் காணப்படுகிறது . அக்கதைப் 
பாடல்களில் பல பரம்பரையாகவே நிகழ்த்தப்படுகின்றன . 


அரசியல் : பிற துறைகளில் இம் மாவட்டம் சிறந்து விளங்குவது 
போன்று 

அரசியல் துறையிலும் தமிழகத்திற்கே வழிகாட்டிய 
பெருமை இம் மாவட்டத்திற்கு உண்டு . பிற நாட்டைச் சேர்ந்த 
பல்வேறு 

ஆட்சியாளர்கள் இம் மாவட்டம் உள்ளடங்கிய 
தொண்டை நாட்டை ஆட்சி செய்துள்ளனர் . அவர்களில் பலரது 
பெயர்கள் ஊர்ப்பெயர்களாக இன்னும் உச்சரிக்கப்பட்டு வரு 
கினறன . சோழ , பல்லவர்களது 

ஆட்சி 

இம்மாவட்டத்தில் 
சிறந்து ஓங்கியதை வரலாற்றாலும் , இலக்கியங்களாலும் 
உணர முடிகிறது . 


கலிங்கத்துப்பரணியில் குறிப்பிடப்படும் கருணாகரத் 
தொண்டைமான் பிறந்த வண்டலுர் என்ற ஊர் இம்மாவட 
டத்தில் உள்ளது . சுதந்திரப் போராட்டத்தில் ஈடுபட்ட பல 
தலைவர்கள் இம்மாவட்டத்தில் தோன்றியுள்ளனர் . 


முன்னால் முதலமைச்சர் மீ . பக்தவத்சலம் , அவர்கள் இம் 
மாவட்டத்தைச் சேர்ந்த மீஞ்சூர் - என்ற ஊரில் பிறந்தவர் . 


செங்கை மாவட்டம் ஓர் அறிமுகம் 


67 


முன்னாள் மத்திய அமைச்சராக 

அமைச்சராக இருந்த ஒ . வி . அளகேசன் 
அவர்கள் ஓழலூர் என்ற ஊரில் பிறந்தவர் . 


முன்னாள் முதலமைச்சரும் , திராவிட முன்னேற்றக் கழக 
நிறுவனருமான சி என் . அண்ணாதுரை அவர்கள் காஞ்சீபுரத்தில் 
தோன்றியவர் . தி.மு.க. ஆட்சியின் போது அமைச்சராயிருந்த 
சி.வி. எம் . அண்ணாமலை அவர்களும் , இன்றைய அ.தி. 
அ.தி.மு.க ஆட்சி யில் அமைச்சராயிருக்கும் ஆனூர் . ஜெகதீசன் 
அவர்களும் இம்மாவட்டத்தைச் சேர்த்தவர்களே . இம்மாவட்டத் 
திலுள்ள திருக்கழுக்குன்றம் என்ற ஊரிலேயே முதன் முதல் 
தி . மு . க . கழகம் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது . அ . இ . அ . தி . மு . 
கழகம் தோற்றுவிக்கப்பட்ட பின்பு நடைபெற்ற முதல் அரசியல் 
பொதுக்கூட்டம் அதே திருக்கழுக்குன்றத்தில் தான் நடை 
பெற்றுள்ளது . 


பல்வேறு அரசியல் கட்சிகளும் செல்வாக்குப் பெற்றுள்ள 
இம்மாவட்டத்தில் இரண்டு பாராளுமன்றத் தொகுதிகளும் , 
பதினெட்டு சட்டமன்றத் தொகுதிகளும் உள்ளன . அத்தொகுதி 
களின் பெயர்களாவன : 


பாராளுமன்றத் தொகுதிகள் : 


1. செங்கற்பட்டு 


2. ஸ்ரீபெரும்புதூர் 


சட்டமன்றத் தொகுதிகள் : 


1. செங்கற்பட்டு 

2. திருப்போரூர் 
3 , மதுராந்தகம் 

4. அச்சரப்பாக்கம் 
5. உத்திரமேரூர் 

6 . காஞ்சீபுரம் 
7. ஸ்ரீ பெரும்புதூர் 

8. பூந்தமல்லி 
9. தாம்பரம் 

10. ஆலந்தூர் 
11. வில்லிவாக்கம் 

12. திருவொற்றியூர் 
13. பொன்னேரி 

14. கும்மிடிப்பூண்டி 
15 , திருவள்ளூர் 

16. கடம்பத்தூர் 
17. திருத்தணி 

18. பள்ளிப்பட்டு 
தொழில் வளம் : 

பல்வனமும் பல்கிப் பெருகிய இம்மாவட்டத்தில் , நாட்டில் 
நடைபெறும் பல தொழில்கள் சிறப்பாக நடைபெற்று வரு 
கின்றன . பட்டு வேலை , நெசவு போன்ற தொழில்களில் பிற மா 


68 


செங்கல்பட்டு மா ட்ட ஊர்ப்பெயர்கள் 


வட்டங்களைக் காட்டிலும் இம்மாவட்டம்சிறந்து விளங்குகிறது . 
உழவுப் , கோழிவளர்பு . ஆடுவளர்ப்பு போன்ற பல்வேறு தொழில் 
கள் இம்மாவட்டத்தில் அன்று முதல் இன்று வரை நன்கு நடை 
பெற்று வருகின்றன . 


உழவு : இம்மாவட்டத்தில் வேளாண்மையே தலையாய தொழி 
லாக உள்ளது . மாவட்ட மக்கள் தொகையில் 85 % மக்கள் உழவுத் 
தாழிலையே செய்து வருகின்றனர் . காஞ்சிவட்டத்தில் சிறு 
காவேரிப்பாக்கத்திலும் , பூண்டி வட்டத்தில் கொழுந்தலூரிலும் , 
ஊத்துக்கோட்டையிலும் அரசாங்க விதைப் பண்ணை நிலையங் 
கள் உள்ளன . திடூரில் அரிசி , ஆராய்ச்சி நிலையமும் உள்ளது . பல் 

புதுமுறைகள் இம்மாவட்டமெங்கும் செயல் படுத்தப் 
பட்டு , உழவுத்தொழில் சிறக்கப்புதிய ஏரிகள் சிலவும் வெட்டப் 
பட்டுள்ளதால் இத்தொழில் பலன் தரும் தொழிலா கப் பலராலும் 
விரும்பிச் செய்யப்படுகிறது 


வேறு 


மாதவரம் 

பால் பண்ணை : சென்னைக்கு வடக்கே 7 மைல் 
தொலைவில் உள்ளது மாதவரம் . அங்கு 703.23 ஏக்கர் புஞ்சை 
நிலத்தில் இப்பால் பண்ணை அமைக்கப்பட்டுள்ளது . 4000 மாடு 
களும் , மாட்டுச் சொந்தக்காரர்களும் தங்குவதற்கு இங்கு வசதி 
செய்து தரப்பட்டுள்ளது . 


மாதவரம் பால் விநியோக திட்டத்தின் கீழ் பல சங்கங்கள் 
மாவட்டமெங்கும் செயபட்டு வருகின் றன . மாம்பாக்கம்: 
படாளம் . மாமண்டூர் , கண்ணபிரான்புரம் , புளியம்பாக்கம் , 
சேர்க்காடு . சீயாங்கலம் , அவளூர் , தம்மானூர் , நாயக்கன் 
பேட்டை , வில்லிவாக்கம் . தாமல் , முரசவாக்கம் , திருப்புக்குழி 
ஆகிய ஊர்களில் பால் விநியோக சங்கங்கள் மாதவரம் திட்டத் 
தின் கீழ் செயல் பட்டு வருகின் றன . 

காட்டுப்பாக்கத்தில் ஆடு வளர்ப்பு ஆராய்ச்சி நிலையம் 
சிறப்பாகச் செயல் பட்டு வருகிறது . பல ரக ஆடுகளும் இங்கு 
வளர்க்கப்பட்டு வருகின் றன . 


செங்கற்பட்டிலும் , போளிவாக்கத்திலும் கோழி வளர்ப்பு 
விஸ்தரிப்பு 

நிலையங்கள் அரசாங்கத்தினால் நடத்தப்பட்டு 
வருகின்றன . இவை தவிர மாவட்டமெங்கிலும் 292 தனியார் 
கோழிவளர்ப்பு நிலையங்களும் உள்ளன . 

வண்டலூரில் உள்ள ஸ்டாண்டடு மோட்டார் தொழிற் 
சாலை இம் மாவட்டத்தின் சிறப்பிற்குக் காரணமாக உள்ள 


செங்கை மாவட்டம் ஓர் அறிமுகம் 


69 


தொழில் நிறுவனங்களில் ஒன்று . 12 ஏக்கர் பரப்பளவில் இத் 
தொழிற்சாலை அமைந்துள்ளது . ஆண்டிற்கு சுமார் 3000 சிறு 
- கார்கள் இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்றன . 


அம்பத்தூரில் அமைந்துள்ள , டி.ஐ. சைக்கிள்ஸ் ஆப் இந்தியா , 
என்ற சைக்கிள் உற்பத்தித் தொழிற்சாலையும் இம் மாவட்டத் 
திலுள்ள முக்கியத் தொழில் நிறுவனமாகும் . ஆண்டொன்றுக்கு 
சுமார் மூன்று லட்சம் சைக்கிள் இங்கு உற்பத்தி செய்யப் 
படுகின்றன . 


மதுராந்தகம் சர்க்கரை ஆலை படாளத்தில் அமைந்துள்ளது . 
102 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த ஆலையில் , நாள் 
ஒன்றுக்கு சுமார் 1000 டன்வரை கரும்புச்சாறு பிழியப் 
பட்டு வருகிறது . 


திருவொற்றியூரில் தீப்பெட்டித் தொழிற்சாலை அமைந்துள் 
ளது . அந்தமானிலிருந்து கொண்டு வரப்படும் மரங்களிலிருந்து 
தீக்குச்சி மற்றும் மருந்து தடவிய பெட்டிகள் இங்கு தயாரிக் 
கப்படுகின்றன . 


கிண்டித் தொழிற் பண்ணையில் தோல் பொருள் உற்பத்தி , 
நிலையம் இன்று அமைந்துள்ளது . இந்நிலையம் பல ஆண்டுக 
ளாகப் பல்லவ புரத்தில் செயல் பட்டு வந்தது . 


மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள சிற்பக் கலைக் கூடம் 
தமிழ் நாட்டிற்கே பெருமை சேர்க்கும் கூடமாக அமைந்துள் 
ளது . பல கலைஞர்கள் அங்கு பயிற்சி பெற்று வருகின்றனர் . 
அங்கு உருவாக்கப்படும் சிற்பங்கள் உலகினா 

அனைவராலும் 
விரும்பி வாங்கப்படுகின்றன . 


காஞ்சீபுரத்தில் பல்வேறு உற்பத்திகள் செய்யப்படுகின்றன . 
காஞ்சீபுரம் பட்டுச் சேலைகள் உலகப் புகழ்பெற்றவை . கைத்தறி 
நெசவுத் தொழில் , பல குடும்பங்களில் உணவூட்டும் தொழிலா 
கச் செய்யப் படுகிறது . மேலும் , சுருட்டு செய்யும் தொழில் 

செய்யும் தொழில் . பாத்திரம் உற்பத்தி செய்தல் 
போன்ற பல தொழில்கள் இத் நகரில் செய்யப்பட்டு வருகின்றன . 


கயிறு 


ஊத்துக்கோட்டையில் தச்சு வேலைப் பயிற்சி நிலையம் 
உள்ளது . அங்கு பயிற்சி பெற்ற பலர் தச்சுத் தொழிலில் சிறந்து 
விளங்கி வருகின்றனர் . 


70 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


ஸ்ரீபெரும்புதூரில் மறை ஆணிகளும் , திருகுவில்லைகளும் 
தயாரிக்கும் தொழில் கூட்டுறவு சங்கம் நன்முறையில் செயல் 
பட்டு வருகிறது . கடம்பத்தூர் வளர்ச்சி வட்டாரத்தில் தொழில் 
வினைஞர் கூட்டுறவு சங்கம் அமைக்கப்பட்டுச் செயல் 

பட்டு 
வருவ தால் பல தொழில்சளும் அப்பகுதியில் நன்கு செய்யப் 
படுகின் றன . காஞ்சி வட்டம் செவிலி மேடு , கிராமத்தில் தச்சு 
கொல்லு வேலை நிலையம் ஒன்று அமைந்துள்ளது . அங்கும் 
பலர் பயிற்சி பெற்றுப் பயனடைந்து வருகின்றனர் . 


ஆவடி , ஆயுதப் போலீஸ் முகாமில் ஊசி மருந்தடைப்புக் 
கண்ணாடிக் குப்பிகள் செய்யும் கூட்டுறவு சங்கம் அமைந்துள் 
ளது . இங்கு பலர் தொழில் செய்து பயன் பெற்று வருகின்றனர் . 


குடுமியாண்டித் தோப்பு என்ற 

ஊரில் 

பாய்நெசவாளர் 
கூட்டுறவு சங்கத்தின் மூலம் பாய் உற்பத்தி செய்யும் தொழில் 
பரவலாகச் செய்யப் படுகிறது . 


பழவேற்காட்டில் பனையோலைப் பொருட்கள் தயாரிக்கும் 
கூட்டுறவு சங்கம் உள்ளது . இச் சங்கத்தின் மூலம் பனையோ 
லைத் தொழில்கள் சிறப்பாகச் செய்யப்படுவதுடன் , ப . குடும் 
பங்களும் பயனடைந்து வருகின்றன . 


ஓதிக்காடு என்ற ஊரில் செங்கல் தயாரிக்கும் 

கூட்டுறவு 
சங்கம் அமைந்துள்ளது . அவ்வூரிலுள்ள பலர் அத்தொழிலில் ஈடு 
பட்டுப் பயன் பெற்று வருகின்றனர் . 


மீஞ்சூரில் பெண்களுக்கு தையல் மற்றும் பூ 

வேலைப் 
பாட்டுப் பயிற்சி தருவதற்குப் பயிற்சி நிலையம் ஒன்று செயல் 
பட்டு வருகிறது . அப்பகுதியில் உள்ள பல பெண்கள் அங்கு 
பயிற்சி பெற்றுக் கைத்தொழில்களாக: அத் தொழில்களைச் 
செய்து பயன் பெற்று வருகின்றனர் . ஆர்ப்பாக்கம் , ஈக்காடு 
போன்ற ஊர்களிலும அது போன்ற பயிற்சி நிலையங்கள் 
செயல் பட்டுவருகின்றன . 


உத்திரமேரூர் , பெருநகர் , ஒரக்காட்டுப்பேட்டை ராள்ள 
பாடி , திருமழிசை ஆகிய ஊர்களில் கதர் நூல் நெசவுப்பயிற்சி 
நிலையங்கள் அமைத்துள்ளன . அப்பயிற்சி நிலையங்கள் மூலம் 
அப்பகுதியில் உள்ள மக்கள் நன்கு பயன்பெற்று வருகின்றார்கள் . 

இங்குக் குறிப்பிடப் பட்ட தொழிற்சாலைகள் தொழிற் 
பயிற்சி நிலையங்கள் தவிர மேலும் பல சிறு தொழிற் சால்ல 


| 


செங்கை மாவட்டம் ஓர் அறிமுகம் 


71 


களும் மாவட்டத்தில் உள்ள பல ஊர்களில் ஆங்காங்கு செயல் 
பட்டு வருகின்றன பெரும்பாலான சிறு தொழில்கள் கூட்டுறவு 
முறையிலேயே செய்யப்பட்டு 

வருவது 

இம்மாவட்டத்தின் 
தொழில் வளத்துக்கு அடிப்படைக் காரணம் எனலாம் . 


சமூக நிலை : 

வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது போன்று 
இம் மாவட்டம் அமைந்துள்ளது . பிற நாட்டினர் பலர் 
மாவட்டம் உள்ளடங்கிய பகுதியை ஆண்டுள்ளதால் , , இப் 
பகுதியை ஆட்சிபுரிந்தவர்களின் இனத்தைச் சேர்ந்த பலர் 
இன்றும் இங்கு வாழ்ந்து வருகின்றனர் . ஆந்திர மாநிலம் அண் 
மையில் உள்ளதால் அம்மா நிலத்தில் வாழும் பல சாதியினரின் 
உறவினர்கள் இம் மாவட்டத்தில் வாழ்ந்து வருகின்றனர் .. 


சைவர் , வைணவர்களாகிய இந்து மதத்தைச் சேர்ந்தவர் 
கள் தவிர கிறித்துவர் , இசுலாமியர் ஆங்கிலோ இந்தியர் , 
ஆந்திர , கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று பல தரப் 
பட்ட மக்கள் இம்மாவட்டத்தில் வாழ்ந்து வருகின்றனர் . தமிழ 
கத்தின் பிற மாவட்டங்களைச் சேர்ந்த பலர் பல்வேறு அலு 
வல்களை இப் பகுதியில் ஆற்றிவருவதால் இம்மாவட்ட மக்க 
ளைப் போன்று இப் பகுதியிலேயே உறைவிடங்களை அமைத் 
துக் கொண்டு வாழ்ந்து வருகின்றனர் சென்னை நகரில் பணி 
யாற்றும் பலரும் இம்மாவட்ட ஊர்களிலேயே தங்கியுள்ளனர் . 
அவ்வகையில் தமிழகத்தின் அனைத்து மாவட்ட மக்களும் 
தங்கி வாழ்ந்து வருகின்ற பெருமைக்குரிய மாவட்டம் என்று 
செங்கை மாவட்டத்தைக் கூறலாம் . 


. 


அண்மையில் இம் மாவட்டத்தில் குடியேறியவர்கள் தவிர 
ஏனையவர்கள் நெடுங்காலமாகவே இங்கு வாழ்ந்துவருகின்றனர் . 
தமிழ் , தெலுங்கு மொழி பேசுபவர்களே மிகுதி என்றாலும் 
மலையாளம் , கன்னடம் , உருது , ஆங்கில மொழி பேசுபவர்களும் 
பரவலாக வாழ்ந்து வருகின்றனர் . வடமொழியைத் தங்கள் 
வழிபாட்டு மொழியாகக் கொண்டவர்களும் 

பெருமளவில் 
வாழ்ந்து வருகின்றனர் . 


செட்டியார் . ரெட்டியார் , நாயுடு , தச்சர் , கொல்லர் , 
தேவர் , பிள்ளைமார் , இடையார் , சாணார் , வில்லியர் , முசுலிம் , 
கிறித்துவர் 

போன்ற இனமக்களுடன் அந்தணர்களும் 
இம் மாவட்டத்தில் வாழ்ந்து வருகின்றனர் . இவ்வினங்கள் 
அனைத்தையும் சுட்டிக்காட்டுமாறு பல ஊர்ப் பெயர்கள் இங்கு 
அமைந்துள்ளன . 


72 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ட்:பெயர்கள் 


சோழப் பேரரசு இப்பகுதியை ஆண்டபோது பெருமளவில் 
அந்தணர்கள் இங்குக் குடியேற்றப்பட்ட தாலும் - விஜய நகரப் 
பேரரசு இப்பகுதியை ஆட்சி செய்தபோது 

தெலுங்கர்கள் 
பலர் இங்குக் குடியேற்றப்பட்ட தாலும் அவ்விரு இனத்தவரின் 
செல்வாக்கு இம்மாவட்டத்தில் பரவலாகக் காணப்படுகிறது . 

சாதியினர் தெலுங்கு மொழி பேசுபவர்களாக இங்கு 
வாழ்ந்து வருகின்றனர் . 


பல 


பல 


பல்வேறு இனங்களைச் சேர்ந்த , பல மொழிகளைப் பேசக் 
கூடிய . 

நாடுகளிலிருந்தும் , பிறமாவட்டங்களிலிருந்தும் 
வந்து குடியேறிய மக்கள் பலர் இங்கு வாழ்ந்து வந்தாலும் 
அனைவரும் இம் மாவட்ட மக்கள் என்ற உணர்வுடன் வாழ்ந்து 
வருவது இம் மாவட்டத்திற்குப் பெருமையாகும் . 


காணவேண்டிய இடங்கள் : 


. 


பல நிலைகளிலும் புகழ் பெற்ற இம் மாவட்டத்தில் 
வரலாற்றுப் புகழ் பெற்ற இடங்களும் , காண்பவர் கண்ணைக் 
சவரும் இயற்கை எழில் வாய்ந்த இடங்களும் கூட உள்ளன 
வெளிநாட்டார் பலர் இவ்விடங்களைப் பார்ப்பதற்காகவே 
தமிழ் நாட்டிற்கு வந்து செல்கின்றனர் . இறையுணர்வூட்டும் 
ஆலயங்கள் . இயற்கை எழில் கொஞ்சும் சுற்றுலா மையங்கள் . 
அறிவியல் சிறப்பை எடுத்துக்காட்டும் ஆய்வு நிறுவனம் எனப் 
பல நிலைகளில் இம் மாவட்டத்தில் இடங்கள் காணத் 
தகுந்த இடங்களாக உள்ளன . அவற்றுள் குறிப்பிடத்தக்க 
சிலவற்றை இங்குக் காணலாம் . 


மாமல்லபுரம் : வரலாற்றுச் சிறப்பு மிக்க இந் நகரம் 
பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனால் கி . பி 7 ஆம் நூற்றாண்டில் 
தோற்றுவிக்கப் பட்டது . பல்லவர்களின் கலைத் தொண்டிற்கு 
நிலையான சான்றாக உள்ள இந்நகரம் சிற்பக்கலையின் பல 
திறப்பட்ட கூறுகளை நன்கு தெளிவுபடுத்துகின்றது . ஐந்து ரதங் 
கள் கல்லில் அமைக்கப்பட்டுள்ள நிலை , அர்ச்சுனன் தவம் 
செய்வது போல் செதுக்கப்பட்டுள்ள சிற்பங்கள் , கடற்கரையில் 
எழுப்பப்பட்டுள்ள கோயில் என்று பல சான்றுகளை அந்நகரின் 
மேன்மைக்கு எடுத்துக் கூறலாம் . 


பல்லவர்களின் கலைப்பணி தொடர வேண்டும் என்ற 
நோக்குடன் சிற்பக் கலைஞர்களை உருவாக்கும் பயிற்சி நிலையம் 
ஒன்று அந்நகரில் இன்று சீரியமுறையில் செயல்பட்டு வருகிறது . 


சமா 


பருமான் எழுந்தருளியுள்ள 
செங்கை மாவட்டம் ஓர் அறிமுகம் 

73 
அங்கு செய்யப்படும் சிற்பங்கள் உலகோர் 

அனைவராலும் 
உவந்து பாராட்டப்படுகின் றன . 
காஞ்சீபுரம் : சரித்திரப் புகழும் , சமயப் பெருமையும் பெற்ற 
நகரம் காஞ்சீபுரம் . பல்லவர் , சோழர் , விஜயநகர மன்னர்கள் 
காலங்களில் 

தலைநகரமாக விளங்கிய பெருமை இந்நகருக்கு 
உண்டு . பல நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட காலத்திலிருந்தே 

அறிஞர்கள் பலர் இத் நகரில் வாழ்ந்துள்ளனர் என்பது 
முன்னர் விளக்கப்பட்டது . 
சைவம் , 

வைணவம் ஆகிய இருசமயங்களுமே இன்றும் இந் 
நகரில் தழைத்து ஓங்கி வருகின்றன . இந்நகரின் இருபிரிவுகள் 
சிவ காஞ்சி , 

விஷ்ணு காஞ்சி என்றே இன்றும் குறிப்பிடப் 
படுகின்றன . ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் , வர தராசப் பெருமாள் , 
ஆலயம் , காமாட்சியம்மன் ஆலயம் , குமரக்கோட்டம் போன்ற 
பல ஆலயங்கள் இந் நகரில் அமைந்துள்ளன . 

செங்கை மாவட்டத்தின் தலைநகராக விளங்கும் இந்நகரில் 
காச நோய் மருத்துவ நிலையம் , புற்று நோய் 
நிலையம் ஆகியன இருப்பதுடன் , இரண்டு கலைக் கல்லூரிகள் 
ஒரு தொழில் நுட்பப் பள்ளியுடன் பல உயர் நிலைப் பள்ளிகளும் , 
பல தொடக்கப் பள்ளிகளும் உள்ளன . 
திருத்தணி : 
வீடுகளில் இதுவும் ஒன்று . தொடக்ககாலத்தில் இத் திருத்தலம் 
ஆந்திர மாநிலத்தில் இருந்து சிலம்புச் செல்வர் ம . பொ . 
சிவஞானம் அவர்களது முயற்சியால் தற்போது தமிழகப் பகுதி 
யாக உள்ளது . இயற்கை எழில் கொஞ்சும் குன்றின் மேல் அமைந் 
துள்ள இக்கோயில் அருணகிரிநாதர் உள்ளிட்ட பல அருளாளர் 
களால் பரவப்பட்டது . இவ்வூரின் அமைவிடமும் இயற்கைச் 
சூழல் மிக்கதாய் உள்ளது . அதனால் பலரது கண்ணையும் 
கருத்தையும் கவரும் பெருமைக்குரிய தலமாக இது விளங்கி 
வருகிறது . 


ஆராய்ச்சி 


ஒரு கலைக்கல்லூரி, பல உயர் நிலைப் பள்ளிகள் , பல்வேறு 
அரசு அலுவலகங்கள் ஆகியனவும் இவ்வூரில் அமைந்துள்ளன . 


திருக்கழுக்குன்றம் : செங்கற்பட்டு மாவட்டத்தில் மாமல்ல 
புரம் செல்லும் வழியில் அமைந்துள்ள இவ்வூர் , இறையுணர்வும் 
தமிழுணர்வும் மிகுந்த பெருமக்கள் பலர் வாழ்ந்த ஊர் , வாழும் 


74 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


ஊர் . உயர்ந்த மலையின் மீது அமைந்த ஆலயம் இங்குள்ளது . 
இங்குள்ள இறைவனைப்பற்றித் திருஞானசம்பந்தர் உள்ளிட்ட 

அருளாளர்கள் பாடிப் பரவியுள்ளனர் . 


பல 


கழுகு வடிவில் உள்ள இரண்டு முனிவர்கள் தினமும் இங்கு 
வந்து உணவு அருந்திச் செல்வதாகக் கூறப்படுகிறது அச்செய்தி 
யின் அடிப்படையிலேயே இவ்வூர் திருக்கழுகுக் குன்றம் என்று 
முன்னர் அமைந்து , பின்னர் திருக்கழுக் குன்றமாகியது என்று 
கூறுவர் . இயற்கைச் சூழலில் அமைந்துள்ள இவ்வூர் காண்பவர் 
கண்ணைக்கவரும் பான்மை மிக்கது . 


வேடந்தாங்கல் : இம்மாவட்டத்தின் சிறப்பிற்குக் 

சிறப்பிற்குக் காரண 
மான இடங்களில் இதுவும் ஒன்று . கடப்ப மரங்கள் நிறைந்த 
சுமார் 75 ஏக்கர் பரப்புள்ள ஏரியின் பரப்பில் உலகின் 
நாடுகளில் உள்ள பறவைகள் வந்து தங்குகின்றன . செப்டம்பர் 
முதல் மார்ச் மாதம் வரை பறவைகள் இங்குத் தங்கியுள்ளதைக் 
காணலாம் . அதற்குள் குஞ்சுகளுக்குச் சிறகு முளைத்து விடுமா 
தலால் பின்பு அவை தம் நாடுகளுக்குப் பறந்து சென்று விடும் . 


ஆண்டுதோறும் இங்கு பறவைகள் வந்து தங்குவது கண் 
கொள்ளாக்காட்சியாக உள்ளதால் அக்காட்சியைக் கண்டு மகிழ 
நாட்டின் பல பகுதிகளிலும் இருந்து மக்கள் வந்து கொண்டே 
இருப்பார்கள் . வெளிநாட்டுப் பயணிகளும் கூட இக்காட்சியை 
விரும்பிக்காண வருவர் . 


கல்பாக்கம் ; ஆலயங்கள் மிருந்துள்ள இம் மாவட்டத்தில் 
அறிவியல் 

மேம்பாட்டையும் எடுத்துக் காட்டும் விதத்தில் 
அமைந்துள்ள ஊர் கல்பாக்கம் . இங்குள்ள அனுமின் நிலையம் ,, 
கடல் நீரிலிருந்து மின்சாரம் எடுக்கும் அரிய பணியை ஆற்றிக் 
கொண்டிருக்கிறது . தமிழ் நாட்டிற்கு மட்டுமேயன்றி பிறமாநிலங் 
களுக்கும் ஒளியூட்டும் நகராக விளங்கிவரும் இந்நகரம் கடற் 
கரையையொட்டி வரிசையொழுங்குடன் அமைக்கப்பட்டுள் 
ளதால் காண்பவர்கள் கண்களை இந்நகரின் அமைப்பே 
கவர்கிறது . 

பொறியியல் வல்லுநர்களின் கூட்டு முயற்சியால் இங்கு 
செயல் பட்டு வரும் . கல்பாக்கம் கலை அறிவியல் மன்றம் சிறந்த 
தமிழ்ப்பணியைத் தொடர்ந்து செய்து வருகிறது . 


தங்கக் கடற்கரை : இன்றைய தமிழக மக்களால் வி . ஜி . பி . 
என்ற மூன்றெழுத்துகளையும் அவ்வளவு எளிதல் மறந்துவிட 


செங்கை மாவட்டம் ஓர் அறிமுகம் 


75 


முடியாது . வணிக நோக்குடன் பல தொழில்களையும் அவர்கள் 
புரிந்து வந்தாலும் கலையுணர்வும் , தமிழுணர்வும் வெளிப்படும் 
விதத்தில் சில அரிய பணிகளையும் அவர்கள் ஆற்றிவருகிறார் 
கள் . அவர்களது கலையுணர்வைப் புலப்படுத்தும் விதத்தில் 
அமைக்கப்பட்ட அழகுக் கூடம் தான் வி . ஜி . பி . தங்கக்கடற் 
கரையாகும் . 


சோழர் காலக் கட்டிட , சிற்பக் கலைச் சிறப்பை மீண்டும் 
வடிவில் எடுத்துக் காட்டுவது 

போன்று 

அற்புதமான 
வேலைப் பாடுகளுடன் அமைக்கப்பட்ட இத் தங்கக்கடற்கரை . 

உலகம் போன்று உள்ளே புகுந்து காண்பவர்களைக் 
கவர்கிறது . வளர்ச்சிப் பணிகள் இன்றும் அங்கு தொடர்ந்து 
கொண்டிருக்கின்றன . இந்தியாவின் சிறப்பிற்குரிய இடங்களில் 
தங்கக் கடற்கரையும் ஒன்றாக விரைவில் உயரும் . இச்சகோதர் 
களால் நடத்தப்படும் தமிழ் விழா ககள் இக் கடற்கரையிலேயே 
நடத்தப்படுகின்றன . 


இம் மாவட்டத்தைச் சேர்ந்த எண்ணூரில் , இந்தியாவில் 
இதுவரை வேறெங்கும் இல்லாத விதத்தில் அதிசய உலகம் 
ஒன்றை உருவாக்க வி . ஜி . பி . சகோதரர்கள் முற்பட்டுள்ளனர் . 
அப்பணி நிறைவுறும்போது இம் மாவட்டத்தின் பெருமை 
உலகெங்கும் பேசப்படும் நிலை உருவாகும் . 


செங்கை மாவட்டத்திலுள்ள குறிப்பிட்ட சில இடங்களே 
இங்கு எடுத்துக்காட்டப்பட்டன . தொழில் நிறுவனங்கள் 
அமைந்துள்ள இடங்கள் , பல்வேறு சமயத்தவரின் ஆலயங்கள் 
அமைந்துள்ள திருத்தலங்கள் , சமயச் சான்றோர்கள் , அரசியல் 
மேதைகள் , அருந்தமிழ்ப் புலவர்கள் முதலானோர் அவதரித்த 
பெருமைக்குரிய ஊர்கள் ஆகியன யாவும் கண்டு மகிழ்வதற்கும் 
தொட்டுத் துதிப்பதற்கும் உரியனவேயாம் . 


நிறைவுரை : 

சில மாவட்டங்களில் சில விதச் சிறப்பியல் 
புகளே அமைந்திருக்கக் கூடும் . ஆனால் அன்று முதல் இன்று 
வரை 

பல நிலைகளிலும் சிறப்பியல்புகளைப் பெற்றுள்ள 
இம்மாவட்டம் தமிழகத்தின் பெருமைக்குரிய மாவட்டங்களில் 
ஒன்றாக அமைந்துள்ளது . நாட்டின் தலைநகரான 

சென்னை 
மாநகரம் இம்மாவட்டம் உள்ளடங்கிய பகுதியையும் இணைத் 


16 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


துக் கொண்டிருப்பதால் இம்மாவட்டத்தில் வளர்ச்சிப் பணிகள் 
பெருகுவதற்கு வாய்ப்புகள் மிகுந்துள்ளன . 


கலை , இலக்கியம் போன்ற துறைகளில் இன்றும் இம் 
மாவட்டம் சிறந்திருப்பது இதன் பழம் பெருமை தொடர்ந்து 
போற்றி வளர்க்கப்படுவதை உணர்த்தும் . பல நிலைகளில் 
இனனும் வளர்ச்சியடையப் போகும் மாவட்டங்களில் செங்கை 
மாவட்டம் சிறப்பிடம் பெறும் . 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


மனிதர் களில் ஒருவருக்கொருவர் பல நிலைகளில் வேறுபாடு 
உடையலர்களாகவே காணப்படுகின்றனர் . அவ் வேறுபாடு களே 
பிறரிலிருந்து ஒருவரைப் பிரித்தறியத் துணை செய்கின் றன . 
பொதுவாகப் பல வேறுபாடுகள் காணப்படினும் குறிப்பிட்ட 
சிலரை ஒப்பு நோக்கும் போது சில ஒற்றுமைத் தன்மைகளையும் 
காணமுடிகிறது . அவ்வொற்றுமைகளின் அடிப்படையிலேயே 
அத்தசையோரின் உறவு முறைகள , இனங்கள் முதலியன உணரப் 
படுகின்றன . அவ்வொற்றுமைத் தன்மைகளைப் பொதுக் கூறுகள் 
என்று கூறலாம் . 


| 


மனிதர்களில் காணப்படும் இப்பொதுக் கூறுகளை ஊாப் 
பெயர்களின் அமைப்பிலும் உணரமுடிகிறது . 

பல நிலைகளில் 
மனிதர்கள் வேறு படுவது போன்றே ஊர்களும் அதன் இயற்கை 
அமைப்பு , மண்வளம் 

போன்றவற்றால் வேறுபடுகின் றன . 
எனினும் , அவ்வேறுபாடுகளுக்குள்ளும் ஒற்றுமைத்தன்மைகளைப் 
பல ஊர்களினிடையில் காணமுடிகின்றது . அவ்வொற்றுமைத் 
தன்மைகள் ஊர்களுக்கிடையில் காணப்படும் பொதுக்கூறுகள் 
என்று கூறப்படுகின்றன . 


பல 


ஊர்களுக்கிடையில் காணப்படும் ஒருமைப்பாட்டுத் 
தன்மையை 

மாவட்ட அளவிலும் உணரலாம் ; 
மாவட்டங்கள் சேர்ந்த மாரில அளவிலும் உணரலாம் . குறிப் 
பிட்ட சில ஊர்ப்பெயர்களைப் பல மாவட்டங்களிலும் காண 
முடிகிறது . மேட்டுப்பாளையம் என்ற ஊர் நான்கு மாவட்டங் 
களில் காணப்படுகிறது . செங்கற்பட்டு மாவட்டத்திற்கே உரிய 
தாகவும் , பெருமைக்குரியதாகவும் கருதப்படும் வேடந்தாங்கல் 
என்ற 

ஊர்ப்பெயர் வடார்க்காடு மாவட்டத்திலும் காணப் 
படுகிறது . இது போன்று பல சான்றுகளைக் காட்டலாம் . ஊர் 
களின் பொதுக்கூறுகள் பல இடங்களிலும் ஒத்துக் காணப்படு 
வதையே இப்பெயர்ப் பொருத்தங்கள் உணர்த்துகின்றன . 


78 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப் பெயர்கள் 


ஒரு மாவட்டத்திற்குள்ளேயே பல இடங்களில் ஒரே ஊர்ப் 
பெயரைக் காணமுடிகிறது . அச்சிறுபாக்கம் , வல்லம் ,, மாம் 
பாக்கம் போன்ற பல ஊர்ப்பெயர்கள் செங்கற்பட்டு மாவட்டத் 
தின் பல வட்டங்களிலும் இடம் பெற்றுள்ளன . மாவட்ட 
அளவில் ஊர்களுக்குள் காணப்படும் ஒற்றுமைத் தன்மைகளையே 
பன்முறை இடம் பெற்றுள்ள ஊர்ப்பெயர்கள் உணர்த்துகின்றன . 
ஏற்கெனவே அம்மாட்டத்தில் அப்பெயரில் ஓர் ஊர் இருக்கும் 
போது அதேபெயரை மீண்டும் வைக்காமல் பிறிதோர் பெயரைப் 
புது ஊருக்குச் சூட்டி இருக்கமுடியும் . அப்படிச் செய்யாதது 
ஏனென்பதுவே ஊர்ப்பெயர் ஆயவிற்குப் பெரிதும் 
துணை 
செய்யும் சிந்தனைக்குரிய செய்தியாகும் : 


தெளிவான காரணங்களின் அடிப்படையில் ஊர்ப்பெயர் 
களைச் சூட்டியுள்ளனர் தமிழர் . முன்பு ஓர் ஊர்ப் பெயர் சூட்டப் 
பட்டற்குரிய அதே காரணம் பிறிதோர் ஊருக்கும் பொருந்து 
மென்றால் அதே பெயரையே புது ஊருக்கும் சூட்டல் வேண்டும் 
என்று அவர்கள் எண்ணி இருத்தல் வேண்டும் . அதனால் தான் 
ஒரே ஊர்ப்பெயர் ஒரு மாவட்டத்திற்குள் பல இடங்களிலும் , 
சிலபோது பல்வேறு மாவட்டங்களிலும் கூடக் காணப்படுகிறது . 
இவ்வகையில் தம் பிள்ளைகளுக்குப் பெயர் சூட்டியதை விடத் 
தாம் வாழும் ஊர்களுக்குப் பொருத்தமாக ஆய்ந்தே தமிழர் 
பெயர் சூட்டியுள்ளனர் என்பதை உணர முடிகிறது . 


பொதுக் 


ஊர்களுக்கிடையில் காணப்படும் 

கூறுகளை 
அவ்வூர்ப் பெயரின் பின் ஒட்டாக அமைத்துக் கூறியுள்ளனர் . 
கடற்கரையைச் சார்ந்த சிற்றூர்ப் பகுதிகளைப் பாக்கம் - என்று 
குறிப்பிட்டனர் . அவ்வாறு கடற்கரையைச் சார்ந்த சிற்றூர்ப் 
பகுதிகள் , அல்லது நீர் நிலையுடன் தொடர்புடைய , ஆனால் 
கடற்கரைச் சிற்றூர்ப்பகுதி போன்ற அமைப்புடைய ஊர்கள் எங் 
கெல்லாம் காணப்படுகின் றனவோ அவ்வூர்களையெல்லாம் ஒப் 
புமை , அதாவது பொதுத்தன்மை கருதிப் பாக்கம் என்றே குறிப் 
பிட்டனர் . எல்லா ஊர்களுமே பாக்கம் என்று குறிப்பிடப்பட்டால் 
பிறித்துணர்வதில் இடர்ப்பாடுகள் எழக்கூடும் . அவ்விடர்ப்பாடு 
களைத் தவிர்ப்பதை முதற்காரணமாகவும் , அவ்வப்பகுதிகளுக் 
குரிய சிறப்புத்தன்மைகளையும் ஊர்ப்பெயரோடு இணைத்துக் 
கூறுவதைத் துணைக் காரணமாகவும் கொண்டு 

பாக்கம் 
என்ற பொதுக் கூறுபாட்டிற்கு முன் ஒட்டாகச் சிறப்புக்கூறு 
பாட்டினையும் ஊர்ப்பெயரில் சேர்த்து வழங்க முற்பட்டுள்ளனர் . 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


79 


மீன் உற்பத்தி மிகுந்திருந்த ஊர் மீனம்பாக்கம் என்றும் . 
தேன் மிகுதியாகக் கிடைத்த பகுதி தேனம்பாக்கம் என்றும் 
வழங்கப்பட்டிருப்பது , 

கூறுகள் , சிறப்புக்கூறுகள் 
ஆகியன எவ்வெவ் அடிப்படையில் அனமகின் றன என்பதை 
எடுத்துக்காட்டும் . 


பொதுக் 


ஊர்ப்பெயர் ஆய்விற்கு , முன் ஒட்டாக அமையும் சிறப்புக் 
கூறு , பின் ஒட்டாக அமையும் பொதுக்கூறு ஆகிய இரண்டுமே 
பயன்படுமெனினும் பெரிதும் பயன்படுவது (பொதுக்கூறுகளே 
என்பது இதுகாறும் 

கூறப்பட்ட 

விளக்கங்களாலும் 
களாலும் நன்கு விளங்கும் . 


சான்று 


ஊர்ப்பெயர்சளின் அபைப்பில் பொதுக்கூறுகளே முதலில் 
தோன்றியிருக்கவேண்டும் . சிறப்புக்கூறுகள் பின்னர்த் தோன்றிய 
வைகளாகவே உள்ளன . காலந்தோறும் புதிது புதிதாகச் சிறப்புக் 
கூறுகள் தோற்றுவிக் + ப் படுகின்றன ; 

தோன்றிக் கொண்டே 
உள்ளன . புரம் என்ற பொதுக்கூறு பல்லாண்டுகளுக்கு முன் 
பாகவே தோன்றியுள்ளது . காஞ்சிபுரம் என்பது பழைய ஊர்ப் 
பெயர் . பல்லவர் ஆட்சிக்காலத்தில் பல்லவபுரம் , மாமல்லபுரம் 
போன்று புதுச்சிறப்புக் கூறுகளுடன் தோன்றிய புது ஊர்கள் 
உருவாயின . ஆங்கிலேயர் ஆட்சிக்காலத்தில் அட்சன் என்பவர் 
பெயர் விளங்குமாறு அட்சன்புரம் என்ற ஊரும் தோன்றி 
யுள்ளது . இது போன்றே எல்லாப் பொதுக்கூறுகளிலும் அவ்வப் 

சிறப்புக்கூறுகள் தோன்றி இணைந்து புதுப்புது 
ஊர்கள் உருவாகி வருவதைக் காணமுடிகிறது . 


போது 


* 


ஊர்ப்பெயர் அமைப்பில் பொதுக் கூறுகள் நிலையானவை ; 
வரம்பு போன்றவை . ஏதேனும் ஒரு கால கட்டத்தில் , காரணங் 
கள் விளங்குமாறு அமையும் தனமையுடையது பொதுக்கூறு . 
மொழிக்கு இலக்கணம் போன்று அமைந்தது ஊர்ப்பெயருக்குப் 
பொதுக்கூறுகள் எனலாம் . பொதுக்கூறுகளின் இலக்கணத்திற்குப் 
பொருந்துமாறு புதிய ஊர் அமைகிறது : அமையும் இடச்சூழலுக் 
கேற்பச் சிறப்புக் கூறாகிய முன் ஒட்டு அதனுடன் இணைகிறது . 


புதியஊர் தோன்றும் இடத்தில் சிறப்புக் கூறுபாடாகக் 
குறிப்பிடுமாறு எவ்விதக் குறிப்பும் இல்லை என்றால் முன் 
ஒட்டாகிய சிறப்புக் கூறு இல்லாமலேயே ஊர்கள் தோன்றி 
விடுகின்றன . பாக்கம் என்ற பெயரில் செங்கற்பட்டு மாவட்டத் 
தில் பல ஊர்கள் உள்ளன . இவ்வூர்ப் பெயரில் பொதுக் 
கூறாகிய பின் 

ஒட்டு மட்டுமே உள்ளது . இவ்வாறு பொதுக் 


80 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


கூறுமட்டுமே பெற்றுள்ள ஊர்கள் செங்கற்பட்டு மாவட்டத்தில் 
பல உள்ளன . எனவே , சிறப்புக்கூறு இல்லாமலும் ஊர்கள் 
அமையமுடியும் என்பதும் , பொதுக் கூறு இல்லாமல் ஊர்கள் 
அமையமுடியாது என்பதும் தெள்ளிதில் புலனாகும் . 


வரலாற்றுச் சிறப்புமிக்க செங்கற்பட்டு மாவட்டத்தில் 10 ) 
பொதுக் கூறுகள் உள்ளன . சில பொதுக்கூறுகள் மற்ற பொதுக் 
கூறுகளுடன் நெருங்கிய தொடர்புடையனவாகவும் உள்ளன . 
தண்டலை என்ற பொதுக்கூறு . தடரை என்ற பொதுக் 
கூறுடனும் , பூண்டி என்பது பூடி என்பதுடனும் வாடி 

என்பது 
என்பதுடனும் தொடர்புடையவன . 

போன்ற 
தொடர்புடைய பொதுக்கூறுகள் இன்னும் சிலவும் இம்மாவட் 
டத்தில் உள்ளன . தொடர்புடையனவாகக் கருதப்படிலும் ஒல் 
வொறு பொதுக்கூறின் முடியும் அமையுமாறு பல ஊர்கள் 
உள்ளன என்பதும் உணர் தற்குரியது . எடுத்துக்காட்டாகத் தண் 
டலை என்ற பொதுக்கூறு பெற்று 23 ஊர்களும் , தண்டரை 
என்ற பொதுக்கூறு பெற்று 6 ஊர்களும் உள்ளதைக் குறிப்பிட 
லாம் . 


இவ்வாறு வழங்கப்படும் சில ஊர்களை 

மரூஉ 

எனக் கருதி 
வேறுபடுத்தாது விட்டாலும் கூட நூற்றுக்கு மேற்பட்ட பொதுக் 
கூறுகளைக் 

கொண்ட ஊர்கள் செங்கற்பட்டு மாவட்டத்தில் 
உள்ளதையுணரலாம் . சொல்லாய்வின் அடிப்படையில் அப் 
பொதுக்கூறுகளைப் பகுத்து நோக்கினால் 

செங்கற்பட்டு 
மாவட்டத்தின் பல்வேறு சிறப்பியில்புகளைவும் உணரலாம் . சில 
பொதுக்கூறுகள் தமிழகத்தின 

தமிழகத்தின எல்லாப்பகுதிகளிலும் 
காணக் 
கூடியதாக அமையும் . புவியியல அடிப்படையில 

அமையும் 
இயற்கையமைப்பையொட்டிய ஊர்கள் தமிழகத்தின் பல பகுதி 
களிலும் ஒருமைப்பாட்டுத் தன்மையுடையதாக 
அமைதல் 
இயல்பு . ஆனால் வரலாற்று அடிப்படையில் அமையும் ஊர்களின் 
பொதுக்கூறுகள் வேறுபாடுடையதாகவே அமையும் . 


இனி , செங்கற்பட்டு மாட்டத்தில் இடம் பெற்ற ஊர்களின் 
பொதுக்கூறுகளையும் , அப்பொதுக்கூறுகளால் 
உணரப்படும் 
செய்திகளையும் காணலாப . மிகுதியான ஊர்களைப் பெற்றுள்ள 
பொதுக்கூறுகளின் அடிப்படையில் வரிசையமைக்கப்பட்டுள்ளது . 


81 


13 ... 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 
1 . 
ஊர் 462 

35. கழனி -9 
2 . பாக்கம் 254 

36. கோட்டை -7 
3. புரம் 173 

37. கரை - 7 
4. சேரி 92 

38. வாடா -7 
5. வாக்கம் 86 

39. வேலி -7 
6. பட்டு 84 

40. பேர் -7 
7. குப்பம் 78 

41. குழி - 6 
8 . மங்கலம் 50 

42 . 

கால் -6 
9. கண்டிகை 50 

43 . கோயில் -5 
10. பேடு 43 

44. தண்டரை-6 
11. தாங்கல் 38 

45. பட்டணம் -5 
12 . காரணை 33 

46. நெம்மிலி- 5 
காடு 37 

47. மல்லி -4 
14 . பேட்டை 29 

48 . 

வசலை -4 
15. மேடு 24 

49. மதுரை -4 
16 . தண்டலம் 23 

50 , பூடி -4 
17 . 

5 . 

வலம் -4 
18 . வரம் 22 

52. மலை-4 
19 . ஏரி 22 

53. மேனி -4 
20 . 

54. நத்தம் -4 
21. பூண்டி 19 

55. தேவதானம் -4 
22 . வாயல் 16 

56. தோட்டம் -4 
23 . விளாகம் 14 

57. வேடல் .3 
24. குன்றம் 13 

58. பள்ளி -3 

59. கோழி -3 
26 . பட்ட டை 11 

60. . பரை -3 
27 . பாளையம் -11 

61. கல் -3 
28 . வாய் -11 

62. துரை -3 
29. வேடு -11 

63. வளி 3 
30. பள்ளம் -10 

64. வனம் -3 
31. சமுத்திரம் -10 

65. குண்ணம் - 3 
32. அக்ரகாரம் -10 

66. பல்லி -3 
33. பாடி -10 

67 . கட்டு -3 
34. நகரம் -9 

68. மணி -3 
6 


அகரம் 23 


குளம் 19 


25. வாடி 


* 


32 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


69 , வெள்ளரை-3 
70. நெல்லி -3 
71. ஓரகடம் -3 
72. பந்தல் -3 
73. நிலை -3 
74. குணம் .3 
75. மந்தை -2 
76 : குமிளி -2 
77. நெய்குப்பி -2 
78 சட்டளை -2 
79. கொரடு - 2 
80. சூலம் - 2 
81 . 

மடம் 
82. நேமம் - 2 
83. நீராடி - 2 
84 .. கண்டை -2 
85. மதி -2 
86. திருத்தி -2 
87 . 

மணலி -2 
88 . 

மாகரல்-2 


89 . 

காலி -2 
90. போகம் -2 
91. ஓடை - 2 
92. நாவல் -2 
93. சோகண்டி -2 
94 . கிளாய் -2 
95. மருதம் -2 
96 . 

மரம் 2 
97 . 

அம்பி -2 
98 . வல்லம் -2 
99. புலம் -2 
1 ( 0 . மணல்-2 
101. விடந்தை- ? 
102. இரும்பிலி -2 
103. கிரி-2 
104. வெண்மணி -2 
105. கோடி -2 
106 கூடல் -2 
107. துளி -2 
108- கடல் -2 
109. தோப்பு -2 


மேற்கண்ட 109 பொதுக்கூறுகளின் அடிப்படையில் அமைந்த 
ஊர்களேயன்றி , தனித்தனியாக அமைந்த 152 ஊர்களும் 
செங்கற்பட்டு மாவட்டத்தில் உள்ளன . அவை ஒவ்வொன்றும் 
தனித் தனியான கூறுகளைக் கொண்டுள்ளன . அக்கூறுகளில் சில 
இங்குக்குறிப்பிடப்பட்ட பொதுக்கூறுகளுடன் சொல்லளவிலும் , 
வேறு சில பொருளளவிலும் தொடர்புடையனவாக அமை தலை 
உணரமுடிகிறது . கிராமம் , நாடு என்ற பொதுக்கூறுகள் பெற்ற 
ஊர்களும் கூட ஒவ்வொன்றுதான் உள்ளது . சில தனிப்பட்ட 
பொதுக்கூறுகள் வெளிப்படையாகப் பொருள் புலப்படுத்தும் 
வண்ணம் அமைந்துள்ள போதும் பல தனிப்பட்ட பொதுக்கூற 
கள் பொருள் புரியா வண்ணம் பிறமொழிச்சொல்லாக அமைந்துள் 
ளதைக் காணமுடிகிறது . சில பெயர்கள் இயல்பு நிலையிலிருந்து 
திரிந்தும் . மருவியும் வேற்றுவடிவங்களைப் பெற்றிருக்கவும் 
கூடும் . இப்பெயர்கள் குறித்துப் பின்னர் விரிவாக விளக்கப்படும் . 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


83 


தனித்தனிப் பெயரில் அமைந்த ஊர்கள் பெரும்பாலும் பிற் 
காலத்தில் தோன்றியவைகளாகவே இருத்தல் வேண்டும் . 
அவ்வூர்ப் பெயரில் அமைந்த பொதுக்கூறினது அடிப்படையில் 
பிறிதோர் ஊர் தோன்றாமலிருப்பதுவே அவ்வூர் புதிதாகத் 
தோன்றியமையினைப் புலப்படுத்தும் . பொருள் புரியாப் பெயர் 
களாக அவைகளில் பல உள்ளமை அக்கருத்தை மேலும் உறுதிப் 
படுத்தும் . இவ்வியலின் இறுதியில் இவ்வாறு அமைந்த . ஊர்ப் 
பெயர்களில் உள்ள பொதுக்கூறுகளைப் பற்றிக் காணலாம் . 





செங்கை மாவட்ட ஊர்ப்பெயர்களில் நூற்றுக்கு மேற்பட்ட 
பொதுக்கூறுகள் காணப்படினும் எழு பொதுக்கூறுகளின் அடிப் 
படையிலேயே மிகுதியான ஊர்கள் அமைந்துள்ளன . ஊர் , 
பாக்கம் , புரம் , சேரி , வாக்கம் , பட்டு , குப்பம் என்பனவே அவை . 
இவ்வேழு பொதுக்கூறுகளையும் பொது நிலையில் நோக்கும் 
போதே செங்கை மாவட்டத்தின் இயற்கை அமைப்பு , மக்கள் 
வாழ்க்கை ஆகியனபற்றியுணர முடிகிறது . 


பல 


கடற்கரைப் பகுதிகளையொட்டி இம்மாவட்டத்தின் 
ஊர்கள் அமைந்துள்ளன என்பதைப் பாக்கம் . வாக்கம் , குப்பம் 
போன்ற பொதுக்கூறுகள் உணர்த்தும் . 

உணர்த்தும் . பல்வேறு இனத்தைச் 
சேர்ந்த , உழைக்கும் மக்கள் மிகுந்துள்ள நிலையை ஊர் , சேரி . 
பட்டு போன்ற பொதுக்கூறுகள் உணர்த்தும் . நகர்ப்புரங்களும் 
ஆங்காங்கு இம்மாட்டத்தில் உண்டு என்பதை புரம் என்ற 
பொதுக்கூறு உணர்த்தும் . மிகுந்துள்ள பொதுக்கூறுகளின் அடிப் 
படையில் மாவட்டத்தைப்பற்றிய பொதுவான கண்ணோட்டம் 


இனி , ஒவ்வொறு பொதுக்கூறினையும் தனித்தனியாக 
ஆய்த்து . அப்பொதுக்கூறுகளால் உணரப்படும் செய்திகளையும் , 
எந்தெந்தப் பொதுக்கூறுகள் மாவட்டத்தின் எந்தெந்தப் 
பகுதியில் மிகுந்துள்ளன அல்லது குறைந்துள்ளன என்பதனை 
யும் , அம்மிகுதி , குறைவுகளுக்கான காரணங்கள் என்ன என்ப 
தனையும் , அப்பொதுக்கூறுகள் எவ்வெக்காலங்களில் தோன்றி 
யிருத்தல் கூடும் என்பதனையும் , அதனையொட்டிய பிற செய்தி 
களையும் விரிவாகக் காணலாம் . 


1 . 


ஊர் : 


மக்கள் கூடி வாழும் பகுதியை உணர்த்தும் ஒரு சொல்லாக 
ஊர் என்பது தொல்காப்பியர் காலம் தொட்டே குறிப்பிடப் 


84 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


பட்டுள்ளது . மக்கள் வாழும் பகுதியை முதன் முதலில் தமிழர் 
ஊர் என்றே உணர்ந்திருத்தல் வேண்டும் . இப்பொதுக்கூறு 
தமிழகத்தின் எல்லா மாவட்டங்களிலுமே மிகுந்து காணப்படு 
வதிலிருந்து இவ்வுண்மையை உணரலாம் . 


ஊரும் பெயரும் உடைத்தொழிற் கருவியும் 
யாருஞ் சார்த்தி அவையவை பெறுமே 


என்ற தொல்காப்பிய நூற்பாவிலிருந்து இச் சொல்லின் பழமை 
யை உணரமுடிகிறது . ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் 
பிருந்து இன்றுவரை ஊர் என்ற சொல் தமிழர் வாழ்விடத்தை 
உணர்த்தும் ஒரு பொதுச்சொல்லாகக் கருதப்பட்டு வருகிறது . 
ஆனால் , மருத நிலத்தில் உள்ள குடியிருப்புகளை மட்டுமே ஊர் 
என்ற சொல் உணர்த்தும் என்று பொதுவாகக் கூறப்படுகிறது . 
மருதநிலத்தலைவன் 

ஊரன் 

விளிக்கப்பட்டிருப்பது 
கொண்டு இம்முடிவு அமைந்துள்ளது . 

அலைக்கும் ஹரன் 12 


என்று 


என்று அகநானூறு குறிப்பிட்டிருப்பது போல் பிற அக இலக்கியங் 
களிலும் மருத நிலத்தலைவன் 

ஊரன் 

என்றே குறிப்பிடப் 
பட்டுள்ளான் என்பதனையும் உணர முடிகிறது . இக்கூற்றில் 
உண்மை இருப்பதை உணரமுடிகிறதுயெனினும் ஊர் என்பது 
மக்கள் வாழும் குடியிருப்பை உணர்த்தும் ஓர் பொதுச் சொல் 
லாகக் கருதப்படுவதே சரியாக அமையும் . 


சங்க இலக்கியக் குறிப்புகளின்படி நோக்கினால் பிறநிலப் 
பகுதிகளைக் காட்டிலும் மருதநிலம் மக்கள் வாழ்விற்குப் பெரிதும் 
ஏற்றதாக அமைந்துள்ளது . தமிழ் நாட்டவரின் உயிர்த்தொழிலா 

உழவுத்தொழிலைப் புரிபவர்கள் மருதநில மக்களாகவே 
குறிப்பிடப்பட்டுள்ளனர் . அந்த அடிப்படையில் நோக்கினால் 
இன்றும் தமிழ் நாட்டில் பெரும்பான்மையோர் புரியும் தொழில் 
உழவுத் தொழிலாகவே உள்ளமையும் , அவர்கள் வாழும் பகுதி 
ஊர் என்றே பெரும்பாலும் அழைக்கப்படுவதையும் உணரலாம் . 
இவ்வுண்மை யின் அடிப்படையில் சிந்தித்தால் இன்று தமிழ் நாட் 
டின் பெரும்பகுதி மருதநில மாகவே உள்ளதுபோல் புலப்படும் . 
ஆனால் அப்படியல்ல பிற நிலப்பகுதிகளும் கூட ஊர் என்று 


- 


1. தொல்காப்பியம் மரபியல் - நூற்பா : 75 
2. அகநானூறு - பாடல் : 186-6 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


85 


இன்று குறிப்பிடப்படுவதைக் காண முடிகிறது . சங்க இலக்கியக் 
கால நிலைக்கு ஊர் என்பது மருத நிலக்குடி யிருப்பை மட்டுமே 
உணர்த்திருத்தல் கூடும் . 


( நால்வகை நிலங்களிலும் பொதுவாகத் தமிழ்மக்கள் 
குடியிருந்து வாழ்ந்தாரேனும் மருதநிலமே சிறப்பாகக் குடியிருப் 
புக்கு ஏற்றதாகக் கொள்ளப்பட்டது . ஆதலால் ஊர் என்னும் 
பெயர் மருதநிலக்குடியிருப்பைக் குறிக்கும் 


அறிஞர் ரா.பி.சேதுப்பிள்ளையின் இக் * ருத்து மருதநிலக் 
குடியிருப்புப் பகுதிகள் ஊர் என்று அழைக்கப்பட்டிருப்பதற்கான 
காரணத்தைத் தெளிவு படுத்துகிறது ஆனால் சங்க இலக்கியப் 
புறப்பாடல்களில் குறிஞ்சி நிலப்பகுதியில் உள்ள குடியிருப்பு 
களையும் ஊர் என்றே குறிப்பிட்டுள்ளதனையும் காண முடிகிறது . 


- " முந்நூறு ஊர்த்தே தண்பறம்பு நன்னாடு ) 4 


என்று பறம்புமலைக் கோமான் 

பாரியின் நாட்டில் முத்நூறு 
ஊஜர்கள். இருந்தமையைக் குறிப்பிடுகிறார் கபிலர் . எனவே 
மக்கள் வாழ்விற்கு ஏற்ற இடம் எதுவாக இருப்பினும் அப்பகுதி 
ஊர் என்று கருதப்பட்டுள்ளது என்ற முடிபிற்கே வர முடிகிறது . 
மருதநிலம் பெரிதும் ஏற்றதாக அமைந்துள்ளதால் பெருமை 
கருதி அப்ட குதித் தலைவன் ஊரன் என்று விளிக்சப்பட்டிருக்க 
லாம் . 


மக்கள் வாழ்விடத்தைப் பொதுவாக ஊர் என்று குறிப்பிட்ட 
தனால் தான் சிறிய ஊர்களைச் சிற்றூர் என்றும் பெரிய ஊர் 
பேரூர் என்றும் அழைக்கும் நிலை உருவாகியுள்ளது . மேலும் 
•உள்ளூர் வெளியூர் என்ற வழக்காறுகளும் ஊரின் அடிப்படை 
விலேயே அமைந்துள்ள தனையும் எண்ண வேண்டிள்ளது . 

பயன் மரம் உள்ளூர்ப் பழுத்தற்றால் 
என்று திருவள்ளுவர் உள்ளூர் என்று குறிப்பிட்டுள்ள தனையுணர 
முடிகிறது . வெளியூர் என்பது அயலூர் என்றும் பின்னர்க் குறிப் 
பிடப்பட்டுள்ளது . 


3. ஊரும் பேரும் - டாக்டர் . ரா.பி. சேதுப்பிள்ளை - பக் : 29 
4 , புறநானூறு - பாடல் : 110-3 
5 திருக்குறள் - ஒப்புறவறிதல் - குறள் : 216 


86 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


என்று 


இதுகாறும் கூறப்பட்ட விளக்கங்களிலிருந்து உழவுத்தொழி 
லும் பிற தொழில்களும் புரிந்து கூடி வாழ்ந்த தமிழ் மக்களின் 
வாழ்விடங்கள் ஊர் 

குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது 
நன்கு விளங்கும் . தொல்காப்பியத்திலிருந்தே இச்சொல் வழக்கி 
லிருப்பதால் ஆரியர் வருகைக்கு முன்னர் தமிழ் மக்கள் வாழ்விட 
மாகக் கருதப்பட்ட பகுதி ஊர் என்பதும் புலனாகும் . 


ஊர் என்ற சொல் தமிழ்ச் சொல்லே . இச்சொல்லிற்கான 
விளக்கம் முன்னர் கூறப்பட்டது . உழவுத் தொழில் போன்ற பல 
தொழில்களைப் புரியும் மக்கள் வாழ்வதற்குரிய இயற்கை வள 
மும் மண் வளமும் அமைந்த பகுதிகள் தொடக்கத்தில் ஊர் 
குறிப்பிடப்பட்டிருக்கும் . காலப்போக்கி 

அந்நிலை 
மாற்றம் பெற்றிருத்தல் கூடும் . 


என்று 


இயற்கையமைப்பையொட்டி நிலப் பாகுபாடுகளையும் , அந் 
நிலங்களுக்குகேற்ப ஒழுகலாறுகளையும் வரையறுத்து வாழ்ந்த 
வன் தமிழன் . எனவேதான் ஊர்ப்பெயர்களும் கூட இயற்கையை 
யொட்டி அமைந்துள்ளன . பெரும்பாலும் இயற்கைப் பொருட் 
களான மரம் , செடி , கொடி போன்றவற்றின் பெயர்கடை யோ 
மலை , 

கடல் , ஆறு போன்றவற்றின் பெயர்களையோ தான் 
ஊர்ப்பெயர்கள் பெற்றுள்ளன . இன்றும் அந்நிலையைக் காண 
முடிகிறது . 


செங்கற்பட்டு மாவட்டத்தின் எல்லா வட்டங்களிலும் ஊர் 
என்ற பொதுக் கூறினைப் பெற்ற ஊர்களைக் காண முடிகிறது . 
இம்மாவட்டம் பல்வேறு நிலப்பகுதிகளைக் கொண்டது . கடற் 
கரைப் பகுதியும் உண்டு ; கழனிகள் நிறைந்த வளமான பகுதி 
களும் உண்டு . மலைப் பகுதிகள் உண்டு ; முல்லை நிலக்காட்டுப் 
பகுதிகளும் உண்டு . ஆனால் ஊர் என்ற பொதுக் கூறினைப் 
பெற்ற ஊர்கள் எல்லாப் பகுதிகளிலும் உள்ளன . இம்மாவட்டத் 
தில் ஊர் என்ற பொதுக் கூறுடைய ஊர்ப்பெயர்களில் 
இயற்கையமைப்பையொட்டியதாக உள்ளதையுணர முடிகிறது . 


பாக்கூர் 


கடம்பூர் 
கரும்பூர் 
காட்டூர் 


சேப் பூர் 
வேம்பனூர் 
விளங்கனூர் 
அரசூர் 
பெருங்காவூர் 


நாவலூர் 
பனையூர் 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


87 


தாழம்பூர் 
அத்தியூர் 
புங்கத்தூர் 


கொடுங்கையூர் 
மாத்தூர் 
இறுப்பூர் 


மேற்கண்ட ஊர்ப்பெயர்களில் தாவரப் பெயர்கள் இடம் பெற் 
றுள்ளதைக் காணலாம் . இங்கு எடுத்துக் காட்டப்பட்ட மரங்கள் 
மேலும் பலவாறு விளக்க அடைச் சொற்களைப் பெற்று ஊர்ப் 
பெயர்களாக அமைத்துள்ளன . எடுத்துக்காட்டாக , கடம்பூர் 
என்பது 

பெரிய கடம்பூர் , பெத்த கடம்பூர் , கடம்பத்தூர் , 
சின்னக் கடம்பூர் எனப் பலவாறாக வழங்கப்படுகின்றன . குறிப் 
பிட்ட மரப் பெயருடைய ஊர் மாவட்டங்களிலும் இடம் 
பெற்றுள்ளன . காட்டூர் , கரும்பூர் . 

கரும்பூர் , அத்தியூர் , இலுப்பூர் 
போன்ற ஊர்ப்பெயர் நான்கைந்து வட்டங்களில் இடம் பெற் 
றுள்ளன . 


ஆத்தூர் 
குன்னத்தூர் 
நீர்வளூர் 


பாலையூர் 
மணலூர் 
கடலூர் 
கடமலைப் புத்தூர் 


பொய்கை நல்லூர் 
மண்ணூர் 
வண்டலூர் 


போன்ற பெயருடைய பல ஊர்கள் , மலை , கடல் , நீர் , மண் 
போன்ற இயற்கைப் பொருட்களை ஊர்ப்பெயராகக் கொண்டுள் 
ள்ள , இத்தகைய தன்மையுடைய ஊர்கள் பலவாறு , வேறுபட்ட 
விளக்க அடைச்சொற்களுடன் மாவட்டம் முழுமையும் இடம் 
பெற்றுள்ளன . 


விலங்கின் பெயர்களைக் கொண்டு ஊர் என்ற பொதுக்கூறு 
பாட்டினையும் கொண்ட ஊர்கள் இம்மாவட்டத்தில் மிகுதியாக 
உள்ளன . 


புலியூர் 
சேவூர் 
எருமையூர் 


நரியூர் 
கரடிப்புத்தூர் 
மாவூர் 
ஆட்டுப்புத்தூர் 
ஆனூர் 


பசும்பூர் 


விடையூர் 


ஆவூர் 


88 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


போன்ற பல ஊர்கள் காணப்படுகின்றன . ஒரு விலங்கின் பெயர் 
பல வடிவங்களிலும் காணப்படுகின்றன . புலியூர் என்ற பெயர் 
நான்கு வட்டங்களிலும் , ஒரு வட்டத்திலேயே இரண்டு , மூன்று 
முறைகளும் கூடக் சாணப்படுவதுடன் இரும்புலியூர் , சின்னப் 
புலியூர் , பெரும்புலியூர் போன்ற மாற்று வடிவங்களிலும் ஊர்ப் 
பெயர்களாக அமைந்துள்ளன . 


இயற்கைப் பொருட்களின் அடிப்படையில் ஊர்ப்பெயர் 
களை அமைத்த நிலை சிறிது மாறுபட்டு விலங்கின் பெயர்களை 
ஊர்ப்பெயர்களாக அமைக்கும் நிலை உருவாகியது . அந்நிலை 
யுடன் காலப்போக்கில் , சமுதாயத்தில் நிலவிய சாதிப் பெயர் 
களின் அடிப்படையிலும் ஊர்ப்பெயர்கள் உருவாகத் தொடங்கி 
விட்டன . அந்நிலையினையும் செங்கற்பட்டு மாவட்டத்தில் காண 
முடிகிறது . 


தாசிரி குன்னத்தூர் 
இடையம்புதூர் 
தேவானூர் 
ராவுத்த நல்லூர் 
வன்னிய நல்லூர் 
வடுகி நல்லூர் 


வில்வராயநல்லூர் 
சாணாபுத்தூர் 
தச்சூர் 
கொசப்பூர் 
சலையனூர் 
ஆரியத்தூர் 
சோளிங்க நல்லூர் 


போன்ற ஊர்ப்பெயர்களைச் சான்றாகக் குறிப்பிடலாம் . ஆரியர் 
வருகைக்குப் பின்னர் தான் தமிழகத்தில் சாதிகள் தலையெடுக்கத் 
தொடங்கின என்பது வரலாறு உணர்த்தும் உண்மை . இடையர் , 
தேவர் . வன்னியர் , சாணார் , தச்சர் , குயவர் போன்ற தமிழினத் 
தைச் சேர்ந்த சாதிப் பெயர்களுடன் ஆரியர் பேரிலும் ஊர் 
அமைந்துள்ளது . அவ்வினத்தின் செல்வாக்கு " இம்மாவட்டத்தில் 
உள்ள . 

நிலையையுணர்த்தும் . முசுலிம் இனத்துப் பெயரான 
ராவுத்தர் பேரிலும் ஊர் உள்ளது முசுலிம் ஆட்சி இம்மாவட்டத் 
தில் பரவியிருந்த நிலையையுணர்த்தும் , வடுகர் , சோளிங்கர் 
போன்ற பிற இனத்தவர் பெயரிலும் ஊர்கள் உள்ளன . 


அதிகமான் . தொண்டைமான் பேர்களைக் குறிப்பிடும் 
விதத்தில் அதிகமநல்லூர் , தொண்டமா.. நல்லூர் , போன்ற ஊர் 
களும் செங்கை மாவட்டத்தில் உள்ளன . 

சிறப்பிற்குரிய ஊர்கள் • நல் என்ற அடைச்சொல் பெற்று 
வழங்கியுள்ள நிலையை இம்மாட்டமெங்கும் காணமுடிகிறது . 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


89 


அதிகம நல்லூர் 
காங்கேய நல்லூர் 
அம்மையப்ப நல்லூர் 
நந்தா நல்லூர் 
இருசாம நல்லூர் 
காய நல்லூர் 
கொள்ளத்த நல்லூர் 
பாப்ப நல்லூர் 
பரச நல்லூர் 
பொய்கை நல்லூர் 
கீர நல்லூர் 
கொடம நல்லூர் 
சொக்க நல்லூர் 
அமிதா நல்லூர் 
வடுகி நல்லூர் 
வேதங்கி நல்லூர் 
வீரக நல்லூர் 


நாவுத்த நல்லூர் 
சம்பாதி நல்லூர் 
தாண்டமா நல்லூர் 
உத்தம தல்லூர் 
வன்னிய நல்லூர் 
வில்வராய நல்லூர் 
பாடிய நல்லூர் 
பெரம்ப நல்லூரி 
நங்க நல்லூர் 
சோளிங்க நல்லூர் 
பால தல்லூர் 
கோபரச நல்லூர் 
வயலா நல்லூர் 
காட தல்லூர் 
பழவ தல்லூர் 
பெரும் நல்லூர் 
புலவ தல்லூர் 


ஆகிய ஊர்களுடன் நல்லூர் என்ற பெயரில் பல ஊர்களும் 
நல்லாத்தூர் என்ற பெயருடன் சில ஊர்களும் இம்மாவட்டத்தில் 
காணப்படுகின்றன . பெரும்பாலும் இப்பெயர்கள் காலத்தால் 
பிந்தியதாகவே இருத்தல் வேண்டும் . ஊர் என்ற பொதுக் 
கூறுடன் அமையும் பெயர்களே தொடக்க காலத்தவை . மனிதர் 
களைச் சிறப்பித்துக் கூறுவது போன்று , சிறப்புடையோர் வாழும் 
ஊர்களையும் நல் என்ற அடைச்சொல்லுடன் சிறப்பிக்கும் 
நிலை பிற்காலத்தில் தோன்றியதேயாகும் . ஊர்ப்பெயர்களில் 
அமைத்துள்ள முன் ஓட்டுக்களாகிய சிறப்புக்கூறுகள் இவ்வுண்மை 
யை உறுதிப்படுத்துவனவாம் . 


! 


ஊர் என்ற தமிழ்ச் சொல்லைப் போன்று ஊர்ப்பெயர்களாக 
இடம் பெற்ற சொற்களும் பெரும்பாலும் தமிழ்ச்சொற்களாகவே 
உள்ளன . சில சொற்களே பொருள் மயக்கம் தரும் பிறமொழிச் 
சொற்களாக உள்ளன . லட்டூர் , லத்தூர் . மசூர் , மெதூர் . 
மெனல்லூர், புட்ளூர் , வதட்டூர் , போன்ற ஊர்களை 
வகைக்குச் சான்றுகளாகக் கூறலாம் . பிறமொழியாளர் இம்மா 
வட்டத்தில் குடியமரும் நிலை ஏற்பட்டபோது அவர்தம் 


இவ் 


90 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


மொழிச் சொல்லும் நிலை பேறடைந்து ஊர்ப் பெயராகி 
விட்டது . முன் ஒட்டாக , வந்தவர் மொழிச்சொல் அமைய , பின் 
ஓட்டாகிய பொதுக் கூறாகத் தமிழ்ச்சொல் அமைந்து விட்டது . 
பிற மொழியாளர் தொடர்பு பல்வேறு காலகட்டங்களில் மிகுந் 
திருந்த மாவட்டங்களில் செங்கற்பட்டும் ஒன்று என்பதை 
இம்மாவட்ட ஊர்ப் பெயர்களின் மூலம் நன்கு உணரலாம் . 


ஊர் என்ற பொதுக் கூறுடைய ம்மாவட்டத்தின் பிற 
ஊர்களைப்பற்றிய சிறப்பான செய்திகளை ஊர்ப்பெயரின் 
சிறப்புக்கூறுகளில் விரிவாகக்காணலாம் ஊர் என்ற பொதுக்கூறு 
முதன்மையானதும் இன்றியமையாததுமாகக் கருதப்படுவதால் 
அப்பொதுக்கூறினைப் பெற்றுள்ள ஊர்களைப் பற்றிச் சிறிது 
விரிவாக விளக்கப்பட்டுள்ளது . 


2. பாக்கம் : 


ஊர் என்ற பொதுக் கூறினை அடுத்து செங்கை மாவட்டத் 
தில் மிகுதியாக உள்ள ஊர்களின் பொதுக்கூறு பாக்கமேயாகும் . 
இம்மாவட்டத்தின் எல்லா வட்டங்களிலுமே பாக்கம் 
பொதுக் கூறினைப் பெற்ற ஊர்களைக்காணமுடிகிறது 


என்ற 


5 


பகு என்ற வேர்ச்சொல்லினடியாகப் பாக்கம் என்ற சொல் 
அமைந்திருக்கவேண்டும் . பகு - பகுதி- பக்கம் + பாக்கம் என்று 
அமைந்திருத்தல் கூடும் . இன்றும் கூடக் குறிப்பிட்ட இடத்தைச் 
சுட்டுவதற்கு அந்தப்பகுதி . அந்தப் பக்கம் என்று குறிப்பிடப் 
படுவதையறியாலாம் . இரண்டு முறையிலும் குறிப்பிட்ட ஒரு 
பொருளே தொனிப்பதையுணரலாம் . * எல்லை பிரிக்கப்பட்ட 
இடம் என்ற பொருளை உணர்த்துமாறு 

பாக்கம் 
பொதுக்கூறு அமைந்துள்ளது . 


என்ற 


கடற்கரைச் சிற்றூர்கள் பாக்கம் என்று பெயர் பெறும் " . 


என்ற கருத்து பொதுவாக அனைவராலும் ஏற்றுக் கொள்ளப் 
படுகிறது . கடற்கரைக்குப்பக்கத்தில் உள்ள பகுதிகளாகவே 
பெரும்பாலும் பாக்கங்கள் அமைந்துள்ளன . 


செங்கைமாவட்டத்தில் பொதுவாக எல்லா வட்டங்களிலும் 
பாக்கம் என்ற பொதுக் கூறுடைய ஊர்கள் காணப்பட்டாலும் 


6 . 


ஊரும் பேரும் - டாக்டர் ரா . பி . சேதுப்பிள்ளை பக் : 36 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


91 


யோக 


பெரும்பாலும் கடற்கரையைச் சார்ந்த பகுதிகளிலேயே மிகு 
தியான ஊ கள் காணப்படுகின்றன . திருத்தணி வட்டம் கடற் 
கரையினின்றும் வெகு தூரம் தள்ளி அனமந்துளள பகுதி 
உள்ளது . அதனால் பாக்கம் 

என்ற பொதுக்கூறுடைய 
நான்கு ஊர்களையே அவ்வட்டத்தில் காணமுடிகிறது . அதே 
சமயம் செங்கற்பட்டு வட்டம் கடற்கரையை ஒட்டி அமைந் 
துள்ளதால் பாக்கம் 

என்ற பொதுக்கூறுடைய மிகுதியான 
ஊர்களை அங்குச் காணமுடிகிறது இம்மாவட்டத்தில் பாக்கம் 
என்ற ஊர்கள் இடம் பெற்றுள்ள நிலையை நோக்கும் போது 
கடற்கரையைச் சார்ந்த சிற்றூர்களே அலை 

என்பது நன்கு 
தெளிவாகிறது . 


சங்க இலக்கியங்களிலிருந்தே பாக்கம் என்ற சொல்லாட்சி 
யைக் காணமுடிகிறது . கடற்கரையைச் சார்ந்த ஊராகவே 
பாக்கம் அவ்விலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது . 

புலா அல் மறுகிற் சிறுகுடிப் பாக்கத்து 
என்ற அகநானூறு , நெய்தல் திணைப்பாடல் . பாக்கம் என்பது 
கடற்கரையைச் சார்ந்த 

விளக்குவதுடன் 
அவ்வூரின் நிலை , அங்கு வாழ்பவரின் வாழ்க்கைத்தரம் ஆகிய 
வற்றையும் எடுத்துக்காட்டுகிறது . சிலப்பதிகாரத்தில் பட்டினப் 
பாக்கம் , மருவூர்ப்பாக்கம் ஆகியவற்றைப் பற்றிய விரிவான 
செய்திகளை உணரமுடிகிறது . 


ஊர் 


என்பதை 


சங்க இலக்கியங்களிலிருந்து குறிப்பிடப்பெறும் பாக்கம் 
என்ற பொதுக்கூறுடைய ஊர்கள் செங்கைமாவட்டத்தில் மிகுதி 

இடம் பெற்றுள்ளதை உணரமுடிந்தாலும் சமுதாய 
மாற்றம் , ஆடசி 

ஆட்சி மாற்றங்களுக்கேற்ப புதுப்புதுப் பாக்கங்கள் 
உருவாகியுள்ளதையும் உணரமுடிகிறது . கடற்கரைப் பகுதியில் 
தோன்றிய ஊர் பாக்கம் என்ற பழைய அமைப்பு முறை 
போற்றப்பட்டு , காலமாற்றங்களுக்கேற்ப புதிதுபுதிதாகப் பல 
பாக்கங்கள் வரை யறையின்றித் தோற்றுவிக்கப்பட்டுள்ளன . 


கடற்கரையைச் சார்ந்த பகுதிகளாகப் பாக்கங்கள் இருந்தா 
லும் பெரும்பாலும் இயற்கைப் பொருட்களான மரம் , செடி 
போன்றவற்றின் 

பெயரிலேயே பல பாக்கங்கள் செங்கற்பட்டு 
மாவட்டத்தில் அமைந்துள்ளன . அம்மரங்களில் பல கடற்கரைப் 


7. அகநானூறு - பாடல் : 270-12 


92 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


பகுதியையொட்டி வளரக் கூடியவைகளாகவே உள்ளன . சில 
எடுத்துக்காட்டுகளை இங்குக் காணலாம் . 


காட்டுப்பாக்கம் 
மாம்பாக்கம் 
முள்ளிப்பாக்கம் 
பனங்காட்டுப்பாக்கம் 
ஊதையம்பாக்கம் 
வேம்பாக்கம் 
ஆர்ப்பாக்கம் 
ஈஞ்சம்பாக்கம் 
வேலப்பாக்கம் 
விளாம்பாக்கம் 
விளிஞ்சம்பாக்கம் 


புளியம்பாக்கம் 
முருக்கம்பாக்கம் 
சிறுவிளம்பாக்கம் 
இலுப்பாக்கம் 
தினைப்பாக்கம் 
ஒட்டியம்பாக்கம் 
தாமரைப்பாக்கம் 
காரம்பாக்கம் 
கிளாம்பாக்கம் 
கீரப்பாக்கம் 


மேற்கண்ட மரம் , செடிப்பெயர்கள் பல வடிவங்களில் அடைச் 
சொற்களைப் பெற்று பல ஊர்களாக மாவட்டமெங்கும்உள்ளன . 
குறிப்பிட்ட சில ஊர்ப்பெயர்கள் ஒரே வட்டத்தில் இரண்டு , 
மூன்று என அமைந்துள்ளதையும் இம்மாவட்டத்தில் 
முடிகிறது . 


காண 


மரம் , செடிகளேயன்றி ஏனைய இயற்கைப் பொருட்சளின் 
பெயரிலும் பல பாக்கங்கள் இம்மாவட்டத்தில் உள்ளன . 


கழனிப்பாக்கம் 
கல்பாக்கம் 
குளப்பாக்கம் 
மணல்பாக்கம் 
மேலேரிப்பாக்கம் 


ஆத்துப்பாக்கம் 
வெள்ளம்பாக்கம் 
மலையம்பாக்கம் 
சேத்துப்பாக்கம் 
மணிப்பாக்கம் 
காணியம்பாக்கம் 


போன்ற ஊர்களைச் சான்றாகக் காட்டலாம் . இவ்வூர்ப் பெயர் 
களில் பெரும்பாலன நேரடியாகக் கடற்கரையுடன் தொடர் 
புடையனவாக இல்லாவிட்டாலும் கூட நீர்ப்பாசனத்தொடர் 
புடைய ஊர்களாகப் பெயர்களில் குறிப்பிடப்படுவதால் கடற் 
கரைப் பகுதியையடுத்த ஊர்ப்பெயர்களே இவை 
புலனாகும் . ஆத்துப்பாக்கம் , கல்பாக்கம் , கழனிப்பாக்கம் என்ற 
பெயரில் பல ஊர்கள் இம்மாவட்டத்தில் உள்ளன . 


என்பது 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


93 


விலங்கின் பேராலும் பிறஉயிரினங்களின் பேராலும் பல 
பாக்கங்கள் செங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளதையும் 
காணமுடிகிறது . 


நாரைப்பாக்கம் 
புலிப்பாக்கம் 
விரால்பாக்கம் 
நரியம்பாக்கம் 
கயல்பாக்கம் 


மீனம்பாக்கம் 
ஆட்டுப்பாக்கம் 
ஏனம்பாக்கம் 
புள்ளம்பாக்கம் 


போன்ற ஊர்கள் பல உள்ளன . புலிப்பாக்கம் , நரியம்பாக்கம் 
என்ற பெயரில் நான்கைந்து ஊர்கள் இம் 

இம்மாவட்டத்தில் ஆங் 
காங்கு உள்ளன . விரால் என்ற மீனின் பெயரிலும் , கயல் , மீன் 
என்ற பெயர்களிலும் பாக்கங்கள் உள்ளமை அவ்வூர்கள் கடற் 
கரையையடுத்து உள்ளன என்பதைக் காட்டுகின்றன . புலி , நரி 
போன்ற விலங்கினங்கள் கடற்கரைப் பகுதியில் உள்ள காடு 
களில் வாழக்கூடியனவேயாம் . 


ஊர் என்ற பொதுக்கூறுகளில் காணப்பட்டது போல் பாக்கம் 
என்ற பொதுக்கூறுகளிலும் பல இனப்பெயர்கள் , சாதிப்பெயர் 
கள் காணப்படுகின்றன . 


கருமாறப்பாக்கம் 
வில்லியம்பாக்கம் 
ஆரியப்பாக்கம் 
தேவரியம்பாக்கம் 
கோயம்பாககம் 
பிள்ளைப்பாக்கம் 


வள்ளுவப்பாக்கம் 
கொல்லம்பாக்கம் 
சின்ன சோழியம்பாக்கம் 
நெசப்பாக்கம் 
ஒட்டியம்பாக்கம் 
இடையர்பாக்கம் 
கூத்திரம்பாக்கம் 


மேற்கண்ட சாதி , இனப்பெயர்களை உடையவர்கள் செங்கற் 
பட்டு மாவட்டத்தின் கடற்கரைப் பகுதிகளைச் சார்ந்த ஊர் 
களில் வாழ்ந்துள்ளார்கள் என்பது ஊர்ப்பெயர்களால் உணரப் 
படுகிறது . வள்ளுவர் , கொல்லர் , கத்தர் என்பன செய்யும் 
தொழிலால் பெற்ற பெயர்கள் . அத்தொழிலை மிகுதியாகச் 
செய்பவர்கள் இன்றும் இம்மாவட்டத்தில் உள்ளனர் . 


தேவர் என்பது இனப்பெயராகக் கருதப்படுவதுடன் வானில் 
உள்ள தேவர் என்றும் கருதவாய்ப்புண்டு . வானிலுள்ள தேவர் 


94 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


களைக் கடற்கரைப் பகுதியில் உள்ளவர்கள் கோயில் கட்டி வழி 
பட்டிருக்கக்கூடும் . அதனாலும் அவ்வூர் அப்பெயரைப் பெற்றி 
ருக்க முடியும் . கோயிலம் பாக்கம் என்ற பெயரில் வேறு சில 
ஊர்களும் இம்மாவட்டத்தில் உள்ளமை , இறைவழிபாட்டில் 
இப்பகுதி மக்களுக்குள்ள ஈடுபாட்டைக் காட்டுவதாக 
அமையலாம் . 


வானிலுள்ள தேவர்களுக்கு மாறுபட்டவர்களாகக் கருதப் 
படுபவர்கள் அரக்கர்கள் . அந்த அரக்கரின் பெயரில் அரக்கம் 
பாக்கம் என்ற ஊரும் இப்பகுதியில் உள்ளது . தேவர்கள் , அரக் 
கர்கள் என்ற மாறுபட்ட சிந்தனைகளை இம்மண்ணில் 
விதைத்தவர்கள் ஆரியர்களே , அவர்கள் செங்கைமா வட்டத்தின் 
கடற்கரைப் பகுதி ஊர்களிலும் மிகுந்த செல்வாக்குடன் 
வாழ்ந்துள்ளமை ஆரியம்பாக்கம் . ஆரியப் பெரும்பாக்கம் என்ற 
பெயர்களில் பல ஊர்கள் உள்ளமை கொண்டு உணரமுடிகிறது . 

சமண மதத்தின் செல்வாக்கு செங்கற்பட்டு மாவட்டத்தில் 
குறிப்பாகக் கடற்கரைப் பகுதி ஊர்களில் மிகுந்தள்ளது என்பது ! 
ம்மணம்பாக்கம் ( அமணம்பாக்கம் ) என்ற பெயரில் பல ஊர்கள் 
உள்ளமை கொண்டு உணரமுடிகிறது . ஒரு வட்டத்திலேயே 
இரண்டு மூன்று அம்மணம்பாக்கங்களைக் காணமுடிகிறது . 

சமண மதத்தின் செல்வாக்கும் ஆரியர்களின் செல்வாக்கும் 
இம் மாவட்டப் பகுதிகளில் வேரூன் றக்காரணமாக இருந்தவர்கள் 
இம்மாவட்டம் உள்ளடங்கிய பகுதிகளை ஆட்சி செய்த பல்லவ 
மன்னர்சளேயாம் அவர்கள் ஆட்சிக்காலத்தில் பல புதிய ஊர்கள் 
தோன்றியிருக்கக்கூடும் . அப்படித் தோன்றிய ஊர்களில் பல 
கடற்கரைப் பகுதிகளிலும் தோன்றியிருத்தல் வேண்டும் . பல்லவ 
மன்னர்களில் ஒருவரான நந்திவர்மனின் பெயரில் நந்தியம் 
பாக்கம் என்ற ஓர் ஊரும் தோன்றியுள்ளமை இச்சிந்தனையை 
உறுதிப்படுத்துகிறது . 


தூய தமிழில் தோன்றியுள்ள பல பாக்கங்களுக்கிடையில் 
கான் றம்பாக்கம் , நெட்ரம்பாக்கம் , காட்ரம்பாக்கம் , அட்சம் 
பாக்கம் போன்ற புதிர்களான பாக்கங்களும் உள்ளன . பாயசம் 
பாக்கம் என்ற வினோதமான ஊர்ப்பெயரும் இங்கு உள்ளது . 


3. புரம் : 


செங்கை மாவட்ட ஊர்ப்பெயர்களில் புரம் என்ற பொதுக் 
கூறினைப்பெற்ற ஊர்களும் ஓரளவு மிகுதியாகவே காணப்படு 
கின்றன . எல்லா வட்டங்களிலும் இப்பெயரில் ஊர்கள் உள்ளன . 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


95 


புரம் என்பது இடத்தைக் குறிக்கும் சொல்லாக நெடுநாள் 
வழக்கில் உள்ளது . அந்தப்புரம் , சந்தைப்புரம் போன்ற வழக்கு 
களையும் காணமுடிகிறது . கபாடபுரத்தில் இரண்டாம் தமிழ்ச் 
சங்கம் இருந்ததாகவும் அது கடலுள் மறைந்து விட்டதாகவும் 
அறிஞர் கூறுவர் . அவ்வூர்ப் பெயரை நோக்கினால் புரம் என்ற 
பொதுக் கூறினது தொன்மையும் அப்பெயரில் பல ஊர்கள் 
முன்னர்த் தமிழ்நாட்டில் இருந்திருக்கவேண்டும் என்ற உண்மை 
யும் புலப்படும் . 


புரம் என்ற சொல்லும் சிறந்த ஊர்களைக் குறிப்ப 

தாகும் . 
" புரம் என்பது புரி எனவும் வழங்கப்படும் 


என்ற குறிப்புகள் இவ்வூர்ப் பெயர்களைப்பற்றி உணரத் துணை 
செய்கின் றன . 


புரம் என்பது தமிழ்ச் சொல்லாகவும் . தமிழக ஊர்ப்பெயர் 
களில் இடம்பெற்ற பொதுக்கூறினை உடையதாகவும் காணப் 
பட்டாலும் கூட செங்கற்பட்டு மாவட்டத்தைப் பொறுத்த 
வரையில் இப்பொதுக்கூறில் முடியும் பல ஊர்கள் இடைக்காலத் 
தில் தோன்றியவைகளாகவே காணப்படுகின்றன . காரணம் , 
இப்பொதுக் கூறுடன் இணைந்துள்ள முன் ஒட்டாகிய சிறப்புக் 
கூறுகள் பெரும்பாலும் வடமொழிச் சொல்லாகவும் , புராணத் 
தொடர்புடையவைகளாகவும் காணப்படுவதேயாம் . 


மாமல்லபுரம் என்று இன்று அழைக்கப்படும் மஹாபலிபுரம் 
போன்ற சில மார்கள் கடற்கரையைச் 

சார்ந்த ஊர்களாகக் 
காணப்பட்டாலும் பெரும்பாலும் கடற்கரையிலிருந்து தொலை 
தூரத்தில் உள்ள ஊர்களே புரம் என்ற பொதுக்கூறைப் பெற் 
றுள்ளன . செங்கை மாவட்டத்தில் திருத்தணி வட்டத்தில் தான் 
புரம் என்று முடியும் ஊர்கள் மிகுதியாகக் காணப்படுகின்றன . 
அதே சமயம் கடற்கரைக்கு மிகவும் நெருக்கமாக உள்ள செங்கற் 
பட்டு , மதுராந்தகம் , சைதாப் பேட்டை போன்ற வட்டங்களில் 
புரம் என்று முடியும் ஊர்கள் 

மிகவும் குறைவே , சைதாப் 
பேட்டை வட்டத்தில் இரண்டே 

ஊர்கள் தான் உள்ளன . 
கடற்கரையிலிருந்து ஒதுங்கி , உள்நாட்டில் அமைந் 


எனவே , 


8 . 


ஊரும் பேரும் - டாக்டர் ரா.பி. சேதுப்பிள்ளை - பக் . 49 

பக் : 50 


9 


96 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


துள்ள ஊர்களே புரம் என்று செங்கற்பட்டு மாவட்டத்தில் 
அமைந்துள்ளது என்று வரையறுத்துக் கூறலாம் . 


ளால் 


உணர 


ஊர் , பாக்கம் என்ற பொதுக் கூறுகளுக்கும் புரம் என்ற 
பொதுக்கூறுக்கும் அடிப்படை வேறுபாட்டை அவ்வூர்ப் பெயர் 

முடிகிறது . முன்னிரண்டு பொதுக் கூறுகளில் 
பெரும்பாலும் இயற்கைப் பொருட்கள் , விலங்குசள் , சாதிப் 
பெயர்கள் போன்றனவற்றைக் காணமுடிந்தது . ஆனால் புரம் 
என்று முடியும் ஊர்களில் , அவைக 

களில் எதனையும் காண முடிய 
வில்லை . மாறாக , 


தனி மனிதப் பெயர்கள் 
அரசர்களின் பெயர்கள் 
தெய்வங்களின் பெயர் சள் 


ஆகியனவற்றையே இப்பொதுக்கூறு உணர்த்துகின்றன . காஞ்சி 
புரம் , நாஞ்சீபுரம் , கவுணிபுரம் போன்ற மிகச் , சில ஊர்களே 
மேற்கண்ட வரையறைக்குள் அடங்காதவை . எனினும் அவ்வூர் 
களும் கூட தெய்வத் தொடர்புடையவையாகவும் அரசர்களின் 
தொடர்புடையவையாகவுமே உள்ளன . 


ஹனுமந்தபுரம் 
வேதநாராயணபுரம் 
வெங்கடாபுரம் 
இப்ரஹாம்புரம் 
கஸ்பாபுரம் 
ராமானுஜபுரம் 
அட்சன்புரம் 
கோபாலபுரம் 
ஆப்ரஹம்புரம் 


ஹரிச்சந்திராபுரம் 
காசிநாதபுரம் 
இரகுநாதபுரம் 
இராஜரத்தினபுரம் 
இராமச்சந்திராபுரம் 
இராமலிங்கபுரம் 
வெங்கடப் பெருமாள் ராஜு 


புரம் 


வேணுகோபாலபுரம் 


இப்பெயர்கள் தனிமனிதப் பெயர்களாக இருந்தாலும் 
தெய்வங்களின் பெயர்களாக 

பெயர்களாக உள்ளமையினையும் 
உணரமுடி 
கிறது . தெய்வப்பெயர்களாகத் தங்களுக்குச் சூட்டிக்கொள்ளும் 
முறை தமிழ்நாட்டில் உண்டு . பக்தி இயக்கங்கள் தோன்றி 
வளர்ந்தபின் அம்முறையும் தோன்றி இன்றளவும் நிலைத்து 
விட்டது . செங்கற்பட்டு மாவட்டத்தில் அந்நிலை மிகுதியாக 
உள்ளமை ஊர்ப்பெயர்களால் உணரப்படுகிறது . 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


97 


இப்ர ஹாம் என்ற இசுலாமியர் 

பெயரிலும் 

ஆப்ரஹம் 
என்ற கிறித்துவர் பெயரிலும் அட்சன் என்ற ஆங்கிலேயர் 
பெயரிலும்கூட புரம் என்ற பொதுக்கூறுடைய ஊர்கள் தோன்றி 
யுள்ளமை , அவ்வூர்கள் அண்மைக்காலத்தில் தோன்றியுள்ளதை 
உணர்த்தும் . 
பொம்மராஜபுரம் 

காவேரி ராஜபுரம் 
கம்பராஜபுரம் 

கேவலராஜபுரம் 
பர்வதராஜபுரம் 

குமாரபொம்மராஜபுரம் 
சிக்கராயபுரம் 

இராஜகலஹாபுரம் 
திருமலராஜபுரம் 

இராஜபத்மாபுரம் 
செங்கல் வபுரம் 

வீரகாவேரிராஜபுரம் 


போன்ற ஊர்கள் அரசர்களின் பெயரில் அமைந்தவைகளாக 
உள்ளன . செங்கைமாவட்டம் ஆந்திரமாநிலத்தையொட்டி 
அமைந்துள்ளதால் தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள் 
இம்மாட்டத்தில் பரவலாக வாழ்ந்து வருகின்றனர் . திருத்தணி 
வட்டம் ஆந்திர மா நிலத்திலிருந்து தமிழகத்துடன் பிற்காலத்தில் 
இணைந்த பகுதியாகும் . எனவே திருத்தணி வட்டத்திலுள்ள 

ஊர்ப்பெயர்கள் தெலுங்குப் பெயர்களாகவே 
புரம் என்ற பொதுக்கூறுடன் முன் ஒட்டுகளாகத் தெலுங்குப் 
பெயர்கள் இணைந்துள்ள நிலையைத் திருத்தணி வட்டத்தில் 
மிகுதியாகவும் பிறவட்டங்களில் பரவலாகவும் காணமுடிகிறது . 


உள்ளன . 


ஜானகிபுரம் 


தெலுங்கு மொழி பேசும் அரசர்கள் செங்கை மாவட்டப் 
பகுதிகளில் ஆட்சி நடத்தியுள்ளமையால் தங்கள் 

பெயர்கள் 
விளங்குமாறு ஊர்களுக்கும் பெயர் சூட்டியுள்ளனர் என்பதை 
ஊர்ப்பெயர்களால் உணரமுடிகிறது . ராயர் என்றும் ராஜா 
என்றும் அவர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளனர் , 

ஆஞ்சநேயபுரம் 
லட்சுமி நாராயணபுரம் 

பாலகிருஷ்ணாபுரம் 
ஜெகன்னாதபுரம் 

கந்தபுரம் 
கனகவல்லிபுரம் 

கார்த்திகேயபுரம் 
கிருஷ்ணாபுரம் 

கோதண்டராமபுரம் 
லஷ்மிபுரம் 

சுப்பிரமணியபுரம் 
நரசிங்கபுரம் 

வள்ளியம்மாபுரம் 
சிவபுரம் 

விநாயகபுரம் 


7 


98 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


ஸ்ரீனிவாசபுரம் 
ஆதிவரஹாபுரம் 


சீதாபுரம் 
மருதவல்லிபுரம் 
காசிநாதபுரம் 


போன்ற பல 

ஊர்கள் இறைவன் பெயரால் அமைந்துள்ளதை 
இம்மாவட்டத்தில் காணமுடிகிறது . குறிட்பிட்ட சில பெயர்கள் 
ஒருவட்டத்திற்குள்ளேயே பல முறை ஊர்ப்பெயர்களாக இடம் 
பெற்றுள்ளன . புரம் என்ற பொதுக்கூறைப்பெற்றுள்ள ஊர் 
களில் பெரும்பாலன இறைவன் பெயரில் அமைந்துள்ள தாகவே 
காணப்படுகின்றன . 


வைணவ 


இறைவன் பெயர்களிலும்கூட பெரும்பாலான 
சமயத்து இறைவன் , இறைவியர் பெயர்களாகவே அமைந்துள்ள 
தனையும் உணரமுடிகிறது . தெலுங்கு மொழி பேசும் இனத்த 
வர்கள் பெரும்பாலும் வைணவ சமயத்தினராகவே உள்ளனர் . 
அம்மொழி பேசும் மக்கள் இம்மாவட்டத்தில் பெற்றிருந்த செல் 
வாக்கினையே வைணவ சமயக் கடவுளரின் பெயர்கள் உணர்த்து 
கின்றன . திருமால் அவதாரங்களைக் 

சாட்டும் விதத்திலும் , 
திருமாலின் மனைவியாகிய லட்சுமியின் அவதாரங்களை உணர்த் 
தும் விதத்திலுமே பல ஊர்ப்பெயர்கள் உள்ளன . சைவ சமயக் 
கடவுளாகிய சிவனின் பெயரில் மிகச் சில ஊர்களும் , திருத்தணி 
வட்டத்தில் முருகனின் பெயர்த் தொடர்புடைய சில ஊர்களும் 
காணப்படுகின் றன , 


விலாசம் என்பது நாடக வகைகளுள் ஒன்று . அவ்விலாசம் 
என்ற பொதுக்கூறுடைய சந்திர விலாசபுரம் , கூர்ம விலாசபுரம் , 
லட்சுமி விலாசபுரம் , மச்சவிலாசபுரம் போன்ற ஊர்களும் இம் 
மாவட்டத்தில் உள்ளன . ஒருவேளை, அந்நாடகங்களை நடித்த 
கலைஞர்களுக்குப் பரிசாகத் தரப்பட்ட ஊர்களாகவும் இவை . 
இருக்கலாம் . 


4. சேரி : 


செங்கை மாவட்ட ஊர்ப் பெயர்களில் பல சேரி என்னும் 
பொதுக்கூறு பெற்று அமைந்துள்ளன . மாவட்டத்தின் எல்லா 
வட்டங்களிலுமே சேரி என்று முடியும் ஊர்கள் உள்ளன . புரம் 
என்று முடியும் ஊர்கள் எந்தெந்த வட்டங்களில் மிகுந்து காணப் 
படுகின்றனவோ அங்கெல்லாம் சேரி என்று முடியும் ஊர்களும் 
மிகுந்து காணப்படுகின்றன . 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


99 


சேரி என்பது தூய தமிழ்ச்சொல் . மக்கள் சேர்ந்து வாழும் 
இடங்கள் சேரிகள் என்று அழைக்கப்பட்டுள்ளன . பெரும்பாலும் 
கடற்கரையையொட்டிய பகுதிகளிலேயே சேரிகள் அமைந்துள் 

சில ஊர்கள் உள் நாட்டிலும் , கடற்கரையில்லாத பகுதி 
களிலும் கூட அமைந்திருக்கலாம் . 


ளன . 


சங்க இலக்கியங்களில் சேரி என்ற சொல் வழக்குக் காணப் 
படுவதுடன் சேரிகள் எவ்வாறு அமைந்திருக்கும் என்ற விளக்கமும் 
தரப்பட்டுள்ளது . பெரும்பாலும் சிறு குடிசைப்பகுதிகள் 
நிறைந்த , நகர்ப்புரத்துக்கு வெளியில் உள்ள பகுதிகளாகவே 
சேரிகள் உள்ளன . 


“ புலாலஞ் சேரிப் புல்வேய் குரம்பை 
ஊரென உணராச் சிறுமையொடு நீருடுத்து 


110 


என்று ஓர் சேரியின் அமைப்பு அகநானூற்றில் சித்தரித்துக் 
காட்டப்பட்டுள்ளது . புலால் நாற்றம் வீசுவதாகக் குறிப்பிடப் 
படுவதால் இது மீனவர் உறையும் சேரி என்பது விளங்கும் . 
ஆனால் புள்வேய் குரம்பைகள் உடையதாக , அதனை ஊர் என்று 
கூறமுடியாத அளவுக்கு 

எளிமையான அமைப்புடையதாக 
விளங்கியது என்று ஆசிரியர் குறிப்பிடுவது பொதுவாகச் சேரி 
களின் பொது அமைப்பினையே விளக்குவதாக உள்ளது . 


பல குடிகள் சேர்ந்து வாழும் இடம் சேரி என்று பெயர் 
பெற்றது . பள்ளர் வாழும் சேரி பள்ளர் சேரி எனப்படும் . 
பறையர் வாழுமிடம் பறைச்சேரி ; ஆயர் வாழுமிடம் ஆயர்சேரி ; 
பிராமணர் வாழுமிடம் பார்ப்பனச்சேரி . எனவே சேரி என்னும் 
சொல் ஒரு குலத்தார் சேர்ந்து வாழும் இடத்தினை முற்காலத் 
தில் குறிப்பதாயிற்று ” 11 என்ற விளக்கம் தமிழகத்தில் முன்பு 
சேரிகள் எவ்வாறு அமைந்திருந்தன என்பதை எடுத்துக் காட்டு 
கின்றது . 

பார்ப்பனச் சேரிகள் இங்கு இருந்தமையினைத் தொல் 
காப்பிய உரையாசிரியர்களும்கூட எடுத்துக்காட்டுகின்றார்கள் . 


ஆயர்களின் சேரியைப்பற்றி இளங்கோவடிகள் புறஞ்சேரி 
இருத்த காதை யில் விரிவாக எடுத்துக் கூறியுள்ளார் . பிற காப் 


10 . 


11 . 


அகநானூறு - பாடல் : 200-2,3 . 
ஊரும் பேரும் - டாக்டர் . ரா . பி . சேதுப்பிள்ளை 

பக் : 54 


100 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


பியங்களிலும் தமிழகத்திலிருந்த பல்வேறு சேரிகளையும் பற்றி 
விரிவாக உணரமுடிகிறது . ஆனால் காலப்போக்கில் அச்சொல் 
மாறுபட்ட புதுப்பொருளை அடையத் தொடங்கிவிட்டது . சமு 
தாயத்தில் தாழ்ந்த சாதியினராகக் கருதப்படும் பாக்கள் சேர்ந்து 
வாழும் பகுதி அது என்றும் , உயர்ந்த சாதியினர் உறையும் ஊர்ப் 
புரங்களிலிருந்து ஒதுங்குப் புரங்களில் தான் சேரிகள் அமையும் 
என்றும் கூறும் நிலை பின்னர் உருவாகிவிட்டது . 


செங்கற்பட்டு மாவட்டத்தில் சேரிகள் என்ற பொதுக் 
கூறினைப் பெற்றுள்ள ஊர்கள் பிற்காலத்தில் கூறப்படும் சேரி 
களின் அமைப்பினின்றும் மாறுபட்டவைகளாகவே காணப்படு 
கின்றன . ஊர் , 

பாக்கம் என்ற பொதுக் 

கூறுபாடுகளைக் 
கொண்ட ஊர்கள் எவ்வாறு அமைந்திருந்தனவோ அவைகளைப் 
போன்றே சேரிகளும் அமைந்துள்ளன , 


சாதிகளின் பெயர்களில் சேரிகள் முன்னர் அமைந்திருந்தன . 
அந்நிலையிலுங்கூட மாற்றத்தைக் 

காணமுடிகிறது . செங்கை 
மாவட்டத்தில் சாதியின் பெயரால் ஒரு சேரிகூட இன் றில்லை 
என்பது குறிபிடத்தக்கது . கொல்லச்சேரி என்ற ஓர் ஊர் உண்டு . 
அதுவும் கூடச் செய்யும் தொழிலின் அடிப்படையில் அமைந்த 
ஊர் தானேயன்றி சாதியின் பெயரால் அமைந்த ஊர் அல்ல . 


இயற்கைப் பொருட்களான மரப் பெயர்களைப் பெரும் 
பாலான சேரிகள் முன் ஒட்டுகளாகப் - பெற்றுள்ளமையினைக் 
காணமுடிகின்றது . 


பனங்காட்டுச்சேரி 
முருக்கஞ்சேரி 
பாக்குவாஞ்சேரி 
கருவேட்டுச்சேரி 
தோட்டச்சேரி 
வேப்பஞ்சேரி 


தண்டலசேரி 
எலந்தஞ்சேரி 
எருக்கஞ்சேரி 
வேலச்சேரி 
அத்தியமாஞ்சேரி 
பூஞ்சேரி 


போன்ற பல ஊர்கள் இம்மாவட்டமெங்கும் காணப்படுகின்றன . 
தோட்டம் , பூ , தண்டலை போன்ற முன் ஒட்டுகளுடன் சேரிகள் 
அமைந்துள்ள நிலை அவை செழிப்பான . நீர்வளமுள்ள பகுதிகள் 
எனக் காட்டும் . பனை , முருங்கை , கருவேலம் , வேம்பு , எலந்தை , 
எருக்கம் , அத்தி போன்ற மாறுபட்ட சூழ்நிலைகளில் உருவாகும் 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


101 


மரங்களை நோக்கும் போது , பல்வேறு புவியியல் அமைப்புள்ள 
பகுதிகளிலும் சேரிகள் செங்கற்பட்டு மாவட்டத்தில் அமைந் 
துள்ளமை புலனாகும் . 


தனிப்பட்ட சாதியின் பெயரால் சேரி இல்லாவிட்டாலும் 
சில தனிமனிதர்களின் பெயரால் சேரிகள் தோன்றியுள்ளமை 
யினை இம்மாவட்டத்தில் காணமுடிகிறது . 


அய்யன்சேரி . 
வல்லன்சேரி 
சாத்தன் சேரி 
அண்ணாமலைச்சேரி 


அரியப்பன்சேரி 
பெருமாள் சேரி 
குமரன் சேரி 
கருணாகரச்சேரி 


போன்றவைகளை இவ்வகைக்குச் சான்று காட்டலாம் . இப்பெயர் 
களில் சில காழ்ந்த இனப்பெயர்களாக இன்று கருதப்பட்டாலும் 
செல்வாக்குள்ள சில மனிதர்கள் , தமது பெயர் விளங்குமாறு 
இவ்வூர்ப் பெயர்களை உருவாக்கியுள்ளார்கள் என்று கருதுவதே 
பொருத்தமாக அமையும் . பலர் கூடி வாழும் இட மே சேரி 
எனப்படும் என்பதை கூடுவாஞ்சேரி 

என்ற 

ஊர்ப்பெயர் 
உணர்த்துகிறது . கருணாகரச்சேரி என்ற பெயரில் பல ஊர்கள் 
இம்மாவட்டத்தில் அமைந்துள்ளன . 


சேரிகள் அவ்வப்போது புதிது புதிதாகத் தோன்றுகின்றன . 
புதிதாகப் தோன்றும் சேரிகள் ஏதேனும் புதுப்பெயர்களைப் 
பெறுகின்றன . சிலபோது , புதிதாகத் தோன்றிய சேரிக்குப் புதிய 
பெயர் ஏதும் சூட்டாமல் அச்சேரிக்கு அருகில் உள்ள ஊரின் 
பெயரோடு இணைத்து புதுச்சேரி என்றும் கூறியுள்ளனர் . 
இம்முறையில் அமைந்த சில ஊர்களையும் செங்கற்பட்டு 
மாவட்டத்தில் காண முடிகிறது . 


காரணை , காவனூர் ஆகிய லாகளுக்கு அருகில் புதிதாகத் 
தோன்றிய சேரிகள் . காரணைபுதுச்சேரி என்றும் , காவனூர் 
புதுச்சேரி என்றும் அழைக்கப்படுகின்றன . சில போது , அருகில் 
உள்ள ஊர்ப்பெயரை இனைத்துக் கூறாமல் தனியாகவே 
‘புதுச்சேரி என்றும் புதிதாகத் தோன்றிய ஊர் குறிப்பிடப் 
பட்டுள்ளது . அப்படிப்பட்ட பல புதுச்சேரிகள் செங்கை 
மாவட்டத்தில் உள்ளன . 


102 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


இவ்வூர்ப் பெயர்களை நோக்கும் போது மக்கள் 

மக்கள் சேர்ந்து 
வாழும் இடம் சேரி என்று கூறுவதைக் காட்டிலும் ஒரு ஊரைச் 
சேர்ந்தாற்போல் புதிதாகத் தோன்றும் ஊர் 
கூறுவது மிகவும் பொருத்தமாக அமையும் . 


என்று 


புதிதாகக் தோன்றிய ஊரை , பழைய ஊரிலிருந்து வேறு 
படுத்திக்காட்டவே புதுச்சேரி என்று குறிப்பிட்டுள்ளனர் . எனவே 
இங்கு புது அல்லது புதிய என்பது அடையாளக் குறியீடே 
யாகும் . சில போது புதுச்சேரி என்பதற்குப் பதில் அடையாளச் 
சேரி என்றும் கூறியுள்ளதைக் 

கூறியுள்ளதைக் காணமுடிகிறது . புதிதாகத் 
தோன்றிய சேரிகளில் காணப்படும் மண்வகையின் அடிப்படையில் 
* செம்மண்சேரி குருமண்சேரி என்றும் ஊர்ப் பெயர்கள் 
குறிப்பிடப்பட்டுள்ளன . 


சேரி என்பது தமிழ்ப் பெயராகையால் தெலுங்கு பேசம் 
மக்கள் நிறைந்த திருத்தணி வட்டத்தில் இரண்டு சேரிகளை 
மட்டுமே காணமுடிகிறது . 


5. வாக்கம் : 


வாக்கம் என்ற பொதுக்கூறையுடைய பல ஊர்கள் செங்கற் 
பட்டுமாவட்டத்தில் காணப்படுகின்றன . திருத்தணிவட்டத் 
தைத் தவிர பிற எல்லா வட்டங்களிலுமே 

வாச்கம் 

பென்று 
முடியும் ஊர்கள் உள்ளன . 


பாக்கம் என்பது மருவிவாக்கம் என்று அழைக்கப்படுவ தாகக் 
கூறுகின்றனர் . அவ்வாறு கருதுவதற்கு மொழியியல் அடிப்படை 
யிலும் வாய்ப்புண்டு . பொருள் தோக்கிலும் பல இடங்களில் ப , 
வ வாகத் திரிந்தும் அதே பொருளைத் தருமாறு அமைந் 
துள்ளது . 


பகுத்தல் என்பதை வகுத்தல் என்றும் கூறலாம் . பால் நிறம் 
என்பதும் வால் நிறம் என்பதும் ஒரே பொருளையே தரும் . 
பண்டி என்பது வண்டி எனவும் அழைக்கப்படும் . இச்சான்று 
களின் அடிப்படையில் நோக்கினால் பாக்கம் என்பதுவே வாக்கம் 
என்று மருவியுள்ளது என்பது தெளிவாகும் . 


" பட்டினம் , பாக்கம் என்பவை கடற்கரைச் சிற்றூரைக் 
குறிக்கும் . நெய்தல் நிலம் முழுமைக்கும் இப்பெயர்கள் பரவி 
யிருக்கின்றன . பாக்கம் என்ற சொல் வாக்கம் என்று மருவியும் 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்றுகள் 


103 


வழங்கி வருகிறது . 1 ஊர்கள் அமைந்துள்ள இடம் , ஊர்களுக்கு 
முன் ஒட்டாக அமைந்துள்ள சிறப்புக்கூறுகளில் , கூறப்பட்டிருக் 
கும் செய்திகள் ஆகியனவற்றை நோக்கினாலும் பாக்கத்துடன் 
வாக்கத்திற்குள்ள நெருங்கிய தொடர்பு புலப்படும் . எனினும் 
வாக்கம் என்ற முடிபைப்பெற்றுப்பல ஊர்சள் உள்ளமையால் 
தனித்தலைப்பாக இவ்வூர்களையும் ஆராய வேண்டியுள்ளது . 


செங்கற்பட்டு மாவட்டத்தின் எல்லா வட்டங்களிலும் 
வாக்கம் என்ற முடிபைப் பெற்ற ஊர்கள் காணப்பட்டாலும் 
திருத்தணி வட்டத்தில் மட்டும் இம்முடிபைப் பெற்ற ஊர் 
ஒன் றனைக்கூடக் காணமுடியவில்லை . பாக்கம் என்ற பொதுக் 
கூறுடைய 254 ஊர்கள் மாவட்டமெங்கும் காணப்பட்டாலும் 
திருத்தணிவட்டத்தில் 4 ஊர்கள் மட்டுமே அம்முடிபைப் பெற்ற 

அமைந்துள்ளன . அதே போலத்தான் வாக்கம் என்ற 
முடிபைப்பெற்ற ஊர்களின் நிலையும் இவ்வட்டத்தில் அமைந் 
துள்ளன . அவ்வட்டம் கடற்கரைப்பகுதியில் அமையாதிருப் 
பது வேவாக்கம் என்ற பொதுச்கூறு டெய ஊாகள் குறைவாக 
உள்ளமைக்குரிய காரணமாகும் . 


தாக 


பாக்கங்களைப் போன்று வாக்கங்களும் இயற்கைப் பொருட் 
களின் பெயர்களைப் பெற்று மாவட்ட மெங்கும் அமைந்துள்ளன . 


அத்திவாக்கம் 
ஒட்டிவாக்கம் 
அழிஞ்சிவாக்கம் 
அவுரிவாக்கம் 


போந்தவாக்கம் 
கொட்டிவாக்கம் 
பருத்திவாக்கம் 
காஞ்சிவாக்கம் 


போன்ற பொதுக்கூறுடைய 

ஊர்கள் இம்மாவட்டத்தில் 
காணப்படுகின்றன . அத்திவாக்கம் , அவுரிவாக்கம் போன்ற ஊர் 
பல வட்டங்களில் காணப்படுகின்றன . ஒட்டிவாக்கம் என்பதனு 
டன் கீழ் ஒட்டிவாக்கம் , மேல் ஒட்டிவாக்கம் என்ற ஊர்களும் 
காணப்படுகின்றன . மரப்பெயர்களைக் காட்டிலும் செடிப்பெயர் 
களையே பெரும்பாலான வாக்கங்கள் பெற்றுள்ளன . 

இவ்வகை 
யில் பாக்கங்களிலிருந்து வாக்கங்கள் வேறுபடுகின்றன எனலாம் . 
பாக்கங்களில் பல மரப் பெயர்களின் அடிப்படையில் அமைந்திருக் 


கின் றன . 


12 . 


செங்கற்பட்டு மாவட்டம் - சோ . ம . லெ - பக் : 54 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


104 


ஏரிவாக்கம் 
( தன்னவாக்கம் 
புழுதிவாக்கம் 
மேடவாக்கம் 


1 


போன்ற சில ஊர்கள் நீர் , மலை , மண் , நிலம் போன்றவற்றின் 
அடிப்படையில் அமைந்துள்ளன . இப்படி அமைந்க ஊர்ப் 
பெயர்கள் சிலவாக இருப்பினும் ஒரே வட்டத்தில் பலமுறையாக 
மாவட்டமெங்கும் காணப்படுகின்றன . இம்மாவட்டத்தின் 
பல வட்டங்களிலும் ஏரிகள் உள்ளன 

ஊர்ப் பெயர் 
களின் மூலம் உணர முடிகிறது . குன்றம் என்பது குன்னம் என்றும் 
குண்ணம் என்றும் மருவி வழங்குகின்றன . கடல் , ஏரியையடுத்த 
வாக்கங்கள் 

அமைந்துள்ளது போன்று மலைப் 
பகுதிகளிலும் அமைந்துள்ளதை இப்பெயர்கள் உணர்த்துகின்றன . 


என்பதை 


பகுதிகளில் 


கூத்துக்கலைகளில் வல்ல கூத்தர்களுக்குப் பரி +7 கச் சில 
ஊர்களை மன்னர்கள் வழங்கியிருத்தல் வேண்டும் . அப்படிப்பட்ட 
ஊர்கள் கூத்தவாக்கம் என்று குறிப்பிடப் படுகின் றன . இப் 
பெயரையுடைய ஊர்கள் பல வட்டங்களில் காணப்படுகின்றன . 
அன்ன தானம் முட்டுப் பாடின்றி நடைபெறுவதற்காகச் சில 
ஊர்கள் விடப்பட்டுள்ளன . அப்படிப்பட்ட ஊர்கள் அன்னதானம் 
காக்கவாக்சம் என்று அழைக்கப்படுகின்றன . 


ஆரியவாக்கம் 
வில்லிவாக்கம் 
வன்னிவாக்கம் 


போன்ற சில ஊர்கள் சாதிப்பெயர்களாலும் அமைந்துள்ளன . 
செங்கைமாவட்டத்தின் கடற்கரைப்பகுதி ஊர்களில் ஆரியர்கள் , 
வில்லியர்கள் 

வன்னியர் போன்ற இனப்பிரிவு மக்கள் தங்கள் 
சாதிப் பெயர்களில் ஊர்கள் அமையுமளவிற்குச் செல்வாக்குடன் 
வாழ்ந்துள்ளதை ஊர்ப் பெயர்களால் அறியமுடிகிறது . 


பிற பொதுக் கூறுகளையுடைய ஊர்களில் காணப்படுவது 
போன்று வாக்கம் என்ற பொதுக்கூறினைக் கொண்ட ஊர்களில் 
கடவுளர் பெயர்களை மிகுதியாகக் காணமுடியவில்லை . 


விஷ்ணுவாக்கம் 
தொழுதவாக்கம் 
மௌலிவாக்கம் 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


105 


என்ற 


போன்ற சிலஊர்களே இறைத் தொடர்புடையனவாகக் காணப் 
படுகின்றன . 

விஷ்ணுவின் பேர் மட்டுமே இறைவன் 
நிலையில் குறிப்பிடப்பட்டுள்ளது . விஷ்ணு முல்லை நிலக்கடவுள் 
என்று கூறுவர் . ஆனால் பிற்காலத்தில் அம்முறையமைப்பு 
மாற்றம் பெற்றுள்ளது . தெலுங்கு மொழி பேசும் மக்கள் கூட்டத் 
தினர் , விஷ்ணுவை வழிபடும் வைணவர்களாக இருந்தமையால் 
அவர்கள் மிகுதியாக வாழ்ந்த பகுதிகளில் விஷ்ணுவின் பெயர் 
மட்டுமே காணப்படுகிறது , 


பாக்கங்களின் அமைவிடங்களிலிருந்து இவைகள் சிறிது 
வேறுபட்டுக்காணப்பட்டாலும் பெயரளவில் காணப்படும் 
மாற்றத்தைப் போன்றதே ஊர்களின் அமைப்பில் காணப்படும் 
மாற்றங்களுமாகும் . ஆனால் பொருத்தப்பாடுகளே மிகுதியாக 
உள்ளன . பாக்கம் என்ற பொதுக்கூறில் முடியும் சில ஊர்கள் 
வாக்கம் என்ற முடிவிலும் அமைந்துள்ளன . 


அச்சரப்பாக்கம் அச்சரவாக்கம் 
அரியபாக்கம் அரியவாக்கம் 
ஆரியபாக்கம் ஆரியவாக்கம் 


-- 


என்பன ஒற்றுமைக் கூறுபாடுகள் அமைந்து இருபொதுக் கூறுக 
ளிலும் காணப்படும் ஊர்களாகும் . எனலே பாக்கம் என்று குறிப் 
பிடப்படும் ஊர்ப்பகுதிகளில் சிலவே வாக்கம் என்று குறிப்பிடப் 
படுகிறது என்பது புலனாகிறது . பாக்கம் என்பது பழைய வடிவம் ; 
வாக்கம் என்பது மாற்றம் பெற்றுவழங்கப்பட்டு வரும் புதிய 
வடிவம் . வாக்கம் எனப் படும் பகுதிகள் பினனர்த் தோன்றியவை 
களாகக் காணப்படுவதால் முன்னர்த் தோன்றிய பாக்கங்களிலி 
ருந்து சிறிது மாறு பட்டுக்காணப்படுகின்றன . ஆனால் பெரும் 
பாலும் தூய தமிழ்ப் பெயர்களாக இவை விளங்குவது குறிப் 
பிடத்தக்கதாகும் . 
6. பட்டு : 
பட்டு என்ற பொதுக் கூறுடைய ஊர்ப்பெயர்களும் 

செங்கை 
மாவட்டத்தின் 

எல்லா வட்டங்களிலும் காணப்படுகின்றன . 
ஸ்ரீபெரும்புதூர் , திருத்தணி ஆகிய வட்டங்களில் இப்பொதுக்கூறு 
டைய ஊர்கள் மிகவும் குறைவாகக் காணப்பட்டாலும் செங்கற் 
பட்டு , பள்ளிப்பட்டு என்ற பெயரில் 

இரண்டு வட்டங்கள் 
இம்மாவட்டத்தில் உள்ளமையால் பட்டு என்ற பொதுக்கூறினது 
சிறப்பு நன்கு புலப்படும் . 


106 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப் பெயர்கள் 


பட்டு என்ற சொல் குக்கிராமம் என்ற பொருளுடன் , சிறு 
நகரம் அல்லது கிராமம் என்ற பொருளையும் தரும் என்று 
கூறுகிறது தமிழ்லெக்ஸிகன் . 13 


சிற்றூர்ப் பெயரும் துகிலும் பட்டே 17 என்று கூறுகிறது 
பிங்கல நிகண்டு இவ்விருசான்றுகளின் அடிப்படையில் நோக் 
கினால் பட்டு என்ற சொல் சிறு நகரம் அல்லது சிற்றூர் என்ற 
பொருளைத் தருமாறு அமைந்துள்ளமை புலனாகும் . பேடு என்ற 
பொதுக்கூறுடைய ஊர்களும் உள்ளன . அவ்வாறு குறிப்பிடப் 
படும் பேடுகளுடன் பட்டு என்ற பொதுக்கூறுடைய ஊர்சள் 
ஒப்பிடுவதற்குரியன என்றும் தமிழ் அகராதி குறிப்பிடுகிறது . 


சிறுநகரம் அல்லது சிற்றூர் என்ற விளக்கங்களை நோக்கி 
னால் ஓர் உண்மை புலப்படும் . ஒருபெரும் நகரத்தையோ , 
அல்லது பெரிய ஊரையோ அடுத்தாற்போல் , அதன் பிரி வாகத் 
தோன்றும் நகரம் அல்லது கிராமம் பட்டு என்று குறிப்பிடப் 
பட்டிருத்தல் வேண்டும் . 


பட்டி என்ற சொல் சிற்றூரைக்குறிக்கும் . அச்சொல்லினடி 
யாகவே பட்டினம் , பட்டு போன்ற சொற்கள் அமைந்திருத்தல் 
கூடும் . இவ்விளக்கங்கள் பொதுவாகச் சொ.கற்பட்டு மாவட்டத் 
தில் பட்டு என்ற பொதுக்கூறைக்கொண்டுள்ள பல ஊர்களுக்குப் 
பொருந்தலாம் . ஆனால் செங்கற்பட்டு , பள்ளிப்பட்டு போன்ற 
நகரங்களுக்கும் பொருந்தும் என்று கூறமுடியாது . ஒருவேளை , 
தொடக்ககாலத்தில் சிறு நகரங்களாக இருந்த அவ்வூர்கள் காலப் 
போக்கில் வளர்ச்சியடைந்து பெருநகரங்களாக மாறி இருத்தல் 
வேண்டும் . இவ்வளர்ச்சி நிலைகளைக்காட்டுமாறு பல ஊர்கள் 
சிற்றூர்களாகவும் , சில ஊர்கள் சிறு நகரங்களாகவும் , மிகச்சில 
ஊர்கள் வளர்ச்சியடைந்த நகரங்களாகவும் இம்மாவட்டத்தில் 
காணப்படுகின்றன . 


பொதுவாகப் பிற ஊர்களைப் போன்றே பட்டு என்ற பொதுக் 
கூறுடைய ஊர்களும் காணப்படுகின்றன . எனினும் மூன்று முக்கி 
யச் செய்திகளை இவ்வூர்ப் பெயர்களைக் கொண்டு உணர 

முடி 
கிறது . பெரும்பாலான ஊர்கள் , 


13. Tamil Lexicon - Vol - IV P : 2427 


14 . 


பிங்கல நிகண்டு - நூற்பா ; 3762 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


10T 


1 . 


2 . 
3 , 


மரப்பெயர்களைக் கொண்டுள்ளது 
சில இடங்களில் சாதிப் பெயர்களாலும் 
வேறு சில இடங்களில் தனிமனிதப் பெயர்களாலும் 


பட்டு என்று முடியும் ஊர்கள் அமைந்துள்ளன . மண் அமைப்பைக் 
கொண்டும் , மலைகளின் பெயராலும் 

கூடச் சில ஊர்கள் 
உள்ளன . 

மரப்பெயர்களைக கொண்டு அமைந்த ஊர்களே 
காலத்தால் முன்னர்த் தோன்றிய ஊர்களாய் இருத்தல் 
வேண்டும் , 


கோரப்பட்டு 
புன்னப்பட்டு 
அத்திப்பட்டு 
இலுப்பப்பட்டு 
கள்ளிப்பட்டு 
வேப்பம்பட்டு 


மாம்பட்டு 
தூதுவிளம்பட்டு 
விளாம்பட்டு 
ஆர்க்கப்பட்டு 
மூங்கில் பட்டு 
முருக்கம்பட்டு 


போன்ற பல ஊர்கள் மாவட்டமெங்கிலும் காணப்படுகின்றன , 
அத்திப்பட்டு , மாம்பட்டு போன்ற ஊர்ப் பெயர்களைப் பல வட் 
உடங்களில் காண முடிகிறது . கோரை , கள்ளி போல் வன செடிய 
பெயர்களாக இருந்தாலும் மரப்பெயர்களுடன் அவை தொடர்பு 
டையனவாதலால் சேர்த்துக் குறிப்பிடப்படுகின்றன . இங்கு 
எடுத்துக் காட்டப்பட்டுள்ள மரங்கள் பல்வேறு நில அமைப்பி 
லும் வளர்வனவாதலால் , பட்டு என்ற பொதுக்கூறுடைய கிராமங் 
கள் கடற்கரைப்பகுதி , காட்டுப்பகுதி போன்ற பல இடங்களிலும் 
அமைந்துள்ளதை உணர முடிகிறது . 


செட்டிப்பட்டு 
கம்மாளம்பட்டு 
அங்கமப்பட்டு 
கோசப்பட்டு 


தட்டாம்பட்டு 
தேவம்பட்டு 
கோமாசிப்பட்டு 


போன்ற சில சாதிகளின் பேரிலும் ஊர்ப்பெயர்கள் காணப்படு 
கின்றன . செட்டியார் இனத்தைச் சேர்ந்தவர்கள் மிகுதியாக 
வாழ்ந்துள்ளதால் . பல வட்டங்களில் செட்டிப்பட்டுகள் காணப்படு 
கின்றன . இன்றும் கூட குறிப்பிட்ட சில ஊர்களில் செட்டி மக்கள் 
மிகுதியாக வாழ்ந்து வருகின் றனர் , பிற மொழி பேசும் இனத்த 
வர்களும் இம்மாவட்டப் பகுதியில் உள்ள பட்டுக்களில் வாழ்த் 


108 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


துள்ளனர் என்பனத 

ஊர்ப்பெயர்களால் உணர முடிகிறது . 
ஆரியர்களின் பேரில் ஒரு பட்டுக்கூட இம்மாவட்டத்தில் காணப் 
படவில்லை . ஒருவேளை பட்டுக்களாகிய சிற்றூர்கள் ஆரியர் 
களின் வாழ்க்கை முறைக்கு ஏற்றதாக அமையவில்லை போலும் ! 


ஆமைவன்பட்டு , வீரன்பட்டு , சூரன்பட்டு , சோமதேவன் 
பட்டு போன்ற பெயரில் சில ஊர்களும் காணப்படுகின்றன . செல் 
வாக்குப் பெற்ற தனிமனிதர்களாக இவர்கள் விளங்கி இருத்தல் 
வேண்டும் . ஆமையன்பட்டு என்ற பெயரில் பல ஊர்சள் காணப் 
புடுகின் றன . வீரன் , சூரன் என்பன வீரத்தின் அடிப்படையில் 
அமைந்த புனைபெயர்களாக இருத்தல் கூடும் . இயற்பெயரால் 
மட்டுமன்றி . புனை பெயர்களாலும்கூட ஊர்ப்பெயர்கள் அமைக் 
கப்பட்டுள்ளன . 


களிவந்தபட்டு , செங்கல்பட்டு , சேத்துப்பட்டு போன்ற ஊர் 
கள் மண் அடிப்படையில் அமைந்துள்ளன , களிமண் மிகுந்து 
காணப்படுதல் , செங்கல் செய்வதற்கேற்ற மண் அமைந்துள்ள 
நிலை ( செங்கல்பட்டிற்குப்பிற காரணங்களும் உள . அவை முன்பு 
எடுத்துக்காட்டப்பட்டுள்ளன ) . சேறு மிகுந்து காணப்படுதல் 
என்ற அடிப்படையில் இவ்வூர்ப் பெயர்கள் அபைந்துள்ளன . 
சேத்துப்பட்டு என்ற பெயரில் பல ஊர்கள் வட்டங்களில் 
காணப்படுகின்றன . மாவட்டத்தின் சில பகுதிகள் சேறு மிகுந் 
துள்ள பகுதிகளாகவே காணப்படுவதை இன்றும் 

முடி 


கான 


கிறது . 


US 


மேல் , கீழ் . நடு , வட , தென் என்ற எல்லைகளின் அடிப்படை 
யிலும் நில அமைப்பின் அடிப்படையிலும் பட்டுக்கள் 
மாவட்டமெங்கும் காணப்படுகின்றன . புதிது புதிதாகப் - பல 
பட்டுக்கள் தோன்றியிருத்தல் வேண்டும் . அதனால் தான் புதுப் 
பட்டு என்ற பெயரில் பல ஊர்கள் மாவட்டமெங்கிலும் காணப் 
படுகின் றன . 


வடவேரிப்பட்டு , மலைப்பட்டு , காட்டேரிப்பட்டு , குன்னப் 
பட்டு , பாலேரிப்பட்டு போன்ற பெயரில் பல ஊர்கள் இம்மாவட் 
டத்தில் காணப்படுகின்றன . வடவேரி , காட்டேரி , பாலேரி 
போன்ற ஏரிகள் பாயும் பகுதியில் சில பட்டுகள் அமைந்துள்ளன . 
அதுபோல் மலைப்பகுதியிலும் சில பட்டுகள் காணப்படுகின்றன . 
இவ்வூர்களின் முன் ஒட்டுகளைக் கொண்டு நோக்கும்போது , 
பொதுவாகச் சிறு நகர் , அல்லது சிறுகிராமம் என்பதுவே பட்டு 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


109 


கள் எனப்படி னும் ஏரி , மலை , சேற்றுப்பகுதிகள் போன்ற 
படங்களிலேயே மிகுதியான பட்டுக்கள் அமைந்துள்ளதைக் 
காணமுடிகிறது .. 


ராயல்பட்டு , சந்தானம் பட்டு , கோமாசிப்பட்டு , மும்மல் 

, . , 
பட்டு , தூக்கணாம்பட்டு போன்ற ஊர்ப்பெயர்களை நோக்கும் 
போது பட்டு எனப்படும் ஊர் பிறிதோர் காரணத்தால் அமைந் 
திருத்தல் கூடுமோ என்று ஐயுறத் தூண்டுகிறது . பட்டு நெசவுத் 
தொழில் இம்மாவட்டத்தில் பரவலாக நடைபெற்று வருகிறது . 
அன்று இன்னும் சிறப்பாக நடைபெற்றிருக்க வேண்டும் . அத் 
தொழில் புரியும் மக்கள் மிகுந்துள்ள ஊர்கள் பட்டுகள் என்றும் 
அழைக்கப்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு . துகிலும் பட்டே என்று 
நிகண்டு கூறும் பொருளும் எண்ணுதற்குரியது . 


விளக்குப்பட்டு , திருக்கோயில்பட்டு என்ற பெயர்களில் சில 
ஊர்கள் காணப்பட்டாலும் திருமால்பட்டு என்ற பெயரை 
மட்டுமே காண முடிகிறது . பிற தெய்வங்களின் பெயரால் பட்டு 
கள் ஏதும் காணப்படவில்லை . வேறுசில பொதுக்கூறுகளில் 
அமைந்த ஊர்களிலும்கூட திருமாலின் பெயரில் மட்டுமே ஊர் 
கள் அமைந்திருந்தது முன்னர் எடுத்துக்காட்டப்பட்டது . 
வைணவ சமயமே இம்மாவட்டத்தில் செல்வாக்குடன் விளங்கி 
யுள்ளதை ஊர்ப்பெயர்கள் உணர்த்துகின்றன . தெலுங்கு மொழி 
பேசும் மக்கள் பரவலாக வாழ்ந்திருந்தாலும் பட்டுகளின் பெயர் 
கள் பெரும்பாலும் தமிழ்ச் சொற்களாகவே அமைந்துள்ளன . 


7. குப்பம் : 


செங்கை மாவட்டத்தில் காணப்படும் ஊர்ப்பெயர்களில் பல 
குப்பம் என்னும் பொதுக்கூறைப் பெற்றுள்ளதைக் காணலாம் . 
மாவட்டத்தின் எல்லா வட்டங்களிலுமே குப்பங்களைக் காண 
முடிகிறது . காஞ்சீபுரம் , சைதாப்பேட்டை வட்டங்களில் 
ஒன்றிரண்டு குப்பங்கள் காணப்படினும் பிறவட்டங்களில் மிகுதி 
யான குப்பங்கள் உள்ளன . 


கும்பல் என்ற சொல் கூட்டத்தைக்குறிக்கும் . அச்சொல்லி 
னடியாகவே குப்பம் என்ற சொல் தோன்றி இருத்தல் வேண்டும் . 
கும்பல் + குப்பல் – குப்பம் என்று இச்சொல் மாற்றம் பெற்றி 
ருத்தல் கூடும் . குப்பை என்ற சொல்லும் கூட்டத்தையே உணர்த் 
தும் , கூட்டமாக மக்கள் வாழும் இடம் என்ற பொருளில் 
குப்பை என்பது குப்பமாகவும் மாறி இருத்தல் கூடும் . 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப் பெயர்கள் 


110 


சில ஊர்ப்பெயர்களில் காணப்படும் பொதுக்கூறுகள் நாட் 
டின் பல்வேறு நிலப்பகுதிகளிலும் காணப்படும் . அவை சிற்றூர் 
களா நகரங்களா என்றவேறு பாடுகளையுணரமுடியுமே தவிர 
அப்பொதுக் கூறையுடைய ஊர்கள் எப்பகுதியில் மட்டுமே 
அமையும் என்று வரையறுத்துக் கூற முடியாது . ஆனால் சில 
பொதுக்கூறுகளை வரையறுத்துக் கூற முடியும் . அப்படிப்பட்ட 
பொதுக்கூறுகளில் குப்பமும் ஒன்று . கடற்கரையைச் சார்ந்த 
பகுதிகளில் மட்டுமே குப்பங்கள் காணப்படுகின் றன . 


110 


" நெய்தல் நிலத்தில் வாழ்பவர் வலையர் 

என்றும் , செம் 
படவர் என்றும் , பரதவர் என்றும் வழங்கப் பெறுவர் . அன்னார் , 
வசிக்கும் இடம் குப்பம் என்னும் பெயரால் குறிக்கப்படும் 
என்ற கூற்று செங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள 

குப்பங் 
களுக்குப் பெரும்பாலும் பொருந்தும் . முற்றிலுமாகப் பொருந்தும் 
என்று கூறமுடியாது . ஏனெனில் இம்மாவட்டத்தில் கடற்கரை 
யிலிருந்து விலகி , மலைப்பகுதியில் அமைந்துள்ள வட்டம் 
திருத்தணிவட்டம் , அவ்வட்டத்தில் மிகுதியான குப்பங்கள் 
காணப்படுகின்றன . எனவே பெரும்பாலும் கடற்கரையை 
ஒட்டிய பகுதிகளிலும் சில இடங்களில் வேறு நிலப்பகுதிகளிலும் 
குப்பங்கள் அமையும் என்பதைய றியலாம் . தொடக்க காலத்தில் 
கடற்கரைப் பகுதிகளில் மட்டுமே குப்பங்கள் தோன்றியிருத்தல் 
கூடும் . காலப்போக்கில் பல இடங்களிலும் குப்பங்கள் தோன்றி 
யுள்ளன . ஆனால் குப்பங்களுக்கிடையே சில ஒற்றுமைத் தன்மை 
களைக் காணமுடிகிறது . 


சமுதாயத்தில் பின் தங்கிய சாதியினர் 
பொருளாதாரத்தில் பின் தங்கிய மக்கள் 


என்னும் இருபிரிவினரையே குப்பங்களில் காண முடிகிறது . இவ் 
வமைப்பு முறையை எல்லாக் குப்பங்களிலும் காணலாம் . இன்று 
புதிது புதிதாகத் தோன்றி வரும் குப்பங்கள் கூட இவ்வடிப்படை 
யில் தான் தோன்றி வருகின்றன . மரம் , செடிகளின் பேரிலும் , 
இயற்கைப் பொருட்களின் பேரிலும் சில குப்பங்கள் காணப்படு 
கின்றன . இந்நிலை இம்மாவட்டத்தில் மிகவும் குறைவு . 


டையன் குப்பம் 
கானத்தூர் ரெட்டி குப்பம் 


அன்னப்ப நாயக்கன் குப்பம் 
நாயுடு குப்பம் 


15. ஊரும் பேரும் டாக்டர் . ரா.பி. சேதப்பிள்ளை - பக் : 36 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


முதலியார் குப்பம் 
நயினார் குப்பம் 
தட்டான் குப்பம் 


பாப்பான் குப்பம் 
வண்ணான் குப்பம் 
சாணான் குப்பம் 


போன்ற பல குப்பங்கள் காணப்படுகின்றன . பொதுவாக நெய்தல் 
நிலப்பகுதிகளாகிய கடற்கரைப் பகுதியில் வலையர் , பரதவர் , 
செம்பட்வர் ஆகிய இனத்தவர்களே மிகுதியாக வாழ்வர் என்று 
கூறப்படுகிறது . ஆனால் செங்கை மாவட்டத்தில் காணப்படும் 
குப்பங்களில் அவ்வினத்தார் எவரது பெயரையும் காணவில்லை . 
பிற சாதியினரிடம் கூட பொருளாதாரத்தால் பின் தங்கியலர் 
கள் வாழும் பகுதியா சவே குப்பங்கள் அமைந்துள்ளன . 


கடலில் மீன் பிடித்தல் போன்ற தொழில்களைச் செய்யும் 
மக்கள் கடற்கரையையொட்டி அபத்தக் கொண்ட வாழ்விடங் 
களே குப்பங்கள் என்று முன் பிருந்த நிலை மாறி , பல்வேறு 
தொழில்களையும் செய்து பிழைக்கும் , பொருளாதாரத்தில் பின் 
தங்கிய மக்கள் ஆங்காங்கு வாழ்விடங்களாக அமைத்துக் 
கொண்ட புதிய சிற்றூர்களே குப்பங்கள் என்று கூறும் நிலை 
பின்னர் உருவாகியுள்ளது . 


சாதிகளின் 

பெயர்களைக் குப்பங்களுக்குச் சூட்டியுள்ள 
முறையிலும் கூட இழிவுப் பொருள் தொனிப்பதை உணர முடி 
கிறது . இடையன் . 

இடையன் , தட்டான் , நாயக்கன் , பாப்பான் , வண் 
ணான் , சாணான் என்று அன் , ஆன் விகுதிகளிலேயே குப்பங்கள் 
அமைந்துள்ளன . சமுதாயத்தில் உயர்ந்த சாதியாகக் கருதப் 
படும் பார்ப்பனர்களின் வாழ்விடமாகவும் ஒரு குப்பம் அமைந் 
துள்ளது . அக்குப்பமும்கூட பார்ப்பான் குப்பம் என்றே குறிப் 
பிடப்பட்டுள்ளது . உயர்ந்த சாதியிலும் , பொருளாதாரத்தில் 
பின் தங்கியவர் எனின் அவர்கள் வாழ்விடம் குப்பம் எனப்படும் 
திலை இம்மாவட்டத்தில் நிலவியுள்ளதையறிய முடிகிறது . 


ராமையன் குப்பம் 
காங்கேயன் குப்பம் 
சாலுவன் குப்பம் 
சாத்தான் குப்பம் 
வைரவன் குப்பம் 
கிருஷ்ண குப்பம் 
கிருஷ்ணமராஜ குப்பம் 


சடையன் குப்மம் 
சிங்கிலிக் குப்பம் 
விஸ்வ நாதக் குப்பம் 
அக்கச்சி குப்பம் 
ஜனகராஜ குப்பம் 
கேசவராஜு குப்பம் 
குமாரக் குப்பம் 


112 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்பெயர்கள் 


கூட 


போன்ற குப்பங்கள் தனிமனிதப் பெயர்களில் அமைந்துள்ளன . 
இப்பெயர்களிலும்கூடப் பெரும்பாலான , சமுதாயத்தில் பின் 
தங்கிய இனத்தைச் சேர்ந்தவர்களின் பெயர்களாகவே அமைந் 
துள்ளன . திருத்தணி வட்டத்தில் சாணப்படும் பெயர்களுடன் 
ராஜ என்ற பெயரும் சேர்ந்து காணப்படுகிறது . 

அது ஒரு 
இனப்பெயராகவே இருத்தல் வேண்டும் , அக்கச்சி என்ற ஒரு 
பெண்ணின் பேராலும் ஒரு குப்பம் 

அமைந்துள்ளது . 
பெண்ணுக்குப் பெருமை தருதல் கருதியோ , அன்றி அப்பெண் 
செல்வாக்குள்ள குடும்பத்தில் தோன்றிய காரணத்தாலோ அவள் 
பெயரால் ஒரு குப்பம் அமைந்துள்ளது . பெண் தெய்வங்களின் 
பெயரில் அமைந்துள்ள பல ஊர்களை இம்மாவட்டத்தில் காணும் 
அளவிற்குப் பெண்களின் பெயரில் அமைந்துள்ள ஊர்களைக் 
காணமுடியவில்லை . பெண்ணினம் , பெயர் சூட்டுமளவிற்கு மதிக் 
கப்படவில்லை என்பதனையே இதன் மூலம் உணரமுடிகிறது . 


நெல்லிக்குப்பம் 
சோலைக்குப்பம் 
தாமரைக்குப்பம் 


ஆர்க்காடு குப்பம் 
பீரைக்குப்பம் 
கோரைக்குப்பம் 


பல 


போன்ற ஊர்ப்பெயர்கள் மரம் , செடிகளின் பெயரிலும் அமைந் 
துள்ளன , தாமரைக்குப்பம் என்ற பெயர் 

வட்டங்களில் 
சாணப்படுகிறது . மரம் , செடிகளின் பெயர்களை நோக்கும் 
போது பெரும்பாலும் கடற்கரை அல்லது நீர்வளமுள்ள பகுதி 
களிலேயே குப்பங்கள் அமைந்துள்ளன என்பது விளங்கும் , 


என்று 


பெரும்பாலும் அடிமை நிலையில் உள்ளவர்களின் 

வாழ் 
விடங்களே குப்பங்கள் என்து கூறப்பட்டுள்ளன . 

ஆனால் 
ஆண்டார் குப்பம் என்ற பெயரில் இரண்டு ஊர்கள் இம்மா 
வட்டத்தில் காணப்படுகின்றன . ஆண்டவர்குப்பம் 
இறைவன் பெயரைப்பொது நிலையில் குறிப்பிட , காலப்போக் 
கில் ஆண்டவர் என்பது ஆண்டார் என்று மாற்றம் பெற்றிருக்க 
லாம் . அல்லது , நாட்டை ஆண்ட , அல்லது அப்பகுதியை ஆண்ட 
ஒருவரைச்சிறப்பிப்பதாகவும் அவை இருக்கலாம் . அப்படியெனில் 
அம்மனிதர் பெயர் தான் குறிப்பிடப்பட்டிருக்கும் . 

அதுவே 
அன்று நிலவிய முறை . எனவே , ஆண்டவர் என்பது ஆண்டார் 
எனத்திரிந்து வழங்குகிறது என்று கருதுவதே பொருத்தமாக 
அமையும் . 


கோவில் குப்பம் , மடத்துக்குப்பம் என்ற ஊர்கள் உண்டே 
யன்றி , தனிப்பட்ட 

சமயக் கடவுளர் எவரின் பெயரையும் 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


113 


குப்பங்களின் பெயர்களில் காணமுடியவில்லை . வாழ்க்கையைத் 
துயர்களுக்கிடையில் நடத்திவந்த குப்பத்து மக்கள் தனிப்பட்ட 
கடவுளர்களுக்குக் கோயில் எழுப்பி வழிபடவும் , கடவுளர் 
பெயரை ஊர்களுக்குச் சூட்டவும் வாய்ப்பில்லாது போயிருக்கக் 
கூடும் , அல்லது பொது வழிபாட்டை அவர்கள் போற்றியிருக்கவும் 
வாய்ப்புண்டு . சீதேவிக்கும்பம் என்ற ஒர் ஊர்மட்டும் சிறிது 
வேறுபட்டுள்ளது . ஒருவேளை பிற்காலத்தில் அது தோன்றி 
யிருக்கலாம் . இசைச் சிறப்பைப் புலப்படுத்தும் விதத்தில் சங்கீதக் 
குப்பம் என்ற ஊரும் காணப்படுகிறது . 


புதுக்குப்பம் என்ற பெயரில் பல ஊர்கள் இம்மாவட்டத்தில் 
காணப்படுகின்றன . பிற்காலத்தில் புதிதாகத் தோன்றிய ஊர் 
கள் அவை என்பதைப் பெயர்கள் புலப்படுத்துகின்றன . இன்றும் 
கூடப் பலகுப்பங்கள் கடற்கரையையொட்டிய பகுதியில் 
தோன்றியுள்ளன . இவை பெரும்பாலும் அரசியல் தலைவர்களின் 
பெயரையே பெற்றுள்ளன . இன்று புதிதாகத் தோன்றும் ஊர் 
களுக்குப் பெயர் சூட்டப்படும் முறையே அரசியல் அடிப்படை 
யில் தான் அமைந்துள்ளது . சில இடங்களில் தொடர்பு கருதித் 
தமிழறிஞர்களின் பெயர்களும் சூட்டப்படுகின்றன . 


6 . 


திருத்தணி வட்டத்தில் உள்ள குப்பங்களைத் தவிர பிற 
குப்பங்கள் பெரும்பாலும் தமிழ்ப்பெயர்களையே பெற்றுள்ளன . 
இத்தகைய குப்பங்களில் பிற மொழிபேசும் மக்கள் செல்வாக்குப் 
பெறவில்லை என்பது இதன் மூலம் தெரியவருகிறது . 

மங்கலம் : 

செங்கை மாவட்டத்தில் பரவலாகக் காணப்படும் பொதுக் 
கூறுகளையுடைய ஊர்களில் மங்கலம் 

ஒன்று . எல்லா 
வட்டங்களிலுமே மங்கலம் என்று முடியும் ஊர்களைக் காண 
முடிகிறது . சைதாப்பேட்டை , பொன்னேரி, திருவள்ளூர் 
திருத்தணி , ஆகிய வட்டங்களில் ஒன்றிரண்டு ஊர்களே மங்கலம் 
என்ற பொதுக்கூறைப் பெற்றுள்ளன . 


என்பது 


நன்மையானவற்றையெல்லாம் மங்கலம் என்னும் ரெசல் 
குறிப்பதாகும் . நன்மை , தீமை பற்றி மிகுதியாகக் சிந்தித் 


16 


16. ஊரும் பேரும் - டாக்டர் . ரா . பி . சேதுப்பிள்ளை 

பக் : 316 


8 


114 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


துள்ள தமிழர் மங்கலம் என்ற சொல்லையும் புனிதமான 
சொல்லாகப் போற்றிவந்துள்ளனர் . மங்கலமொழிகளைப் பேச 
வேண்டும் ; மங்கலமான செயல்களே நடைபெறவேண்டும் என்று 
விரும்பியுள்ளனர் . இவ்விருப்பத்தின் அடிப்படையில் 
நம்பிக்கைகளையும் வளர்த்து வந்துள்ளனர் . 


சில 


தொல்காப்பியத்திலிருந்தே மங்கலம் என்ற சொல்வழக் 
கைக் காண முடிகிறது . தொல்காப்பியம் , பொருளியலில் , 


மங்கல மொழியும் அவையல் மொழியும் 
மாறில் ஆண்மையில் சொல்லிய 
கூறிய மருங்கில் கொள்ளும் என்ப 17 


மொழியும் 


என்ற நூற்பா அமைந்துள்ளது . பொதுவாக , சொல் , செயல் 
இவையிரண்டும் மங்கலமாகவே அமையவேண்டும் என்பது 
தமிழரின் கோட்பாடு . அதனால்தான் தீய செயல்களைச் 
சொல்லும் போது கூட அச்செயலைநேரடியாகப் புலப்படுத்தும் 
சொற்களால் குறிப்பிடாமல் மறைமுகமாக வேறோர் சொல் 
லால் 

அச்செயலைக் குறிப்பிட்டுள்ளனர் . அப்படிக் குறிப்பிடு 
வதையே மங்கலமொழி என்று கூறியுள்ளனர் . தமிழரின நாகரி 
கத்தையும் இதில் காணமுடிகிறது . 


அத்தகைய சிறப்பிற்குரிய சொல்லின் பொருள் காலப் 
போக்கில் வேறுவிதமாக மாறுகிறது . ஊர்ப்பெயர்களாக 
மங்கலம் என்ற பொதுக்கூறு அமையும்போது அச்சொல் மாறு 
பட்ட பிறிதோர் பொருளை உணர்த்துகிறது . அந்தணர்கள் 
வாழும் ஊர்களே மங்கலம் என்ற பெயரைப் பிற்காலத்தில் 
பெற்றுள்ளன . 


வழிவழியாக வந்த அரசர்கள் வேதம் ஓதவும் சமயத்திற்கு 
ஏற்றம் கொடுக்கவும் அந்தணர்களை வரவழைத்து அவர்களுக் 
காகவும் புதிய ஊர்களைத் தானமாக வழங்கினர் . இவ்வாறு 
உண்டான ஊர்கள் மங்கலம் , அகரம் ( அஹ்ரகாரம் என்பதன் 
மரூஉ ) புதூர் , புத்தூர் , தேவ தானம் , மான்யம் என்ற பெயர் 
களைப் பெற்று இன்றும் உள்ளன என்ற கருத்து அந்தணர் 
களது செல்வாக்கால் தோன்றிய புதிய ஊர்களைப்பற்றி உணரச் 


17. தொல்காப்பியம் - பொருளியல் - நூற்பா ; 48 
18 செங்கற்பட்டு மாவட்டம் - சோ . ம . லெ - பக் : 62 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


115 


செய்கிறது . 

இங்குக் குறிப்பிடப் பட்ட பொதுக்கூறுகளில் , 
செங்கற்பட்டு மாவட்டத்தில் மிகுதியாக இடம் பெற்றிருப்பது 
மங்கலம் என்பது வேயாம் . 


மங்கலம் என்ற பொதுக்கூறைப் பெற்றுள்ள ஊர்களேயன்றி 
இன்று வேறு பெயர்களில் வழங்கும் ஊர்களுக்கும்கூட மங்கலம் 
என்று முடியுமாறு பிறிதோர் பெயர் இருப்பதை வரலாற்று 
ஆசிரியர்கள் எடுத்துக் காட்டுகின் றார்கள் . 


மதுராந்தகம் என்று இன்று வழங்கப்படும் ஊருக்கு மதுராந் 
தக சதுர்வேதி மங்கலம் என்ற வேறோர் பெயரும் , வேளச்சேரி 
என்று இன்று அழைக்கப்படும் ஊருக்கு தினச்சிந்தாமணி சதுர் 
வேதி மங்கலம் என்று பிறிதோர் பெயரும் இருப்பதாகக் கூறு 
கின்றனர் . இவை போன்று பல மங்கலங்கள் இன்று வேறு பெயர் 
களில் உள்ளன . 


செங்கற்பட்டு மாவட்டத்தில் காணப்படும் மங்கலங்கள் 
இதற்கு முன்னர்க் காணப்பட்ட ஊர்களிலிருந்து வேறுபட்டுள் 
ளன . பெரும்பாலும் மரம் , செடிகளின் பெயரிலும் இயற்கைப் 
பொருட்களின் பெயரிலுமே அமைந்துள்ள பல ஊர்கள் முன்னர் 
எடுத்துக்காட்டப்பட்டன . அந்த அடிப்படையில் மங்கலங்கள் 
எவையும் அமையவில்லை . 


முருகமங்கலம் , வேங்கடமங்கலம் , விண்ணமங்கலம் . மணி 
மங்கலம் , இறையா மங்கலம் போன்ற ஊர்கள் இறைத் தொடர் 
புடைய ஊர்களாகக் காணப்படுகின்றன . அவ்வூரிலுள்ள இறை 
வனது ஆலயத்தில் வேதம் ஓதிய அந்தணர்களுக்காக வழங்கப் 
பட்ட ஊர்களாக இவை இருத்தல் கூடும் . அதனால் இறைவன் 
பேரிலேயே ஊரும் அமைந்துள்ளது சைவம் , வைணவம் ஆகிய 

ரு சமயக் கடவுளரின் பேரிலும் மங்கலம் எனப்படும் ஊர்கள் 
அந்தணர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன . 


பரமேசுவரமங்கலம் , அத்தரையர்மங்கலம் , மகாதேவிமங்கலம் 
ஓரகடமகாதேவிமங்கலம் , நரசமங்கலம் , ராயமங்கலம் , அரசாணி 
மங்கலம் போன்ற ஊர்கள் அந்தணர்களுக்கு வழங்கியவர்களின் 
பேரால் அழைக்கப்படுகின்றன . நாட்டையாண்ட ஆண்கள் மட்டு 
மன்றிப் பெண்களும் கூடத்தங்கள் பெயர் விளங்குமாறு சில 
ஊர்களை அந்தணர்களுக்கு வழங்கியுள்ளதை இங்குக் குறிப் 
பிடப்பட்ட ஊர்களின் பெயர்களால் உணரமுடிகிறது . 


116 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


அமிர்தமங்கலம் , மதுரமங்கலம் ; மேல் மதுரமங்கலம் . ஏலக்கா 
மங்கலம் போன்ற ஊர்கள் சுவை , மணம் போன்றவற்றை உணர்த் 
துகின்றன . அமிர்தம் , மதுரம் போன்ற பொருட்களின் பெயரால் 
ஊர்கள் அமைந்திருப்பது புராணத்தொடர்பின் அடிப்படையில் 
அமைந்திருக்கக்கூடும் அவ்வூரில் ஏலக்காய் மிகுதியாக உற்பத்தி 
யாவ தால் ஏலக்காய் மங்கலம் என்ற பெயரை ஓர் ஊர் பெற்றிருக் 
கலாம் . 


கன்னிமங்கலம் , தாலிமங்கலம் என்ற புதுமையான 

பெயர் 
களிலும் சிலஊர்கள் காணப்படுகின்றன . அவ்வூர்களிலுள்ள சிறு 
தெய்வங்களைப் பற்றிய செய்திகளுடன் தொடர்பு கொண்டு 
இவ்வூர்ப் பெயர்கள் அமைந்திருத்தல் கூடும் , அவ்வூர்கள் அந்த 
ணர்களுக்கு வழங்கப்பட்டமையால் கன்னி , தாலியுடன் மங்கலம் 
சேர்ந்ததுவா என்று தெரியவில்லை . 


நீலமங்கலம் , ரத்ன மங்கலம் , உழுதமங்கலம் என்ற பெயர் 
களில் சில ஊர்கள் இம்மாவட்டத்தில் காணப்படுகின்றன , நீலம் 
இரத்தினம் போன்ற விலையுயர்ந்த கற்களின் அடிப்படையில் 
அவ்வூர்கள் அமைந்திருக்கவேண்டும் . உழவுத்தொழில் சிறந்து 
விளங்கும் ஊர் உழுதமங்கலம் எனப்பட்டிருக்கலாம் . 


சேந் தமங்கலம் , அனந்தமங்கலம் , சாத்தமங்கலம் , ஜாகீர் 
மங்கலம் போன்ற ஊர்கள் தனிமனிதர்களது பெயர்களின் அடிப் 
படையில் அமைந்தவையாம் . இசுலாமியர் காலத்தில் தோன்றிய 
ஊராதலால் ஜாகீர் என்ற முன் ஒட்டுக் காணப்படுகிறது . இசு 
லாமியரும் கூட அந்தணருக்கு ஊரை வழங்கினரா 
ஐயுறத் தோன்றுகிறது . 


என்று 


மங்கலம் என்ற பொதுக்கூறுடைய ஊர்கள் அனைத்தையும் 
ஆய்ந்தால் எல்லா ஊர்களுமே அந்தணர்களுக்கு வழங்கப் 
பட்டதுதானா என்பதில் ஐயம் தோன்றுகிறது . தொடக்க 
காலத்தில் அந்தணர்களுக்கு வழங்கப்பட்ட ஊர்கள் மங்கலம் 
என்று அழைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அந்நிலை பின்பு மாற்றம் 
பெற்று , மங்கலமாக அமையவேண்டும் என்ற நோக்குடன் 
தோற்றுவிக்கப்பட்ட புதிய ஊர்களும் மங்கலம் என்றே அழைக் 
கப்பட்டுள்ளன . அப்படி அமைந்த மங்கலங்களும் செங்கை 
மாவட்டத்தில் உள்ளதை உணரமுடிகிறது . 
9 கண்டிகை ; 

செங்கைமாவட்டத்தில் கண்டிகை என்ற பொதுக்கூறுடைய 
ஊர்கள் பரவலாக உள்ளன . செங்கற்பட்டு , காஞ்சிபுரம் , சைதாப் 


. 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


117 


பேட்டை , ஸ்ரீபெரும்பு தூர் ஆகிய வட்டங்களில் கண்டிகை என்ற 
பெயரில் ஒரு ஊர் கூடக் காணப்படவில்லை . ஆனால் திருத்தணி 
வட்டத்தில் பெரும்பாலான கண்டிகைகள் காணப்படுகின்றன , 
மாவட்டத்தில் மொத்தம் உள்ள 50 கண்டிகைகளில் 44 கண்டிகை 
கள் திருத்தணி வட்டத்தில் மட்டுமே உள்ளன . கண்டிகைகள் 
நிறைந்த வட்டம் என்று திருத்தணியைக் கூறலாம் . இவ்வட்டத் 
தில் உள்ள மொத்த ஊர்களில் மூன்றில் ஒரு பங்கிற்கு மேல் கண் 
டிகைகளாகவே உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது . 


கண்டம் என்றால் பிரிவு என்பது பொருள் . கண்டம் என்ப 
திலிருந்தே சண்டிகை என்ற சொல் அமைந்திருக்க வேண்டும் . ஒரு 
பகுதியிலிருந்து பிரிந்து காணப்படும் ஊர் கண்டிகை எனப்படும் . 
கண்டிகை என்பதற்கு நிலப்பிரிவு என்று பொருள் கூறுகிறது 
தமிழ் லெக்ஸிகன் . 19 


“ கண்டிகை என்பது மகளிர் தம் கழுத்தில் அணியும் ஒருவனை 
அணிகலன் (பதக்கம் ) . 75 ஏக்கர் பரப்புள்ள நிலப் பிரிவு என்று 
தமிழ் லெக்ஸிகன் கூறும் 2 ° 


75 ஏக்கர் அளவுள்ள பகுதிகளாக எல்லா ஊர்களுமே 
அமைந்திருக்கும் என்று கூறமுடியாது . ஒரு ஊரிலிருந்து பிரிந்து 
புதிதாக அமைந்த ஊர்களே சண்டிகை எனப்படும் என்று 
கூறலாம் . 


டைய 


என்று 


பெரும்பாலான கண்டிகைகள் தனிமனிதர்களின் பெயர்களி 
லேயே அமைந்துள்ளன . இவ்வகையில் பிறவகைப் பொதுக்கூறு 

ஊர்களிலிருந்து இது பெரிதும் வேறுபடுகிறது 
கூறலாம் . கண்டிகை என்ற பெயரில் அமைந்துள்ள 50 ஊர் 
களில் 8 ஊர்கள் மட்டுமே பிற பெயர்களில் அமைந்துள்ளன . 
ஏனைய பெயர்கள் அனைத்தும் தனிமனிதப் பெயர்களேயாம் . 


பெரும் பெயர்க் கண்டிகை 
கண்டிகை 
நெட்டேரிக் கண்டிகை 
பேட்ட கண்டிகை 


மடிமைகண்டிகை 
குப்பம் கண்டிகை 
திருக்குளம் கண்டிகை 
தும்மல் செருவு கண்டிகை 


19 Tamil Lexicon - Vol - IV P : 689 
20. செங்கற்பட்டு மாவட்டம் - சோ . ம . லெ - பக் : 66 


118 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


ஆகிய ஊர்களே தனிமனிதப் பெயர்களில் அமையாத ஊர்களா 
கும் . இவ்வூர்கள் குப்பம் , ஏரி , குளம் போன்ற பிறபொதுக் 
கூறுகளைச் சிறப்புக் கூறுகளாகப் பெற்று அமைந்துள்ளன . 
இதுவும் இவ்வூர்ப் பெயர்களில் காணப்படும் புதுமையாகும் , 


தனிமனிதப் பெயர்களில் அமைந்த கண்டிகைகளில் 
சாதிப்பெயர்களால் அமைந்துள்ளதைக் காணமுடிகிறது . 
திருத்தணி வட்டத்தில் வாழும் மக்களிடம் எத்தனை விதமான 
சாதிசள் காணப்படுகின்றனவோ அத்தனை சாதிகளின் பேரிலும் 
கண்டிகைகள் அமைந்துள்ளன 


அய்யவாரி நாயுடு கண்டிகை 
சங்கரா ரெட்டி நாராயண ரெட்டி கண்டிகை 
பட்டணம் சேஷய்யர் கண்டிகை 
எர்ரம செட்டி நரசிம்மலு நாயுடு கண்டிகை 


என்பன சில எடுத்துக்காட்டுகளாகும் . நாயுடு கண்டிகைகளே 
அதிகமாகக் காணப்படுகின்றன . அதற்கடுத்த நிலையில் ரெட்டி 
கண்டிகைகள் உள்ளன . 

அய்யர் . செட்டியின் பேரில் இரண்டு 
மூன்று கண்டிகைகளே உள்ளன . நாயுடு இனத்தைச் சேர்ந்தவர் 
கள் இவ்வட்டத்தில் மிக அதிகமாக வாழ்ந்து வருவதையும் , அதற் 
கடுத்த நிலையில் ரெட்டிகள் வாழ்ந்து வருவதையும் கண்டிகை 
யின் பெயர்களால் உணரமுடிகிறது . 


செங்கை மாவட்டத்தின் பிற ஊர்களிலிருந்தும் பிற மாவட் 
டங்களைச் சேர்ந்த ஊர்களிலிருந்தும் செல்வாக்குப் பெற்ற சிலர் 
திருத்தணி வட்டத்தில் புதிதாக ஊர்களை உருவாக்கியுள்ளார் 
கள் . இன்று ரியல் எஸ்டேட் என்ற பெயரில் வீட்டுமனை இடங் 
களை விற்று வருபவர்கள் புதிதாக ஊர்களையே உருவாக்குகின்ற 

அவ்வூருக்குத் தங்கள் பெயர்களையோ தங்களுக்கு விருப்ப 
மான பெயர்களையோ அவர்கள் சூட்டி வருவது போன்றே பிற 
ஊரிலிருந்து வந்தவர்கள் திருத்தணி வட்டத்தில் கண்டிகைகளை 
உருவாக்கித் தங்கள் பெயர்களையும் சூட்டியுள்ளனர் . 


. 


கவுணிபுரம் - பத்ராஜீ கண்டினக 
கொண்டரகிரி வெங்கடமுனி கண்டிகை 
கொத்தூர் ராமையா கண்டிகை 
நல்லூர் வெங்கட்டராஜீ கண்டிகை 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


119 


பட்டணம் சேஷய்யர் கண்டிகை 
பெரும் காஞ்சி நரசிம்மலு நாயுடு கண்டிகை 
வேலூர் கிருஷ்ண நாயுடு கண்டிகை 


கான்பன சில சான்றுகளாகும் . இவை போன்ற பல கண்டிகை 
கலளக் காண முடிகிறது . இப்படிப்பட்ட அமைப்பு முறையைப் 
பிற பொதுக்கூறுகளின் அடிப்படையில் அமைந்த ஊர்களில் 
காணமுடியவில்லை . பிற இடங்களில் இப்போதும் உள்ள ஊர் 
களின் பெயரில் இக்கண்டிகைகள் அமைந்திருப்பதை நோக்கினால் 
பிற்காலத்தில் தான் இவ்வூர்கள் தோன்றியிருத்தல் வேண்டும் 
என்பது நன்கு விளங்கும் . பட்டணம் என்பது சென்னையயே 
குறிக்கும் . சென்னை ஓர் பட்டனமாகியது சென்ற நூற்றாண்டில் 
தான் , எனவே அதன் பிறகுதான் பட்டிணம் சேஷய்யர் கண்டிகை 
தோன்றியிருத்தல் வேண்டும் . 


புராணத்தில் ( எழுதுவதில் அல்லது எடுத்துரைப்பதில் ) 
வல்லவராக விளங்கியவருக்கும் , ஜோ ஸ்யம் கூறுவதில் சிறந்து 
விளங்கியவருக்கும் கூட சில ஊர்கள் அன்பளிப்பாக வழங்கப் 
பட்டிருத்தல் வேண்டும் . ஏனெனில் அம்மனிதர்களின் பெயர் 
களுடன் புராணம் . ஜோஸ்யம் என்ற சொற்களும் சேர்த்து 
வழங்கப்படுகின்றன , 


புராணம் சஞ்சீவி ராயனி கண்டிகை 
இராம ஜோஸ்யலு கண்டிகை 


என்பன அவ்வூர்களாகும் . இப்படி அமைந்த ஊர்களையும் பிற 
பொதுக்கூறுகளில் காணமுடியாது . 

புராணம் , 

ஜோஸ்யம் 
போன்றவற்றில் அப்பகுதி மக்களுக்கிருந்த ஈடு பாட்டை இவ்வூர்ப் 
பெயர்கள் உணர்த்தும் . 


தெலுங்கு மொழி பேசும் 

பேசும் மக்கள் மிக்கிருந்த பகுதிகளி 
லேயே கண்டிகைகள் தோன்றியுள்ளன . அதனால் தான் ஊர்ப 
பெயர்களும் பெரும்பாலும் தெலுங்குப்பெயர்களாக உள்ளன . 


10. பேடு : 


செங்கை மாவட்டத்தில் பரவலாகக் காணப்படும் ஊர்ப் 
பெயர்களில் பேடு என்ற பொதுக்கூறுடைய பெயரும் ஒன்று , 
திருத்தணி வட்டத்தைத் தவிர மாவட்டத்தின் பிற வட்டங்கள் 
அனைத்திலும் பேடு என்று முடியும் ஊர்ப்பெயர்கள் காணப்படு 


120 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


கின்றன . கண்டிகைகள் மிகுந்து காணப்படும் திருத்தணி வட்டத் 
தில் பேடு என்று முடியும் ஊர் ஒன்று கூட இல்லை அப்பெயரில் 
ஊர் அங்கு அமையாமைக்குக் காரணம் இருக்க வேடும் . 


பேடு என்ற சொல் நெடுங்காலமாகத் தமிழ் இலக்கியங்களில் 
நிலவிவரும் தன்பைத . பட்டு எவறு முடியும் ஊர்கள் பற்றி 
முன்னர்க் கூறப்பட்டது . அவ்வூர் + ளுடன் பேடு என்று முடியும் 
ஊர்சளும் ஒட்பிடுவதற்குரியன என்று தமிழ் அகராதி கூறியது 
முன்னர் உணர்த்தப்பட்டது . 


“ அலியும் ஊரும் மதன் ஆடலும் பேடு 21 


என்று குறிப்பிடுகிறது பிங்கல நிகண்டு . பட்டு என்பது சிற்றூர் 
களைக்குறிக்கும் என்று குறிப்பிடுவ தால் அதனுடன் ஒப்பிடப் 
படும் பேடு என்ற பொதுக்கூறுடைய ஊர்களும் சிற்றூர்களைக் 
குறிக்கும் என்றே கருதவேண்டியுள்ளது . 


பெட்பு என்ற சொல் விருப்பம் என்ற பொருளைத் தரும் . 
அச்சொல்லினடியாகவே பேடு என்ற சொல் தோன்றியிருத்தல் 
(வேண்டும் . விரும்புதற்குரிய இயற்கைச் சூழலில் அமைந்த 
சிற்றூர்கள் பேடு என்ற பொதுக்கூறினைப் பெற்றிருத்தல் 
வேண்டும் . பட்டு என்ற சிற்றூர்களைப் போன்றே இயற்கை 
வளமும் நீர்வளமும் அ.மைந்த பகுதிகளில் பேடு என்ற சிற்றூர் 
சள் தோன்றியுள்ளன . செங்கற்பட்டு வட்டத்தில் இவ்வூர்கள் 
அடைந்துள்ள நிலையும் இக்கரு தையே உறுதிப்படுத்துகின்றன . 
மலைப்பகுதிகள் நிறைந்து . நீர்வளம் குறைந்த பகு தியாகிய 
திருத்தணிவட்டத்தில் பேடுகள் தோன்றாமைக்கு அப்பகுதியின் 
அமைப்புக் காரணமாகலாம் . தெலுங்கு மொழிபேசும் மக்கள் 
நிறைந்துள்ள பகுதியில் தமிழ்ச்சொல்லின் அடிப்படையில் ஊர் 
தோன்றாமல் இருக்கவும் வாய்ப்புண்டு . 


பேடு என்ற முடியும் செங்கைமாவட்ட ஊர்ப்பெயர்களில் 
பல இயற்கையமைப்பையொட்டி , மரம் , செடிகளின் பெயரில் 
அமைந்துள்ளன . கண்டிகைகளில் காணப்பட்டது போன்று சாதிப் 
பெயர்களைப் பேடு என்று முடியும் ஊர்கரில் காணமுடியவில்லை . 
செட்டி புண்யம் சின்ன வெப்பேடு என்று ஓர் ஊர் உள்ளது . 
இவ்வூரின் பெயர் வெப்பேடு என்பதுவேயாம் . செட்டியார் 
இனத்தைச் சேர்ந்த ஒருவர் அறச்செயலாக இவ்வூரை உருவாக்கி 


21 . 


பிங்கல நிகண்டு - நூற்பா ! 3887 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


1211 


இருக்தல் வேண்டும் . அதனால் செட்டி புண்யம் என்ற குறிப்பு , 
ஊர்ப் பெயருடன் இணைத்து காணப்படுகிறது . ஒருவர் அறச் 
செயலாகப் புதிய ஊர்சளைத் தோற்றுவிப்பதும் உண்டு என்ற 
குறிப்பை இவ்வூர்ப் பெயரால் உணர முடிகிறது . 


காயரம்பேடு 


சின்ன ேவப்பேடு 


தாழம்பேடு 
அரப்பேடு 


முருச்சம்பேடு ( முருக்கம் 

பேடாகலாம் ) 
பூவலம்பேடு 
வேம்பேடு 
மணம்பேடு 
அரப்பேடு ( ஆர்ப்பேடாக 

லாம் ) 


போன்ற பெயருடைய பல ஊர்கள் இம்மாவட்டத்தில் காணப்படு 
கின்றன . பொதுவாக மரப்பெயர்களேயன்றி காய் , பூ என்ற 
சிறப்புக் கூறுகளிலும் , வாசம் தரும் மணத்தைக்குறிக்கும் சிறப்புக் 
கூறிலும் ஊர்கள் அமைந்துள்ளன வேம்பேடு என்பது வெப்பேடு 
வெம்பேடு . வேப்பேடு , சின்னவெப்பேடு போன்ற பல வடிவங் 
களில் காணப்படுகிறது . வேம்பேடு என்ற பெயரிலும் பல ஊர்கள் 
இம்மாவட்டத்தில் காணப் படுகின்றன . 


எலியம் , பேடு , மீனம்பேடு , அன்னம் பேடு என்று உயிரினங் 
களின் பேரிலும் சில ஊர்கள் காணப்படுகின்றன . 

எலி , 

மீன் , 
அன்னம் ஆகியவை மிகுந்து காணப்பட்ட காரணத்தால் அவ்வூர் 
கள் அப்பெயர்களைப் பெற்றிருத்தல் கூடும் . அன்னப்பறவை 
என்பது இலக்கியங்களில் மட்டுமே காணக்கூடியதாக உள்ள 
பறவையாகும் . அன்னம் என்பது உணவு என்ற பொருளையும் 
தரும் . எனவே உணவு படைக்கும் அன்னசத்திரங்கள் மிகுந்து 
காணப்பட்டதால் அன்னப்பேடு என்ற பெயரைப்பெற்றது 
என்றும் கருதலாம் . செட்டி புண்யம் சின்னவெப்பேடு என்று 
ஓர் ஊரும் அமைந்திருப்பது இக்கருத்தை உறுதிப்படுத்துகிறது . 


இரும்பேடு , மப்பேடு என்ற பெயரில் பல ஊர்கள் இம்மா 
வட்டத்தில் காணப்படுகின்றன . இரும்பேடு என்பது , சிறந்த ஊர் 
என்ற பொருள் தரும் . இருந்தமிழ் இரும்பேர் ஒக்கல் என்ற 
இலக்கிய வழக்குகளை நோக்கினால் இரும் என்பது சிறப்பையே 
குறிக்கும் என்பது விளங்கும் . பல காரணங்களால் சிறப்புப்பெற்ற 
ஊர்களை இரும்பேடு என்று குறிப்பிட்டுள்ளனர் . மெய்ப்பேடு 


122 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


என்பதுவே மப்பேடு என்று திரிந்து வழங்குவதாகக் கூறுவர் . 
அப்படி நோக்கினால் 

அவ்வூர்களின் 

சிறப்பும் புலப்படும் . 
உண்மைப்புகழுக்குரிய ஊர்கள் மெய்ப்பேடு களாக அழைக்கப் 
பட்டுள்ளன . 


உமிபேடு , தொழுப்பேடு , மோதிரம்பேடு , என்ற வித்தியாச 
மான பெயர்களில் அமைந்த ஊர்களையும் இம்மாவட்டத்தில் 
காண முடிகிறது துமி என்பது நீர்த்திவளையைக் குறிக்கும் . 
துமிப்பேடு என்பது தான் உமிப்பேடு என்று மாறியதா என்று 
ஐயுற வேண்டியுள்ளது . தொழுவதற்குரிய கோயில் நிறைந்த 
ஊர் என்ற பொருளில் தொழுப்பேடு குறிக் ? ப்பட்டிருக்கலாம் . 
மோதிரம்பேடு என்ற ஊர் எப்பொருளில் அமைந்தது என்பது 
விளங்கவில்லை . இம்மாவட்ட ஊர்ப்பெயர்களில் • சுமத்திரம் 
பேடு என்ற ஓர் ஊரும் காணப்படுகிறது . மோதிரம்பேடு , 
சுமத்திரம்பேடு ஆகிய இரு ஊர்களும் 

அருகாமையிலேயே 
உள்ளன . தசரதனின் இரண்டாம் மனைவி சுமத்திரை . அவளின் 
பெயரில் சுமத்திரம்பேடு அமைந்திருப்பதால மோதிரம்பேடு 
இராமாயணச் செய்தியின் ( அனுமன் பெற்றுச்சென்ற இராமனின் 
போதிரம் ) தொடர்பாக அமைந்திருத்தல் கூடும் . 


புராணச்செய்தியைக் குறிப்பிடும் விதத்தில் அமரம்பேடு 
என்ற ஓர் ஊரும் காணப்படுகிறது . அமரர் என்பது அபாரம் 
என்று திரிந்து வழங்கியுள்ளது . முதலம்பேடு ரெட்டம்பேடு , 
கல்லம்பேடு என்றும் ஊர்ப்பெயர்கள் அமைந்துள்ளன . முதலி , 
ரெட்டி , கள்ளர் போன்ற சாதிப் பெயர்கள் இவ்வாறு திரிந்து 
வழங்குகின் றனவா என்று ஐயுறவேண்டியுள்ளது . ஏனெனில் 
பேடு என்ற பொதுக்கூறுடைய ஊர்களில் வெளிப்படையாகச் 
சாதிகள் குறிப்பிடப் படவில்லையென்றாலும் , பிற பொதுக்கூறு 
களையுடைய 

ஊர்களில் சாதிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன . 
எனவே முதலம் , ரெட்டம் . கல்லம் போன்ற சிறப்புக் கூறுகளும் 
சாதிப்பெயர்களை உணர்த்துகின்றனவா என்று எண்ண வேண்டி 
யுள்ளது . 


தமிழ் பேசும் மக்கள் நிறைந்த பகுதிகளிலேயே பேடு என்ற 
பொதுக்கூறுடைய ஊர்கள் காணப்படுவதால் பெரும்பாலும் 
தமிழ்ப்பெயர்களாகவே ஊர்ப்பெயர்கள் அமைந்துள்ளன . 


22. செங்கற்பட்டு மாவட்டம் - சோ . ம . லெ - பக் : 105 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


123 


11 


தசங்கல் : 


செங்கைமாவட்ட ஊர்ப்பெயர்களில் தாங்கல் என்ற பொதுக் 
கூறுடைய ஊர்களும் காணப்படுகின்றன. இம்மாவட்டத்திலுள்ள 
எல்லா வட்டங்களிலுமே தாங்கல் என்று முடியும் ஊர்கள் 
காணப்படுகின்றன . சில பொதுக்கூறுடைய ஊர்களைக் காண 
முடியாத திருத்தணி வட்டத்திலும் கூட தாங்கல்கள் காணப்படு 


கின்றன . 


போன்ற 


" 

தாங்கல் என்பதற்குக் கலிங்கு என்ற பொருளும் உண்டு . 
எனவே , ஏரியின் கழிவு நீரால் ஊருக்கு ஊறு ஏற்படாது தாங்கிச் 
செல்லுவது தாங்கல் என்று இவ்வூர்ப்பெயர்களுக்கு விளக்கம் 
தரப்படுகிறது . இவ்விளக்கம் பொருந்துமாறு சில ஊர்கள் இம்மா 
வட்டத்தில் காணப்படுகின் றன . ஆனால முற்றிலுமாகப் 
பொருந்தும் என்று கூறமுடியாது . ஏனெனில் வேடத்தாங்கல் , 
பழவந்தாங்கல் , சவுக்கந் தாங்கல் 

வித்தியாசமான 
பெயர்களிலும் சில ஊர்கள் அமைந்துள்ளன . 

மேற் கண்ட 
விளக்கம் இவ்வூர்களுக்கும் பொருந்தும் என்று கூற முடியாது . 
எனவே 

பிறிதோர் காரணமும் இருத்தல் வேண்டும் என்று 
எண்ணத்தோன்றுகிறது . 

தங்கல் என்ற சொல் முதல் நீண்டு தாங்கல் என்று அமைந் 
திருத்தல் வேண்டும் . அப்படியெனில் வேடன் , பழம் , சவுக்கு 
போன்ற சிறப்புக்கூறுகள் பொதுக்கூறுடன் பொருத்தி அமை 
கிறது . வேடன் தங்கி வேட்டையாடும் ஊர் ; பழங்கள் ( நிறைந் 
துள்ள ) தங்கியுள்ள ஊ i : சவுக்கு மரம்.(நிறைந்துள்ள) தங்கியுள்ள 
ஊர் என்ற காரணங்களுடன் இவ்வூர்ப்பெயர்கள் அமைந்திருக்க 
வேண்டும் . 

தாங்கல் என்பதற்கு , ஏற்றல் என்ற பொருளும் உண்டு , 
அவ்வகையிலும் இவ்வூர்ப்பெயர்கள் பொருந்துமாறே அமைந் 
துள்னன . செங்கை மாவட்டத்தில் தாங்கல் என்ற பொதுக் 
ஊர்ப்பெயர்கள் 

திறப்பட்டனவாக 
கூறுடைய 

அமைந் 
துள்ளன . சாதிப் பெயர்களின் பேரிலும் சில ஊர்ப்பெயர்கள் 
அமைந்துள்ளன . 


எடையன் கொடுமாத்தாங்கல் 
ஆண்டித்தாங்கல் 
ஒட்டன் தாங்கல் 


23. செங்கற்பட்டு மாவட்டம் - சோ . ம . லெ - பக் ; 64 


124 | 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


பட்ரன் தாங்கல் ( பட்டர் என்ற இனமாகலாம் ) 


போன்றசில ஊர்கள் சாதிப்பெயர்களில் அமைந்துள்ளன . ஒட்டன் 
என்றபேரில் இரண்டு ஊர்கள் அமைந்துள்ளன . அந்த இனத் 
தவர் மிகுந்து காணப்படும் பகுதியில் இவ்வூர்கள் அமைந்திருக்க 
வேண்டும் . 


செங்கைமாவட்டம் உள்ளடங்கிய தொண்டை நாட்டை 
சோழ அரசர்கள் ஆண்டுள்ளனர் . அவர்கள் பேரிலும் சில ஊர்கள் 
காணப்படுகின்றறன . 
வளவன் தாங்கல் 
சோழந்தாங்கல் 


என்பன அவ்வூர்கள் . சோழந்தாங்கல் என்ற பெயரில் இரண்டு 
ஊர்கள் காணப்படுகின்றன . சோழர் தள் செல்கின்ற , அல்லது 
வருகின்ற வழியில் இவ்வூர்களில் தங்கி இருத்தல் வேண்டும் , 
அதனால் சோழன் தங்சல் , சோழன் தாங்கலாகியிருக்க 

வாய்ப் 
புண்டு . 


கண்ணன் , பீமன் , கடம்பன் போன்ற புராணத் தொடர் 
பான ஊர்ப்பெயர்களும் இம்மாவட்டத்தில் காணப்படுகின் றன , 
முருக்கந்தாங்கல் என்ற ஊர்ப்பெயர் முருக்கமரத்தைக் குறிக் 
கின்றதா அல்லது முருகன் தாங்கல் என்று முருகக் கடவுளைக் 
குறிக்கின்றதா என்பது புலப்படவில்லை . 


"‘ பெருமாள் தாங்கல் என்ற பெயரில் பல ஊர்கள் காணப் 
படுகின்றன . வைணவ சமயக் கடவுளர் செல்வாக்கையே இப் 
பெயர்கள் எடுத்துக்காட்டுகின்றன . பிடாரி 

என்ற 
தேவதையின் பேரில் 

பிடாரித் தாங்கல் என்ற ஊரும் இம் 
மாவட்டத்தில் காணப்படுகின் றன . 


சிறு 


அரசன் , ஆண்டவன் பேரில் தாங்கல்கள் அமைந்துள்ளது 
போல் சில தனிமனிதர்களின் பேரிலும் தாங்கல்கள் அமைந்துள் 

பல வட்டங்களில் இவ்வமைப்பு முறையைக் காண்கிறோம் . 


ளன . 


கொக்கரன் தாங்கல் 
முருக்கன் தாங்கல் . 
முனியன் தாங்கல் 
பெரியன் தாங்கல் 


கொம்மன் தாங்கல் 
கடம்பன் தாங்கல் 
தலையாரி தாங்கல் 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


125 


போன்ற பெயரில் சில ஊர்கள் காணப்படுகின் றன . சாதிப்பெயர் 
களும் கூட தனிமனிதப் பெயர்களாகவே அமைந்துள்ளன . இங்கு 
இடம் பெற்ற பெயர்கள் யாவும் சமுதாயத்தில் பின் தங்கியவர் 
களாகக் கருதப்படும் மக்கட் பெயர்களாகவே உள்ளன . 
போல் செய்யும் தொழிலிலும் , கடைநிலைத் தொழிலான தலை 
யாரியின் பேரிலும் ஓர் ஊர் அமைந்துள்ளது . இந்நிலைகளை 
நோக்கினால் தாங்கல்கள் எனப்படும் ஊர்கள் சேரிகள் போன்று 
அமைந்திருத்தல் கூடும் என்று எண்ணத் தோன்றுகிறது . காலப் 
போக்கில் ஊர்கள் வளர்ச்சியடைந்து அந்நிலை மாற்றம் பெற் 
றிருக்கவும் கூடும் . 


கூவம் ( கிணறு ) தாங்கல் , வெள்ளந் தாங்கல் என்று நீர்ப் 
பெயர்களின் அடிப்படையிலும் சில ஊர்கள் அமைந்துள்ளன . 
இப்படிப்பட்ட இடங்களில் தாங்கல் என்பது கலிங்கு என்ற 
பொருளில் அமையலாம் . 


பல்வேறு வகைப்பட்ட முன் ஓட்டுகளைப் பெற்றிருந்தாலும் 
பெரும்பாலும் தமிழ்ப் பெயர்களாகவே தாங்கல்கள் அமைந் 
துள்ளன . 


12 . 


காரணை : 


செங்கை மாவட்டத்தில் காரணை என்ற பொதுக்கூறுடைய 
பல ஊர்கள் காணப்படுகின்றன . பொன்னேரி , திருத்தணி ஆகிய 
ஒரு வட்டங்களிலும் இப்பெயரைக் கொண்ட ஊர்களைக் காண 
முடியவில்லை. ஆனால் மதுராந்தகம் வட்டத்தில் பல ஊர்கள் 
உள்ளன . பிற வட்டங்களில் ஒன்றிரண்டு ஊர்கள் காணப்படு 


கின் றன . 


இப்பொதுக்கூறு எவ்வாறு அமைந்தது என்பதில் கருத்து 
வேறுபாடு காணப்படுகிறது . " இறைவன் கருணையால் ஏற் 
பட்டது கரணை . கரணை- துண்டுபடுதல் ; பேரூரிலிருந்து பிரிந்த 
சிற்றூர் இவ்வாறு பெயர் பெற்றது என்பது சிலர் கருத்து ) . 2 . 


கருணை கரணையாகி , காரணையாகியது என்று கூறுவது 
மொழியமைப்பில் இயல்பாக ஏற்படக்கூடிய மாற்றமே எனலாம் . 
ஆனால் ஊர்ப்பெயர்களில் காணப்படும் முன் ஒட்டுகளை நோக் 


24. செங்கற்பட்டு மாவட்டம் - சோ , ம , லெ - பக் : 66 


126 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


கும்போது கருணையால் பெயர்கள் பெற்றன என்று கூறுவது 
பொருத்தமாகப் படவில்லை . எனினும், சரணை என்பது துண்டு 
படுதல் என்ற பொருளில் , பேரூரிலிருந்து பிரிந்த சிற்றூர்கள் 
இவை எனக் கூறுவதே பொருத்தமாகும் 


காரணை என்று முடியும் ஊர்களில் பல மரம் , செடி , கொடி 
கள் போன்ற இயற்கைப் பொருட்களின் பெயர்களைப் பெற் 
றுள்ளன . 


ஈச்சங்காரணை 
மல்லியங்காரணை 
காட்டுக்காரணை 
பசுங்காரணை 


பொற்பனங்காரணை 
வேப்பங்காரணை 
பீர்க்கங்காரணை 
பேய்க்காரணை 
மஞ்சக்காரணை 


போல்வன இயற்கைப் பொருட்களையொட்டியமைந்த பெயர் 
களாகும் . ஈச்சரங்காரணை என்ற பெயரில் இரண்டு ஊர்கள் 
உள்ளன . பனை , வேம்பு போன்ற மரங்கள் , மல்லி , பீர்க்கை , 
பேய்த்தேர் போன்ற செடி கொடி வகைகள் , பசுமையாக 
அமைந்த இயற்கையமைப்பு , காட்டுப்பகுதி ஆகியனவற்றின் 
அடிப்படையில் சில ஊர்கள் அமைந்துள்ளன . 


கண்ணன் காரணை , கிருஷ்ணங்காரணை , திருவெங்காரணை 
போன்ற ஊர்ப்பெயர்கள் வைணவ சமயக் கடவுளர் பெயரில் 
அடிப்படையில் அமைந்த ஊர்கள் . பிற சமயக் கடவுளர் பெயரில் 
காரணைகள் ஏதும் அமைந்ததாகத் தெரியவில்லை . காரணை 
என்ற பெயரில் மட்டுமே பல ஊர்கள் காணப்படுகின் றன . 
பள்ளிக்கரணை என்பது சமய , பௌத்தப் பள்ளிகள் அமைந்த 
ஊராக இருக்கலாம் . 


ஒட்டன் காரணை , வளை( லை )யக் காரணை போன்று சாதிப் 
பெயர்களின் அடிப்படையிலும் சில ஊர்கள் அமைந்துள்ளன . 
ஒட்டர் என்ற இனத்தவர் பெயரில் பிற பொதுக்கூறிலும் ஊர் 
கள் அமைந்துள்ளதால் அவர்கள் இப்பகுதியில் மிகுதியாக வாழ்ந் 
திருப்பர் என்று உணர முடிகிறது . 


கீழ் , மேல் , வட , தென் என்று எல்லைப் பெயர்களைக் 
குறிக்குமாறும் சில ஊர்கள் அமைந்துள்ளன . முன்பிருந்த ஊரி 


ஊர்ப்பெயரகளின் பொதுக்கூறுகள் 


127 


லிருந்து பிரிந்து அவ்வூருக்கு கீழ் , மேல் , வடக்கே தெற்கே இப்புது 
ஊர்கள் அமைந்துள்ளன என்பதையும் , அதனால் தான் காரணை 
என்ற பெயர்களைப் பெற்றன என்பதையும் எல்லைப் பெயர்கள் 
உணர்த்துகின் றன . 


கரணை என்ற பெயரிலும் , காரணை என்ற பெயரிலும் 
மட்டுமேயன்றி காரணி என்ற பெயரிலும் கூட ஓர் ஊர் உள்ளது . 
மேலும் , ஊர் என்ற பொதுக்கூறுடைய லாட கரணை எண்டத் 
தூர் என்ற ஊர்ப் பெயரிலும் , தாங்கல் என்ற பொதுக்கூ றுடைய 
காரணைத் தாங்கல் என்ற ஊர்ப்பெயரிலும் காரணை என்பது 
டம்பெற்றுள்ளது . 


கரணை என்பது தமிழ்ச் சொல்லாக உள்ளதால் கரணைரைப் 
பொதுக்கூறாகப் பெற்றுள்ள ஊர்ப்பெயர்களும் பெரும்பாலும் 
தமிழ்ச் சொற்களாகவே அமைந்துள்ளன , 


13 . 


காடு ; 


காடு என்ற பொதுக்கூறுடைய ஊர்கள் செங்கை மாவட்டத் 
தின் எல்லா வட்டங்களிலும் காணப்படுகின்றன . இவ்வூர்ப் 
பெயர்களும் , ஊர்கள் அமைந்துள்ள முறையும் காடு என்ற 
பெயருக்குப் பொருந்துமாறே அமைந்துள்ளதை உணரமுடிகிறது . 


காடு என்ற தமிழ்ச் சொல்லைத் தொல்காப்பியத்திலிருந்தே 
காண முடிகிறது . நால்வகை நிலங்களையும் பற்றிக் குறிப்பிடும் 
இடத்தில் , 


மாயோன் மேய காடுறை உலகமும் 


ஆனால் 


என்று முல்லை நிலத்தைப் பற்றிக் குறிப்பிடுகிறார் ஆசிரியர் , 
இன்று பெரும்பாலும் காடு என்பது . மனிதர்கள் வாழ்வதற்குப் 
பொருந்தாத , விலங்குகள் உறையும் இடமாகவே கருதப்படு 
செங்கை மாவட்ட ஊர்ப்பெயர்களில் 

காடு 
களாகக் காணப் படும் ஊர்கள் முல்லை நிலத்து ஊர்களாகவே 
காணப்படுகின்றன . பெரும்பாலான முன் ஒட்டுகள் காட்டுப் 
பகுதியின் இயற்கைச் சூழலைப் படம்பிடித்துக் காட்டுமாறே 
அமைந்துள்ளன . 


25. தொல்காப்பியம் - அகத்திணை இயல் - நூற்பா : 5 


128 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


ஆர்க்காடு 
சித்தார்க்காடு 
பழவேற்காடு 
சிறுபழவேற்காடு 
வெடியங்காடு 


தோட்டக்காடு 
மாங்காடு 
சேக்காடு 
ஓதிக்காடு 


முதுகாடு 


போன்ற ஊர்கள் மரம் , செடி போன்ற இயற்கைப் பொருட் 
களின் பெயர்களைப் பெற்றுள்ளன. தோட்டம் , பழம் போன்ற 
பெயர்களும் முல்லை நிலப்பகுதியையே எடுத்துக்காட்டுகின்றன . 
வெடியங்காடு , சேக்காடு , முதுகாடு போன்ற ஊர்ப்பெயர்களும் 
காட்டுப்பகுதியை உணர்த்துகின்றன . 


குன்னக்காடு 
சூலேரிக்காடு 
செங்காடு 
வெங்காடு 


போன்ற 

ஊர்ப்பெயர்கள் குன்று , ஏரி , மண்ணின் தன்னம 
போன்றனவற்றை உணர்த்துமாறு அமைந்துள்ளன . செங்காடு ,, 
வெங்காடு என்ற பெயர்கள் இரண்டு மூன்று ஊர்களுக்கு அமைந் 
துள்ளன . சின்ன வெளிக்காடு , திறந்த வெளியில் அமைந்த ஊரை 
யும் , கோட்டைக்காடு என்பது யாரேனும் ஓர் அரசரால் கட்டப் 
பட்ட கோட்டையைச் சார்ந்து அமைந்த ஊரையும் குறிக்குமாறு 
அமைந்திருத்தல் கூடும் . 


பல 


ஊர்களாக 


ஆர்க்காடு என்ற பெயர் சித்தார்க்காடு , வேர்க்காடு , திரு 
வேர்க்காடு என்றெல்லாம் அழைக்கப்படும் 
அமைந்துள்ளன . பட்டிக்காடு என்ற பெயரிலும் ஓர் ஊர் 
அமைந்துள்ளது . மாங்காடு என்பதனுடன் பூனிமாங்காடு என்ற 
வேறோர் ஊரும் காணப்படுகிறது . 


சாத்தான்காடு என்ற ஓர் ஊர்மட்டுமே தனிமனிதப் பெயரில் 
அமைந்துள்ளது . எந்தச் சமயக் கடவுளரின் பெயரிலும் ஊர்கள் 
இல்லையெனினும் திருவேற்காடு , திருவாலங்காடு போன்ற 
ஊர்கள் சைவசமயக் கடவுளரின் தொடர்புள்ள ஊர்களாகும் . 


காடு என்ற சொல்லைப் போலவே அப்பொதுக் கூறுடன் 
அமைந்தஊர்கள் அனைத்தும் தமிழ்ப் பெயருடைய ஊர்களா 
கவே அமைந்துள்ளன . 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


129 . 


14 பேட்டை : 


பேட்டை என்ற பொதுக்கூறுடைய ஊர்கள் 

செங்கை 
மாவட்டத்தின் எல்லா வட்டங்களிலும் காணப்படுகின்றன . 
செங்கல்பட்டு , சைதாப்பேட்டை , ஸ்ரீ பெரும் பூ தூர் ஆகிய 
வட்டங்களில் ஒவ்வொர் ஊர் மட்டுமே பேட்டை என்ற பெயரில் 
உள்ளன . காஞ்சீபுரம் வட்டத்தில் பல ஊர்கள்காணப்படுகின்றன . 


பேடு என்ற பொதுக்கூறுடைய ஊர்கள் பற்றி முன்னர் 
விளக்கப்பட்டது . அப்பேடு என்ற சொல்லின் 

அடியாகவே 
பேட்டை என்ற சொல் அமைந்திருக்கலாம் . ஆனால் பேட்டை 
என்ற சொல் எந்தக் காலத்திலிருந்து ஊர்ப்பெயராக அமைந் 
துள்ளது என்பதை தோக்கும்போது அச்சொல் பேடு என்ற 
சொல்லினடியாகப் பிறந்திருக்குமா என்று ஐ புறவேண்டியுள் 
ளது . 

தமிழ் நாட்டு ஊர்ப்பெயர்களைப் பொதுவாக நோக்கி 
னால் பேட்டை என்ற சொல் முசுலிமக்ளின் செல்வாக்குள்ள 
ஊர்களாகவே காணப்படுகின்றன , 


பட்ட டை என்ற சொல் தொழிலின் அடிப்படையில் 
அமைந்த ஊர்ப் பெயரைக் குறிக்கும் . பட்டடை என்பதுவே 
குறுகி பேட்டை என்று அமைந்திருக்குமா என்று எண்ண வேண்டி 
யுள்ளது . எப்படியேனும் பேட்டை என்ற பெயரில் ஊர்கள் 
அமைந்தது முசுலிம்கள் காலமாதலால் பிறமொழி பேசும் மக் 
களாகிய அவர்களால் புதிதாக உருவாக்கப்பட்ட ஊர் , பட்டடைட 
என்பதுபோல் தொழில்கள் தோன்றுவதற்கு ஏற்ற ஊர் என்ற 
பொருத்தத்தில் பட்டடை - பட்டை - பேட்டை 
மாற்றம் பெற்றிருத்தல் கூடும் . பிறமொழியாளரால் எழுதப்படும் 
போது ஊர்களின் பொதுக்கூறுகள் மாற்றம் பெறுவது இயல்பு . 
சைதாப்பேட்டை என்பது சைதாபேட் என்றும் , செங்கற்பட்டு 
என்பது சிங்கள்புட் 

என்றும் ஆங்கிலத்தில் எழுதப்படுவதை 
யறியலாம் . 


என்று 


... இங்ஙனம் தொழில்களால் சிறப்புறும் ஊர்கள் பேட்டை 
எனப்படும் திருநெல்வேலிக்கு மேற்கே பேட்டை 

என் 
பெயருடைய ஓர் ஊர் உண்டு . பலவகையான பட்டடைகள் 
அங்கு இன்றும் காணப்படும் . 


26 . 


ஊரும் பேரும் - டாக்டர் . ரா . பி . சேதுப்பிள்ளை- பக் . 62 


9 


130 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


தொழில்களால் சிறப்புறும் ஊர்களை பேட்டை , பட்டடை எனக் 
குறிப்பிட்டு , பேட்டை இருப்பது போலவே பட்டடைகளும் 
நெல்லைமாவட்டத்தில் இருப்பதாக அறிஞர் ரா . பி . சேதுப் 
பிள்ளை கூறும் கருத்து இரண்டு பொதுக்கூறுகளையும் ஒப்பு 
நோக்கத் துணை செய்கிறது . 


செங்கை மாவட்டத்தில் காணப்படும் பேட்டைகளில் பல 
இசுலாமிய , விஜயநகர அரசபரம் பறையைச் சேர்ந்த செல் 
வாக்குள்ளவர்களின் பெயர்களாகவே காணப்படுகின்றன . 


மாபூஸ்கான் பேட்டை 
ஜல்லடியன் பேட்டை 
ஷாம்ஷர் பகதூர் பேட்டை 


போன்ற ஊர்களும் , நசரத்பேட்டை என்ற பெயரில் காணப்படும் 
ஊர்களும் மூசுலிம்களால் தோற்றுவிக்கப்பட்ட ஊர்களாகும் . 
முசுலிம்களுக்குப் பிறகு விஜய நகர அரசர்களின் ஆட்சி சுமார் 
மூன்று நூற்றாண்டுகள் இப்பகுதியில் நிலவியுள்ளதால் நாயக்கர் 
களின் பேரில் பல பேட்டைகள் தோன்றியுள்ளன . 


நாய்க்கன் பேட்டை 
திம்மராசம் பேட்டை 
திம்மையன் பேட்டை 
பாபுராயம் பேட்டை 


கேசவராயன் பேட்டை 
லிங்கப்பையன் பேட்டை 
பொம்மராஜு பேட்டை 
இராமகிருஷ்ணராஜு பேட்டை 


முதலிய ஊர்கள் விஜய நகர அரசர்களின் பெயரால் உருவாகிய 
ஊர்களாகும் . இவ்வூர்களேயன்றி அய்யம் பேட்டை , நர சம் 
பேட்டை , நெக்கினிப் பேட்டை . முத்தியாலுப் பேட்டை , 
ஏக்கனாம் பேட்டை போன்ற ஊர்களும் கூட விஜய நகர அரசர் 
களின் ஆட்சிக் காலத்தில் தோன்றியவைகளேயாம் . 


நில அமைப்பின் அடிப்படையில் களியப்பேட்டை நத்தப் 
பேட்டை போன்ற ஊர்கள் அமைந்துள்ளன . 


பள்ளிப்பேட்டை என்பது 

பள்ளப்பேட்டை என்றமைந்து , 
பள்ளமான இடத்தில் அமைந்த ஊர் என்ற பொருள் புலப்படுத் 
தலாம் . அல்லது பெளத்த , சமயப்பள்ளிகள் 

உள்ள இடம் 
என்றும் அமையலாம் . 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


131 


கண்ணம்மா என் பெண்ணின் பெயரில் கண்ணம்மாப் 
பேட்டை என்ற ஊர் உள்ளது . செவ்வாப் பேட்டை என்றுள்ள 
ஊர் , செவ்வாழைப் பேட்டை என்பதன் திரிபாக இருத்தல் 
கூடும் . சிறப்புழகரம் சரியாக உச்சரிக்கப்படாமையால் ஊர்ப் 
பெயர் மாற்றம் பெற்றிருக்க வாய்ப்பு உண்டு . 


பெரும்பாலான பேட்டைகள் பிறமொழியாளரால் உருவாக் 
கப்பட்டமையால் பேட்டைகளின் முன் ஒட்டுகளில் பிற மொழிச் 
சொற்களைக் காணமுடிகிறது . 
15 மேடு : 

செங்கை மாவட்டத்தில் திருத்தணி வட்டத்தைத் தவிர பிற 
வட்டங்களில் மேடு என்ற பொதுக் கூறுடைய ஊர்களைக் காண 
முடிகிறது . மதுராந்தகம் , சைதாப்பேட்டை ஆகிய இருவட்டங் 
களிலும் ஒவ்வொரு ஊர்களே காணப்படுகின்றன . 


நில அமைப்பின் அடிப்படையிலேயே மேடு என்ற பொதுக் 
கூறு அமைந்திருக்கவேண்டும் . மேட்டுப் பாங்கான இடத்தில் உரு 
வாகிய ஊர்கள் மேடு என்ற பொதுக்கூறைப் பெற்றுள்ளன . பிற 
பொதுக்கூறுகளின் அடிப்படையில் அமைந்த ஊர்களில் மேடு 
என்பது சிறப்புக்கூறாக அமைந்திருந்தது . இங்கு அது பொதுக் 
கூறாக அமைய , அப்பொதுக் கூறைச் சார்ந்து பல சிறப்புக்கூறு 
கள் இடம் பெற்றுள்ள விதம் விளக்கப்படுகிறது . 


மேட்டுப்பாங்கான இடத்தில் பயிரிடப்படும் பல செடி , 
கொடிகளின் பேரில் பல ஊர்கள் அமைந்துள்ளன . 


கொள்ளுமேடு 
கொட்டமேடு 
மஞ்சள் மேடு 
அவிரிமேடு 


செங்கழுணீர்மேடு 
நொச்சிமேடு 
பாகல்மேடு 


என்பன அப்பெயர்கள் . இங்குக் 

இங்குக் குறிப்பிடப்பட்டுள்ள பெயர் 
களில் மரப்பெயர் ஏதும் இல்லை . அருகில் உள்ள இடத்தைவிட 
மேடாக உள்ள இடங்களில் பயிரிடப்படும் செடி கொடிகளே 
இங்கு எடுத்துக்காட்டப் பட்டுள்ளன . பருத்தி போன்ற கொட் 
டைகள் பயிரிடப்படும் இடம் கொட்டமேடு என்று குறிப்பிடப் 
பட்டுள்ளது . செங்கழுணீர் நிறைந்த இடம் நீர் நிலையாக இருப்பி 
னும் அதனருகில் உள்ள இடம் மேடாக அமைந்திருக்கும் . அம் 
மேட்டின் மேல் புதிய ஊர் தோன்றியிருக்கும் . 


132 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


பெரும்பாலும் மேடு என்ற பொதுக்கூறுடைய ஊர்கள் பிற் 
காலத்தில் தோன்றியவைகளாகவே காணப்படுகின்றன . அதனால் 
சில பின் தங்கிய இனத்தைச் சேர்ந்த தனிமனிதர்களின் 
பெயரிலும் சில மேடுகள் தோன்றியுள்ளதைக் காணமுடிகிறது . 
குருவன்மேடு 

மேல்சிங்கிலிமேடு 
கருக்காமேடு 

கோவிந்தமேடு 
சொக்கிலிமேடு 

எட்டி குத்திமேடு 
கங்காணிமேடு 
என்ற ஊர்களை இவ்வரிசையில் குறிப்பிடலாம் . குருவன மேடு 
என்ற பெயரில் இரண்டு ஊர்கள் காணப்படுகின்றன . கங்காணி 
என்பது தொழில் அடிப்படையில் அமைந்த பெயர் . 


சித்தேரிமேடு என்பது ஏரியின் அருகில் உள்ள மேட்டுப் 
பாங்கான இடத்தில் அமைந்தஊர் என்பதனையும் , மணல்மேடு 
என்பது மணற்பாங்கான மேட்டுப் பகுதியில் உள்ள 
என்பதனையும் உணர்த்தும் . 


ஊர் 


ஆளவந்தார் மேடு என்ற பெயரிலும் ஓர் ஊர் உள்ளது . 
ஆட்சிபுரிய வந்தவர் என்ற பொருளில் யாரேனும் அரசரை 
உணர்த்துகின்றதா அல்லது தெலுங்கு இனத்தைச் சேர்ந்த தனி 
மனிதப் பெயரை உணர்த்துகின்றதா என்பது ஐயமாக உள்ளது . 
இரண்டாவது கருத்தே பொருத்தமாக அமையலாம் . நந்தி 
பல்லவனின் பெயர் விளங்குமாறு நந்திமேடு என்ற வாரும் 
காணப்படுகிறது . 


மேடு என்ற பொதுக் கூறையுடைய ஊர்கள் 

ஊர்கள் அனைத்தும் 
தமிழ்ப் பெயர்களாகவே காணப்படுகின்றன . 
16 தண்டலம் 

செங்கற்பட்டு மாவட்டத்தில் திருத்தணி வட்டத்தைத் தவிர 
பிறவட்டங்கள் அனைத்திலும் தண்டலம் என்ற பொதுக்கூறு 
டைய ஊர்களைக்காணமுடிகிறது சைதாப்பேட்டை வட்டத்தில் 
விடதண்டலம் என்ற ஓர் ஊரைமட்டுமே காணமுடிகிறது . 
சோலையைக் குறிக்கும் மற்றொரு தமிழ்ச்சொல் தண்டலை 
என்பதாகும் . அது தண்டரை எனவும் தண்டலம் எனவும் 
வழங்கும் 27 


27. ஊரும் பேரும் - டாக்டர் . ரா . பி . சேதுப்பிள்ளை -பக்: 9 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


133 


செங்கைமாவட்டத்தில் தண்டலம் என்ற பெயரில் அமைந்துள் . 
ஊர்களில் பல , பொதுக்கூறினுக்கு ஏற்பச் சோலைகளாகவே 
அமைந்துள்ளன 


( காயாந்தண்டலம் எனப்படுகிறது ) 


பூந்தண்டலம் 
காவாந்தண்டலம் 
காவித்தண்டலம் 
பழந்தண்டலம் 


என்பன பூ . காய் , பழம் என்ற அடிப்படையில் அமைந்த ஊர் 
கள் . பெரும்பாலும் சோலைகள் இவ்வடிப்படையியேலே அமை 
தல் இயல்பு . பூந்தண்டலம் என்ற பெயரில் இரண்டு ஊர்கள் 
காணப்படுகின்றன . தண்டலம் என்ற பெயரில் பல ஊர்கள் 
இம்மாவட்டத்தில் காணப்படுகின்றன . முன் ஒட்டு ஏதும் இல் 
வாமலேயே காணப்படும் இத்தண்டலங்கள் பிற்காலத்தில் 
தோன் றியவைகளாக இருத்தல் வேண்டும் . 


கொருக்கன் தண்டலம் , இராமன் தண்டலம் என்று சில தனி 
மனிதப் பெயர்களின் அடிப்படையில் சில ஊர்கள் காணப்படு 
கின்றன . துலுக்கந் தண்டலம் என்ற ஓர் ஊர் முசுலிம் இனத் 
தைச் சுட்டும் விதத்தில் காணப்படுகிறது . பிற சாதிப்பெயர் 
எதனையும் குறிப்பிடும் விதத்தில் தண்டலங்கள் ஏதும் காணப் 
படவில்லை . 


பெருந்தண்டலம் என்பது ஊரின் பெருமையை அல்லது 
பேரளவை உணர்த்தலாம் . கோடித்தண்டலம் என்பது ஊர்க் 
கடைசியில் அமைந்த புதிய ஊரைக் குறிக்கலாம் ; அல்லது 
கோயில் தண்டலம் 

என்பது மருவி கோடித் தண்டலமாக 
அழைக்கப்பட்டிருக்கலாம் . அனு மன் 

இராமபக்தன் 
பெயரிலும் அனுமந்தண்டலம் என்ற ஊர் தோன்றியுள்ளது . 


என்ற 


தண்டலம் என்ற பொதுக்கூறுக்குப் பொருந்துமாறு முன் 
ட்டுகளைப் பெற்றிருப் பதுடன் , தமிழ்ப்பெயர்களாகவே ஊர்ப் 
பெயர்கள் அனைத்தும் காணப்படுகின்றன . 


17 அகரம் : 

செங்கற்பட்டுமாவட்டத்தில் பரவலாகக் காணப்படும் : t 
களில் அகரம் என்ற பொதுக்கூறுடைய ஊர்களும் 

உள்ளன . 
திருத்தணிவட்டத்தைத் தவிர பிறவட்டங்களில் இவ்வூர்கள் 
காணப்படுகின்றன . 


134 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


120 


பிராமணர்கள் வசித்த டங்கள் அக்கிரகாரம் 
வழங்கப் பெற்றன . அதன் குறுக்கமே அகரம் 

எனக்கருது 
கின்றனர். 2 இக்கருத்தைச் சிலர் ஏற்றும் , சிலர் மறுத்தும் 
உள்ளனர் . பிறசாதியினர் வாழ்ந்த பகுதிகளும் அகரம் என்று 
வழங்கப்பட்டுள்ளதை எடுத்துக் காட்டி வேளாளர் 

அகரம் 
என்பதைச் சான்று காட்டியும் உள்ளனர் .. எனவே , அக்ரகாரம் 
என்பதுவே அகரம் எனத்திரித்தது என்று கூறுவது பொ ருந்தாது . 


. 


நகரம் என்பதுவே அகரம் என்று திரிந்து வழங்கியிருத்தல் 
வேண்டும் . நகரம் என்று அழைக்கப்படுவன அனைத்துமே பெரு 
நகரங்கள் அல்ல . அதில் சிற்றூர்களும் உண்டு . பட்டினம் என்று 
குறிப்பிடப்படும் பல ஊர்கள் சிற்றூர்களாகவே உள்ளன . 
போல் நகரம் அகரமாகிச் சிற்றூர்களாகவும் பேரூர்களாகவும் 
உள்ளன . அவ்வூர்களில் எல்லா இனத்தவரும் வாழ்ந்துள்ளனர் . 


அகரம் எனற பொதுக்கூறை மட்டுமே கொண்டு செங்கை 
மாவட்டத்தில் பல ஊர்கள் உள்ளன . முன் ஒட்டு ** ஏதும் 
இல்லாமலேயே தோன்றிய இவ்வூர்கள் வேற்று நாட்டவர் ஆட்சி 
இம்மாவட்டத்தில் இல்லாத காலத்தில் தோன்றியிருக்க 
வேண்டும் . 


புத்தகரம் என்ற பெயரில் இரண்டு ஊர்கள் காணப்படு 
கின் றன . பிற்காலத்தில் புதிதாகத் தோன்றிய ஊர்களாக அவை 
இருத்தல் வேண்டும் . பிறிதோர் மாவட்டத்தில் உள்ள செஞ்சியின் 
பேரில் செஞ்சியகரம் என்ற ஓர் ஊரும் அமைந்துள்ளது . செஞ்சி 
நகரம் என்றே தொடக்கத்தில் இவ்வூர் குறிப்பிடப்பட்டிருக் 
கலாம் . 


வைணவக்கடவுளான பெருமாள் பெயரில் பெருமாளகரம் 
என்ற ஊரும் , வெண்மாலகரம் என்ற ஊரும் காணப்படுகிறது . 
நீலநிறமால் இவ்வூரில் வெண்மாலாகியுள்ளார் போலும் ! சமண 
அல்லது பௌத்தப் பள்ளியைக் கொண்டுள்ள ஊர் பள்ளியகரம் 
என்று குறிப்பிடப்பட்டுள்ளது . 


உசேன் என்னும் இசுலாமியர் பெயரில் 

2.சேன் அகரம் 
(உசேனகரம் என்று பொதுக்கூறும் சிறப்புக் கூறும் சேரும் போது 


28. Naines of Villages donated to Brahmins 

Dr , M. Chidanandamurthy P.28 
29. ஊரும் பேரும் - டாக்டர ரா.பி. சேறுப்பின்ளை-பக் : 22 


ஊர்ப் பெயர்களின் பொதுக்கூறுகள் 


135 


அகரம் , நகரமாகிறது ) என்ற ஊரும் அமைந்துள்ளது . இனா 
மாகப் பிறருக்கு வழங்கப்பட்ட ஊர் இனாம் அகரம் எனப்படு 
கிறது . காட்டுப்பகுதியில் உள்ள ஊர் காட்டகரம் என்றும் , 
வேலி என்ற அளவுப்பரப்புள்ள இடத்தில் அமைந்துள்ள ஊர் 
அயவேலியகரம் என்றும் , சிறந்த மனிதர் ஒருவர் பெயரால் 
அமைந்த ஊர் தெள்ளியார் அகரம் என்றும் அழைக்கப்படுகிறது . 
குருவியகரம் என்று புதுமையான ஓர் ஊரும் காணப்படுகிறது . 
பறவைகள் நிறைந்துள்ளது . 

மரங்கள் 

அடர்ந்த பகுதியில் 
அமைந்த ஊராக அவ்வூர் இருக்கலாம் , 


அகரம் என்ற சொல்லைப் போன்று இப்பொதுக் கூறை 
யுடைய ஊர்களும் தமிழ்ப் பெயர்களாகவே உள்ளன . 


18 . 


வரம் ; 


பல 


வரம் என்ற பொதுக்கூறுடைய 

ஊர்கள் 

செங்கை 
மாவட்டத்தில் காணப்படுகின்றன . மாவட்டத்தின் எல்லா 
வட்டங்களிலுமே வரம் என்று முடியும் ஊர்கள் உள்ளன 


புரம் என்பது இடத்தைக் குறிக்கும் என்பது முன்னர் விளக்கப் 
பட்டது . புரம் என்பதுவே வரம் என்று திரிந்து வழங்குகிறது . 
வாக்கம் என்பது எவ்வாறு பாக்கம் என்பதன் திரிபாக அமைந் 
ததோ அதுபோன்று வரம் என்பது புரம் என்பதன் திரிபாக 
அமைத்துள்ளது . உச்சரிக்கும் முறையில் காலப்போக்கில் இம் 
மாற்றங்கள் நிகழ்வது இயல்பே . மா தவபுரம் என்பது நாளடை 
வில் மாதவரம் என்றாகிவிட்டது . இவ்வாறே பிற பெயர்களும் 
அமைந்துள்ளன எனலாம் . 


நந்திவரம் . பல்லாவரம் என்ற ஊர்கள் பல்லவ மன்னர்களால் 
அவர்களது ஆட்சிக்காலத்தில் உருவாகியவை . சோழவரம் என்ற 
ஊர் சோழ அரசரால் , சோழர் ஆட்சி இப்பகுதியில் நிலவிய 
போது தோற்றுவித்திருக்க வேண்டும் . 


மாதவரம் என்ற பெயரில் இரண்டு ஊர்கள் காணப்படு 
கின்றன . மாதவமுனிவர் எவரது பேரிலேனும் இவ்வூர்கள் 
தோன் றியிருத்தல் வேண்டும் . சென்னாவரம் என்ற பெயரில் 
மூன்று 

ஊர்கள் காணப்படுகின்றன , இவ்வூர்கள் தெலுங்கு 
மொழி பேசுவோரின் பெயரில் அமைந்ததாய் இருத்தல்வேண்டும் . 
சென்னா ரெட்டி என்ற பெயரில் தெலுங்கு மொழி பேசும் . 
இனத்தைச் சேர்ந்த அரசியல் தலைவர் இருப்பதையறியலாம் 


136 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


செம் புலிவரம் என்ற பெயரில் இரண்டு ஊர் - ள் காணப்படு 
கின் றன . புலிகள் நிறைந்த காட்டுப்பகுதியில் அமைந்த ஊர் 
என்ற பொருளில் இவ்வூர்கள் தோன்றியிருக்க வேண்டும் ; அல்லது , 
செம்புலி என்ற மனிதர் பெயரில் உருவாகியிருக்கவேண்டும் . 


திருநாகேஸ்வரம் , பாண்டேஸ்வரம் , பாலேஸ்வரம் ஆகிய 
ஊர்கள் வரம் என்ற முடிபைப் பெற்றிருந்தாலும் வேறுபட்ட 
நிலையில் பொருள் புலப்படுமாறு அமைந்துள்ளன இவ்வூர்கள் 
சிவன் உறையும் இடம் என்ற பொருளில் • ஈஸ்வரம் என்ற 
முடிபைப் பெற்றுள்ளன . இம்முடிபு மூன்று ஊர்களுக்கும் 
பொருந்தும் . 


சி என்பது ஸ்ரீ என்ற வடவெழுத்தின் தமிழ் ஒலிப்பு முறை 
யில் அமைந்தது . ஸ்ரீ என்பது திருமகளைக் குறிக்கும் . சீவரம் 
என்பது திருமகள் உறையும் இடம் என்று பொருள் தரும் . பழைய 
சீவரம் 

ஊர்ப்பெயர் இவ்வாறு தான் அமைந்திருக்க 
வேண்டும் , 


என்ற 


பெண்ணொருத்தியின் பேரில் அமைந்த ஊர் மங்கா வரம் 
எனப்படுகிறது . அப்பாவரம் , அப்ளாவரம் என்ற புதுமையான 
ஊர்ப்பெயர்களும் காணப்படுகின்றன , 


முன் ஒட்டுகளை ஒப்பிடும் போது புரம் என்ற பொதுக்கூறு 
டைய ஊர்களினின்றும் வரம் என்ற பொதுக்கூறுடைய ஊர்கள் 
வேறுபடுகின்றன . இவ்ஊர்ப் பெயர்கள் பிற மொழிக் கலப் 
புடையனவாகக் காணப்படுகின் றன . 


19. ஏரி 


ஏரி என்ற பொதுக்கூறுடைய ஊர்கள் சிலவும் செங்கை 
மாவட்டத்தில் காணப் படுகின் றன . சைதாப்பேட்டை , திருவள் 
ளூர் ஆகிய வட்டங்களைத் தவிர பிற வட்டங்கள் அனைத்திலும் 
ஏரி என்ற பொதுக்கூறுடைய ஊர்கள் அமைந்துள்ளன . இவ் 
வூர்ப் பெயர்களின் மூலம் இம் மாவட்டத்திலுள்ள ஏரிகளைப் 
பற்றியும் அறிந்து கொள்ள முடிகிறது . 


ஏர் என்ற சொல்லினடியாகவே ஏரி என்ற சொல் அமைந் 
துள்ளது . “ ஏர்த்தொழிலாகிய பயிர்த்தொழிலுக்குப் பயன்படும் 
தண்ணீரை தேக்கி வைக்கும் நிலையம் ஏரி எனப்படும் . " . 


30 . 


ஊரும் பேரும் - டாக்டர் . ரா . பி . சேதுப்பிள்ளை - பக் 20 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


137 


அப்படிப்பட்ட ஏரிசள் பாயும் இடத்ற்கு அருகிலுள்ள ஊரும் 
ஏ ! ரி என்று கூறப்பட்டுள்ளது . 


பிற பொதுக்கூறுகளுக்கு முன் ஒட்டாக ஏரி அமைந்திருந்தது 
அப்படிப் பல ஊர்கள் உள்ளன . ஏரி என்பதுவே பொதுக்கூறாக 
அமைந்த ஊர்கள் இப்பகுதியில் எடுத்துக்காட்டப்படுகின்றன . 


சமயத் தொடர்புள்ள இறைவர் பெயரால் சில ஏரிகள் 
அமைந்துள்ளன . ஹனுமந்தப்புத்தேரி , பெருமானேரி , அரனேரி , 
திருவரம்புத்தேரி , அம்மனேரி ஆகிய ஊர்களை இவ்வரிசையில் 
குறிப்பிடலாம் . சைவம் , வைணவம் ஆகிய இரு சமயக் கடவுளர் 
பெயரிலும் ஏரிகள் அமைந்துள்ளன . 


இயற்கைத் தாவரங்களாகிய மருது , கடம்பு , புல் ஆகிய 
வற்றுடன் முருக்கமரம் ஆகியவைகளின் பெயரிலும் சில ஊர்கள் 
அமைந்துள்ளன . மருதேரி , புல்லேரி , கடப்பேரி , முருக்கேரி 
ஆகிய ஊர்களைச் சான்று கூறலாம் . ஏரிகள் பாய்ந்து வளப் 
படுத்தும் இடங்களில் தோன்றியுள்ள செடிகள் , மரங்களின் 
பெயரில் ஊர்கள் அமையும் என்பதை இச்சான்றுகள் எடுத்துக் 
காட்டுகின்றன . மருதேரி என்ற பெயரில் பல ஊர்கள் அமைந் 
துள்ளன . ஒரே ஏரி , பாயும் இடங்களில் பல ஊர்கள் தோன்றி 
யிருக்கும் . கடப்பேரி என்ற பெயரில் ஒரு வட்டத்திற்குள்ளேயே 
இரண்டு ஊர்கள் காணப்படுகின்றன . 


பொன் , வெங்கலம் என்ற உலோகங்களின் 

பெயரிலும் 
ஏரிகள் அமைந்துள்ளன . பொன்னேரி , வெங்கலேரி என்ற ஊர் 
கள் சான்றாக உள்ளன , ஏரிகள் பாயும் இடத்தில் இப்படிப்பட்ட 
உலோகங்கள் கிடைத்தமையால் இப்பெயர்கள் ஊர்களுக்குச் 
சூட்டப்பட்டிருக்கலாம் . தென்னேரி என்ற பெயரிலும் ஓர் ஊர் 
உள்ளது . சென்னேரி என்ற பெயரிலும் ஓர் ஊர் உள்ளது . தென் 
என்பதுவே சென் என்று மாறி இருக்கக்கூடும் . 


பாரேரி என்ற பெயரிலும் ஓர் ஏரி அமைந்துள்ளது . பார் என் 
பது உலகம் என்ற பொருளில் அமைந்ததாகவே இருத்தல் 
வேண்டும் . பள்ளமான இடத்தில் அமைந்த 

ஊர் பள்ளவேரி 
எனப்பட்டுள்ளது . புத்தேரி என்ற பெயரில் பல ஊர்களை 
இம்மாவட்டத்தில் காணமுடிகிறது . புதிதாக ஏரிக்கரையில் 
தோன்றிய ஊர்கள் இவை என்பது தெரிகிறது . புத்தேரி என்ற 
பெயரில் புதிதாக ஏரி எதுவும் வெட்டப்படவில்லை . ஏற்கெனவே 


-138 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


உள்ள ஏரியின் கரையில் புதிதாக ஊர்களே தோன்றியுள்ளன . 
புதிதாகத் தோன்றிய காரணத்தால் புத்தேரிகளாகியுள்ளன . 


ஏரி என்ற பொதுக்கூறையுடைய ஊர்கள் அனைத்தும் 
தமிழ்ப்பெயர்சளாகபே உள்ளன . புவியியல் அடிப்படையில் 
ஏரிகள் பாயும் பகுதியிலேயே இவ்வூர்கள் உள்ளன .. 


20 குளம் : 


ஏரியைப் போலவே குளம் என்ற பொதுக்கூறு டைய பல 
ஊர்களும் இம்மாவட்டத்தில் உள்ளன . செங்கற்பட்டு வட்டக் 
தில் குளத்தூர் என்ற பெயரில் ஊர் இருந்தாலும் குளம் என்று 
முடியுமாறு ஊர்ப்பெயர் ஏதம் இல்லை . பிறவட்டங்களில் ஓரிரு 
ஊர்களையேனும் காணமுடிகிறது . 


நீர் தேங்கியுள்ள இடம் குளம் எனப்படும் . அப்படிப்பட்ட 
குளங்களின் அருகில் அமைந்த ஊர்கள் குளங்கள் எனப்படுகிறது . 
செங்கற்பட்டு மாவட்டத்தில் பொதுவாகக் குளங்கள் குறைவா 
கவே வெட்டப்பட்டுள்ளன . ஏரிகள் தான் பொது நிலையில் 
குறைவாகக் காணப்படும் . இம்மாவட்டத்தைப் பொறுத்தவரை 
யில் ஏரிகளைக்காட்டிலும் குறைவாகக் குளங்களே 
அதற்கேற்ப ஊர்களும் உள்ளன . பிறவட்டங்களைக் காட்டிலும் 
காஞ்சீபுரம் வட்டத்தில் அதிகமான குளங்கள் வெட்டப்பட்டுள் 
ளன . அதனால் அவ்வட்டத்தில் குளம் என்று முடியும் ஊர்களும்: 
மிகுதியாக உள்ளன . 


உள்ளன , 


இம்மாவட்டத்தில் குளம் என்று முடியும் ஊர்ப்பெயர்களில் 
பெரும்பான்மையானவை தனிமனிதப் பெயர்களாகவே உள்ளன 
அவற்றுள் சில தனிப்பட்டசாதிப்பெயர்களின் அடிப் படையிலும் 
அமைந்துள்ளன 


அய்யங்கார் குளம் 
பம்பது குளம் 


இவ்விரண்டு பெயர்களும் பிராமணர் . இசுலாம் இனத்தவர் 
பெயர்களில் அமைந்த ஊர்களாகும் . காஞ்சீபுரம் பகுதியில் இவ் 
வினத்தவர் மிகுதியாக வாழ்ந்துள்ளதை இப்பெயர்களால் அறிய 
முடிகிறது இன்றும் அதே நிலை தொடர்வதையும் அறியலாம் . 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


139 


சின்னையன் குளம் 
காட்டான் குளம் 
மலையான் குளம் 
நாவெட்டி குளம் 


சேக்கான் குளம் 
தோனான் குளம் 
பொன்னான் குளம் 


போன்ற ஊர்கள் பிறதனிமனிதப் பெயர்களில் அமைந்தவை 
யாகும் . இப்பெயர்களில் பெரும்பாலானவை பிற்படுத்தப்பட்ட 
இனத்து மக்களின் பெயர்களாகவே காணப்படுகின்றன . குளத் 
தைப் பொறுப் பேற்று வெட்டியவர்களின் பெயரால் , குளத் 
துக்கு அருகில் தோன்றிய ஊர்களும் அமைந்திருக்க வேண்டும் . 


உப்பு . சுண்ணாம்பு , கல் போன்றவற்றின் பெயர்களிலும் 
சில குளங்கள் அமைந்துள்ளன . உப்புக்குளம் , சுண்ணாம்புக்குளம் , 
கல்குளம் ஆகிய இவ்வூர்கள் குளங்கள் வெட்டப்பட்ட இடத்தில் 
மண்வகைகள் எவ்வாறு அடைந்திருந்தனவோ அதற்கேற்பப் 
பெயர் பெற்றிருக்கலாம் . 


பூஞ்சோலையுள்ள பகுதியில் வெட்டப்பட்டகுளம் பூங்குளம் 
எனவும் , புலிகள் வாழ்ந்த காட்டுப்பகுதியில் வெட்டப்பட்ட குளம் 
புலிகுளம் என்றும் அழைக்கப்பட்டிருக்கலாம் . அக்குளங்களுக்கு 
அருகில் அமைந்த ஊர்களும் அப்பெயர்களையே பெற்றிருக்கக் 
கூடும் . இருங்குளம் , அருங்குளம் என்பன ஊரின் சிறப்புக்களைப் 
புலப்படுத்தும் விதத்தில் அமைந்த பெயர்களாகும் . 


குளம் என்ற பொதுக்கூறில் அமைந்த ஊர்கள் அனைத்தும் 
தமிழ்ப்பெயர்களாகக் காணப்படுவதுடன் மாவட்டத்தில் உள்ள 
குளங்களைப் பற்றியறிந்து கொள்ளவும் துணை செய்கின்றன . 


21 பூண்டி : 


பூண்டி என்ற பொதுக்கூறுடைய சில ஊர்கள் இம்மாவட் 
டத்தில் உள்ளன . செங்கற்பட்டு , சைதாப்பேட்டை திருத்தணி 
ஆகிய வட்டங்களைத் தவிர பிற வட்டங்களில் பூண்டி 

என்று 
முடியும் 

ஊர்கள் காணப்படுகின்றன . 


" பூண்டு வகைகள் மிகுதியாக விளையும் தோட்டங்களை 
அடுத்து அமைந்த ஊர்களாகும் 31 என்று பூண்டி என்ற பொதுக் 


31. செங்கற்பட்டு மாவட்டம் - சோ . ம . லெ - பக் : 64 


140 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ட்பெயர்கள் 


கூறுஉன் அமைந்த ஊர்களுக்கு விளக்கம் தரப்படுகிறது . ஒரு 
வேளை அவ்வூர்கள் உருவாகிய காலத்தில் பூண்டுகள் விளைந் 
திருக்கக்கூடும் . இன்றும் அதே பூண்டுகள் உற்பத்தியாகும் என்று 
கூறமுடியாது . முன் ஒட்டுகளும் பூண்டுவகைகளை எடுத்துக் 
காட்டும் விதத்தில் அமையவில்லை . 


மரம் , செடிகளை உணர்த்தும் விதத்தில் சில ஊர் சுள் இம்மா 
வட்டத்தில் அமைந்துள்ளன . 


கருவேப்பம்பூண்டி 
தினையாம் பூண்டி 
பின்னம்பூண்டி ( புன்னை , பின்னயாகியுள்ளது ) 
சூரைப்பூண்டி 


என்ற இப்பெயர்களில் பூண்டுவகைகள் ஏதும் குறிப்பிடப்பட 
வில்லை . தொடக்க காலத்தில் இவ்வூர்களில் பூண்டுகள் விளைந் 
திருக்கக்கூடும் . பின்னர் இங்குக்குறிப்பிடப்பட்ட மரம் , செடிகள் 
உற்பத்தியாகியிருக்கக்கூடும் . 


களியாம்பூண்டி , செம்பூண்டி ஆகிய ஊர்கள் 

களிமண் , 
செம்மண் ஆகிய மண்வகையால் பெற்ற பெயர்களாகும் . தளவ 
ராம் என்பவர் பெயரில் தளவராம் பூண்டி 

எனற 

ஊரும் 
கம்மாளர் 

தெலுங்கு மொழி இனத்தவர் பெயரில் 
கம்மாளம் பூண்டி என்ற ஊரும் அமைந்துள்ளது . 


என்ற 


தனிப்பட்ட எச்சமயக்கடவுளர் 

பெயரிலும் 

பூண்டிகள் 
தோன்றாவிட்டாலும் கோவிலம் பூண்டி என்று பொதுப்படை 
யாகக் கோயிலைக் குறிக்கும் ஓர் ஊரும் உள்ளது . 


என்ற 


பழைய கும்மிடிப்பூண்டி , புதுக்கும்மிடிப்பூண்டி 
பெயரில் இரண்டு ஊர்கள் அமைந்துள்ளன . கும்பல் , கும்மல் 
என்பன கூட்டம் என்ற பொருள் தரும் சொற்சள் , கூட்டமாகப் 
பெண்கள் ஆடுவது கும்மி எனப்படும் . வீடுகள் கூட்டமாக 
நெருங்கியுள்ள ஊர்களைக் கொண்ட பகுதி கும்மிப்பூண்டி , 
கும்மிடிப்பூண்டி என்று அழைக்கப்பட்டிருக்கலாம் . ஒரு வட்டத் 
தின் தலை நகராகவும் இவ்வூர் உள்ளது . 


பூண்டி என்ற பொதுக்கூறை மட்டுமே ஊர்ப்பெயராகக் 
கொண்டு சில ஊர்கள் அமைந்துள்ளன . பிற ஊர்களின் பொதுக் 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


141 


கூறுகளிலும் இந்நிலையைக் காண முடிகிறது . சில தெலுங்குப் 
பெயர்களைத் தவிர பிற ஊர்ப்பெயர்கள் தமிழ்ப் பெயர் 
களாகவே உள்ளன . 


22 , வாயல் 


வாயல் என்ற பொதுக்கூறுடைய சில ஊர்கள் இம்மாவட்டத் 
தில் காணப்படுகின்றன . காஞ்சிபுரம் , மதுராந்தம் , திருத்தணி 
ஆகிய வட்டங்களில் இப்பொதுக்கூறுடைய ஊர்கள் காணப்பட 
வில்லை . ஆனால் பொன்னேரி வட்டத்தில் மிகுதியாகக் காணப் 
படுகிறது . 


வாயில் , வாசல் என்ற சொல்லே வாயல் என்று மருவியிருக்க 
லாம் என்று பொதுவாக நம்பப்படுகிறது . “ கோட்டை வாயிலாக 
இருந்த இடங்கள் , மன்னன் மாளிகை வாசலாக இருந்த இடங் 
கள் போன்றனவே இவ்வாறு பின்னாளில் ஊர்ப் பெயராக 
வழங்கப்படுகிறது ? என்ற கருத்து பெயர்ப் பொருத்தம் என்ற 
அளவில் சரியாக அமைத்துள்ளதேயன்றி ஊர்களின் சிறப்புக் 
கூறுகளை நோக்கும் போது பொருந்துவதாகப் படவில்லை . 


வயல் என்ற சொல்லே வாயல் என்று மாறி இருக்க 
வேண்டும் . இக்கருத்துப் பொருந்துமாறு செங்கை மாவட்ட 
ஊர்ப்பெயர்கள் அமைந்துள்ளன . 


கொடிநெல்வாயல் 
உப்பு நெல்வாயல் 


என்ற ஊர்ப்பெயர்கள் நெல் விளையும் இடங்களாகவும் ஊர் 
களைக்குறிப்பிடுவதால் , வயல் என்பதே வாயல் என்று மாறி 
யுள்ளது என்பது புலனாகும் , வாயல் என்று முடியும் பிற ஊர்ப் 
பெயர்களும் இக்கருத்தை உறுதிப் படுத்துகின்றன . 


குருவாயல் 


சிவன்வாயல் 


ஆரியன்வாயல் 
பெருவாயல் 
காஞ்சிவாயல் 
புதுவாயல் 


அரன்வாயல் 


32. தஞ்சை மாவட்ட ஊர்ப்பெயர்கள் . மெய் . 

சந்திரசேகரன் - பக் . 72 


142 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


போன்ற ஊர்கள் பல்வேறு காரணங்களால் வழங்கப்பட்ட வயல் 
களைக் குறிக்குமாறு அமைந்துள்ளன . வேதம் ஓதும் ஆரியனுக்கு 
வழங்கப்பட்ட வயல் ஆரியன் வாயல் என்றும் , பாடம் நடத்தும் 
குருவுக்கு வழங்கப்பட்ட வயல் குருவாயல் என்றும் , இறைப் 
பணிக்காகச் சிவன் கோயிலுக்கு விடப்பட்ட வயல்கள் சிவன் 
வாயல் என்றும் , அரன் வாயல் என்றும் , காஞ்சியைச் சேர்ந்த 
வர் வாங்கிய வயல் காஞ்சி வாயல் என்றும் , பெரிய வயல் பெரு 
வாயல் என்றும் , புதிதாக அமைந்த வயல் புதுவாயல் ( புதுவயல் , 
பெருவயல் என்ற ஊர்கள் பிற மாவட்டத்தில் உள்ளன ) என்றும் 
அழைக்கப்படுகின்றன . 


சின்ன முல்ல வாயல் , பெரிய முல்ல வாயல் , அமுல்ல வாயல் 
ஆகிய ஊர்கள் முல்லை மலர்கள் விளைவிக்கப்படும் வயல்களைக் 
குறிக்கும் . சேல வாயல் என்பது சேல் விளையாடும் வயல் 
என்ற பொருளிலும் , பால் வாயல் என்பது பால் 

போன்ற 
வெண்ணிற நெல் விளையும் வயல் என்ற பொருளிலும் , இவை 
போன்றே பிற பெயர்களும் காரணத்துடன் அமைந்துள்ளன . 


வாயலூர் என்ற ஊர்ப்பெயர் செங்கல்பட்டு , மதுராந்தகம் 
வட்டங்களில் காணப்படுகிறது . வயலைச் சார்ந்த ஊர் வயலூர் 
என்றிருந்து , 

அதுவே பின்னர் வாயலூராக 

மாறியுள்ளது . 
இப்பொதுக்கூறு மட்டுமன்றி பொதுக்கூறுடன் அமைந்த ஊர் 
களும் தமிழ்ப்பெயர்களாகவே காணப்படுகின்றன , 


23. விளாகம் : 


விளாகம் என்ற பொதுக்கூறுடைய சில ஊர்கள் செங்கை 
மாவட்டத்தில் காணப்படுகின்றன . பொன்னேரி , சைதாப் 
பேட்டை , திருத்தணி ஆகிய வட்டங்களில் இப்பொதுக்கூறுடைய 
ஊர்கள் காணப்படவில்லை , மதுராந்தகம் வட்டத்தில் சற்று 
மிகுதியான விளாகங்கள் உள்ளன . 

“ இது போர்க்களம் , சூழிடம் என்னும் பொருளைக் கொண் 
டது . ஊரின் புறத்தே அல்லது ஒரு பெருநகரினைச் சுற்றியிருந்த 
சிறு சிறு கிராமங்களைக் குறிப்பதாக இருக்கலாம் . என்று 
விளாகத்திற்கு விளக்கம் கூறப்படுகிறது . குடியிருப்புப் பெயர் 


33. தஞ்சை மாவட்ட ஊர்ப்பெயர்கள் - மெய் . 

சந்திரசேகரன் - பக் : 74 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


143 


களில் ஒன்றாக விளாகம் கல்வெட்டில் எடுத்துக்காட்டப் 
பட்டுள்ளது . 


SK 


செங்கைமாவட்டத்தில் இடம் பெற்றுள்ள விளாகங்களை 
நோக்கினால் போர்க்களம் , சூழிடம் என்ற இரு பொருளுமே 
பொருந்துமாறு அமைவதையுணரலாம் . 


அடவிளாகம் 

( அடல் விளாகம் எனப்படும் ) 
கருணாகர விளாகம் 
ஆட்சி விளாகம் 


ஆகிய ஊர்கள் போர்க்களம் என்ற பொருளைப் புலப்படுத்து 
மாறு அமைந்துள்ளன . கலிங்கம் வென்ற கருணாகரத் தொண் 
டைமானின் பெயரால் கருணாகர விளாகம் அமைந்திருக்க 
வாய்ப்பு உண்டு , போர்க்களங்கள் நடைபெற்ற இடத்தில் 
அமைந்த ஊராகவோ அல்லது வேறிடத்தில் நடை பெற்ற 
போரை நினைவுகூரும் விதத்திலோ இவ்வூர்கள் அமைந்திருக்க 
வேண்டும் . 


சூழிடம் என்பது பொருந்துமாறு பல ஊர்கள் அமைந்துள் 
ளன , கோயில் மடங்களைச் சூழ்ந்த பகுதியில் பல ஊர்கள் 
அமைந்துள்ளன . அதனால் தான் மடவிளாகம் என்ற பெயரில் 
பல ஊர்கள் காணப்படுகின்றன . ஒரே வட்டத்தில் இரண்டு 
மடவிளாகங்கள் காஞ்சீ புரம் , மதுராந்தகம் , ஸ்ரீபெரும் 
புத்தூர் , திருவள்ளூர் ஆகிய வட்டங்களில் காணப்படுகின் 
றன . 


மேல் விளாகம் , கீழ் விளாகம் என்று திசையின் அடிப்படை 
யில் அமைந்த விளாகங்களேயன்றி , விளாகம் என்ற பொதுக் 
கூறு மட்டுமே பெற்றுப் பல ஊர்களும் இம்மாவட்டத்தில் 
உள்ளன . இவ்விளாங்கள் எவற்றைச் சூழ்ந்து அமைந்துள்ளன 
என்பதை முன் ஒட்டு இன்மையால் உணர முடியவில்லை , ஒரு 
வேளை , இவ்வூர்ப் பெயர்கள் போர்க்களங்கள் நடைபெற்ற 
இடங்களில் அமைந்தவையாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு . 
பெரும்பாலும் எல்லா ஊர்ப் பெயர்களும் தமிழ்ப் பெயர்களா 
கவே உள்ளன . 


34. கல்வெட்டில் ஊர்ப்பெயர்கள் - ஆர் . ஆளவந்தார் - பக் : 9 


144 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


24 . 


குன்றம் : 


காண 


குன்றம் என்ற பொதுக் கூறுடைய சில ஊர்கள் செங்கற் 
பட்டு மாவட்டத்தில் உள்ளன . மதுராந்தகம் , 

. , பொன்னேரி , 
ஸ்ரீபெரும்பூதூர் , திருத்தணி ஆகிய வட்டங்களில் இப்பொதுக் 
கூறுடைய ஊர்களைக் 

முடியவில்லை . அதற்குக் 
காரணமும் உண்டு . குன்ற ர் என்பது சிறு மலைகளைக் குறிக்கும் . 
அப்படிப்பட்ட மலைகள் அமைந்த இடங்களில் தோன்றிய ஊர் 
களே குன்றங்கள் என்று கூறப்பட்டுள்ளன . அப்படிப்பட்ட சிறு 
மலைகள் மிகுதியாக இல்லாத இடங்களிலும் , மலைகளைச் 
சார்ந்து ஊர்கள் தோன்ற வாய்ப்பு இல்லாத இடங்களிலும் 
குன்றம் எனப்படும் ஊர்கள் காணப்படவில்லை . 


செங்கற்பட்டு மாவட்டத்தில் குன்றம் என்று முடியும் ஊர் 
களின் மூன்ஒட்டுகளை நோக்கினால் பொதுக்கூறுடன் பொருந்தி 
வருமாறே அமைந்துள்ளன . 


அருங்குன்றம் 
செங்குன்றம் 
வளர்குன் றம் 


நெடுங்குன்றம் 
சிறுகுன்றம் 


ஆகிய ஊர்ப்பெயர்கள் , குன்றத்தின் சிறப்பு , தன்மை , அமைப்பு 
ஆகியனவற்றை உணர்த்துகின்றன . அப்படிப்பட்ட குன்றங் 
களைச் சார்ந்து ஊர்கள் உள்ளமையால் குன்றங்களின் பெயர் 
களை ஊர்களும் பெற்றுள்ளன . 


புலிக்குன்றம் , திருக்கழுக்குன்றம் என்ற பெயர்கள் குன்றங் 
கள் அமைந்துள்ள வடிவங்களால் பெற்ற பெயர்களாகும் . புலி 
போல் வடிவமுடைய குன்று புலிக்குன்று எனப்படுகிறது . கழுகு 
போல் அமைந்த குன்று கழுக்குன்று எனப்படுகிறது . ( அது 
வேறு விதமாகவும் அமையும் என்பது முன்னர்க் கூறப்பட்டது ) . 
அது இறைவன் கோயில் கொண்ட குன் றமாக விளங்குவதால் 
திரு என்று சிறப்பிக்கப்படுகிறது . 


நீர்பாயும் அருவியையுடைய குன்றம் நீர்க்குன்றம் எனப்படு 
கிறது . நெல்வயல்கள் சூழ் அமைந்த குன்றம் நெற்குன்றம் எனப் 
படுகிறது . குன்று போல் நெல்குவிக்கப்படும் ஊர் என்றும் இப் 
பெயர் அமையும் , அருங்குன்றம் , செங்குன்றம் , நெற்குன்றம் 
என்ற பெயரில் முறையே இரண்டு ஊர்கள் அமைந்துள்ளன . 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


145 


25 வாடி : 


வாடி என்ற பொதுக்கூறுடைய சில ஊர்கள் . இம்மாவட் 
டத்தில் காணப்படுகின்றன . காஞ்சீபுரம் , மதுராந்தகம் வட்டங் 
களிலேயே இவ்வூர்கள் அதிகமாக உள்ளன . பிறபொதுக்கூறு 
களிலிருந்து வேறுபட்டுக் காணப்படும் வாடி என்ற சொல்ல 
மைப்பும் வழக்கில் குறைந்தே காணப்படுகிறது . 


பாக்கம் , வாக்கம் என்றும் , புரம் . வரம் என்றும் மாற்ற 
மடைந்த செய்தி முன்னர் விளக்கப்பட்டது . பொதுவாக பெரு 
வழக்கில் உள்ள ஊர்ப்பெயர்கள் பலராலும் பலவாறாக உச்சரிக் 
கப்பட்டு காலப்போக்கில் உருமாறி விடுவது இயல்பு. அந் 
நிலையில் , பாடி என்னும் பொதுக்கூறு வாடி என்று மாற்றம் 
பெற்றிருத்தல் வேண்டும் . அவ்வாறன்றி இளம் பெண்ணை 
விளிப்பது போல் வாடி என்ற பொதுக் கூறு இயல்பாகவே 
அமைந்திருக்குமெனல் பொருந்தாது . 


பாடியைப் போன்று முல்லை நிலச்சிற்றூராகவோ படை 
வீடாகவோ வாடியும் அமைந்துள்ள தென்று கூறமுடியாது . பல் 
காரணங்களின் 

அடிப்படையில் இவ்வூர்கள் 
அமைந்துள்ளன . 


சில ஊர்கள் தனிமனிதப் பெயர்களின் அடிப்படையில் 
அமைந்துள்ளன . 

பிச்சைவாடி 

கோவிந்தவாடி , குமாரவாடி , 
வசந்தா வாடி ஆகிய ஊர்களை இவ்வரிசையில் குறிப்பிடலாம் . 
சிறப்புப் பொருந்திய சீர்வாடி என்பது சீவாடி எனக் குறுகியுள் 
ளது . ஓவிய வேலைப்பாடுடைய இடங்களையுடைய ஊர் சித்திர 
வாடி எனப்பட்டுள்ளது . கீரைச் செடிகள் மிகுதியாகப் பயிரிடப் 
பட்ட காரணத்தால் கீரைவாடி எனப்பட்டு , பின்பு அது கீரல் 
வாடியாகியுள்ளது . 


மோகல்வாடி என்ற ஊர்ப்பெயர் மொகல்வாடி என்றமைந் 
திருக்கவேண்டும் . கோல் கொண்டா முகமதியர்கள் 
பகுதியை ஆண்டுள்ள தால் அவர் தம் இனப்பெயரால் வாடி 
என்ற ஊர் அமைந்திருக்க வாய்ப்பு உண்டு . அதுபோல் ஆங்கிலே 
யர் ஆட்சிக்காலத்தில் பாதர்வாடி மதர்வாடி என்ற ஊர்களும் 
தோன்றியுள்ளன . பொதுக்கூறு தமிழாகவும் , முன் ஓட் 
கிலமாகவும் சில ஊர்கள் இவ்வாறு அமைந்துள்ளன . 


10 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


146 


26. பட்டடை : 


பட்டடை என்ற பொதுக்கூறுடைய ஊர்கள் சில செங்கற் 
பட்டு மாவட்டத்தில் காணப்படுகின்றன . காஞ்சீபுரம் வட்டத் 
தில் மட்டுமே பட்டடை என்ற முடிபைப் பெற்ற கிராமங்கள் 
உள்ளன . திருத்தணி வட்டத்தில் பட்டடா என்ற முடிபைப் 
பெற்ற ஊர்கள் உள்ளன . பட்டடை என்பதுவே தெலுங்கு 
மொழி பேசப்படும் பகுதியில் பட்டடா என்று வழங்கப்பட் 
டிருக்க வேண்டும் . 


பட்டடை என்ற சொல் கழுத்தணியைக் குறிக்கும் . பட்ட 
டைக் கழனி என்பது இறைப்புப் பாசனத்தால் பயிரிடப்படும் 
நிலம் 36 என்று கூறப்படுகிறது . பட்டடைக்கழனிகள் நிறைந்த 
ஊர் பட்டடை என்று பின்னர் அழைக்கப்பட்டிருக்கலாம் . 


" ஏற்றக்கால் அல்லது கவலை போட்டுப் பெரிய அளவில் தனி 
யொருவர் உரிமையோடு பயிரிட்டுள்ள நிலங்கள் பட்டடை எனப் 
படும் 30 என்றும் பட்டடைக்கு விளக்கம் தரப்படுகிறது . 


பட்டு என்ற சொல்லினடியாகப் பட்டடை தோன்றியிருக்க 
வாய்ப்பு உண்டு . பட்டடை என்பது தமிழ்ச்சொல்லாக இருப் 
பினும் காஞ்சீபுரம் வட்டத்தில் காணப்படும் பட்டடைகளில் 
பெரும்பாலன பிறமொழிச் சொல்லாகவே உள்ளன . 


அசனாபாத் பட்டடை 
அஸ்தகிரிப் பட்டடை 


என்ற 


ஊாகள் , பிற மாநிலத்தில் உள்ள ஊர்களின் பேருடன் 
அமைந்த பட்டடைகளாக உளளன . அசனாபாத் , அஸ்தகிரி 
என்பன பிற மா நிலத்தில் உள்ள ஊர்களாகும் . ஒட்டப்பட்ட டை 
என்பது ஒட்டர் எனப்படும் சாதியின் பேரில் அமைந்த ஊராகும் . 
வெளிக்கப் பட்டடை என்பது திறந்த வெளியில் அமைந்த கழனி , 
அதாவது புஞ்செய் நிலம் எனப் பொருள் படும் , கள்ளக்கம்பன் 
பெயரில் கள்ளக்கம்பன் பட்டடை என்ற ஊரும் காணப்படு 
கிறது . 


35 . 


Tamil Lexicon - Vol -IV - P.2419 


36. செங்கற்பட்டு மாவட்டம் - சோ . ம . லெ - பக் : 65 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


147 


திருத்தணியில் காணப்படும் பட்டடாக்களில் அரவாசிப் 
பட்டடா என்பதுவும் ஒன்று . தெலுங்கு பேசும் மக்கள் தமிழரை 
அரவாளர் என்று கூறுவர் . 37 அரவாசி என்பதும் தமிழரைக் 
குறிக்கும் சொல்லாக இருத்தல்கூடும் . அப்பகுதியில் தமிழர் 
பயிரிட்ட நிலங்கள் மிகுந்துள்ள ஊர் அரவாசிப்பட்டடா என்று 
அழைக்கப்பட்டிருக்கலாம் . 


சின்ன திம்மராஜு பட்டடா , தளவாய்ப்பட்டடா என்ற ஊர் 
கள் தனிமனிதர்களின் பெயர்களில் அமைந்த ஊர்களாகும் . 
சால் பட்டடா என்பது , பட்ட டை எனப்படும் நில அளவில் கால் 
பங்காகும் . 

அடிப்படையில் 

பெற்ற பெயருடன் , 
அந்நிலம் அமைந்தள்ள திசைப் பெயருக்கு ஏற்ப மேல் , கீழ் 
என்னும் சொல் சேர்ந்து மேல் கால் பட்டடா , கீழ் கால் பட்டடா 
என்று வழங்குகின் றன . 


அளவின் 


பட்டடை என்ற பொதுக்கூறு தமிழ்ச் சொல்லாயினும் அப் 
பொதுக்கூறுடன் முன் ஒட்டுக்களாக இணைந்துள்ள ஊர்கள் 
பெரும்பாலும் பிற மொழிச் சொற்களாகவே உள்ளன . 


27 . 


பாளையம் : 


பாளையம் என்ற பொதுக்கூறுடைய சில ஊர்களும் இம்மா 
வட்டத்தில் காணப்படுகின்றன . சைதாப்பேட்டை , திருத்தணி 
வட்டங்களில் பாளையம் என்று முடியும் ஊர்கள் காணப்பட 
வில்லை . பொன்னேரி வட்டத்தில் மிகுதியான பாளையங்கள் 
உள்ளன . 


" படை வீரருக்குரிய ஊர் பாளையம் எனப்படும் ... , 


என்று கூறப்படுகிறது . ஆனால் பாளையம் என்ற பொதுக்கூறில் 
அமைந்த எல்லா ஊர்களுமே படைவீரர்களுக்கு உரியதாகத் 
தெரியவில்லை . படைவீரர்களுடன் தொடர்பு இல்லாத ஊர்களும் 
பாளையங்கள் என்று அழைக்கப்பட்டுள்ளன . 


கி . பி . 14 ஆம் நூற்றாண்டு முதல் 17 ஆம் நூற்றாண்டின் 
தொடக்கம் வரை விஜயநகர ஆட்சி இம்மாவட்டப் பகுதியில் நில 


37. செங்கற்பட்டு மாவட்டம் - சோ . ம . லெ - பக் : 19 
38. ஊரும் பேரும் -டாக்டர் . ரா.பி. சேதுப்பிள்ளை - பக் : 78 


148 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


வியபோது பல சிற்றாசர்களை இங்கு அவர்கள் நியமித்தார்கள் . 
அவர்களே பாளையக்காரர்கள் எனப்பட்டனர் . 3 * அதன் பிறகே 
பாளையங்கள் இம் மாவட்டத்தில் தோன்றியுள்ளன 


செங்கை பாவட்டத்தில் தோன் றியுள்ள பாளையங்களின் 
மூன் ஒட்டுக்களில் பல்வேறு செய்திகள் காணப்படுகின் றன . கில 
பாளையங்கள் அவ்வூர்களின் பொது அமைப்பைச் சுட்டுகின்றன , 


புதுப்பாளையம் 
மேட்டுப்பாளையம் 
பெரியபாளையம் 


ஆகிய ஊர்களில் பாளையத்தின் பொது அமைப்புகளைக் காண 
முடிகிறது . வேடர்களுக்குரிய ஊர் வேடபாளையம் எனப்பட் 
இள்ளது . நெல் வயல நிறைந்த பாளையம் நெல்வாய்ப் பாளை 
ய மாக மாற்றம் பெற்றுள்ளது . பிறருக்குக் கொடுப்பவர் மிகுந்த 
ஊர் என்ற பொருளில் ஈவார் பாளையம் என் றிருந்த ஊர் ஈகு 
வார் பாளையமாக மாறியுள்ளது . செல்வார் செல் குவார் என் 
பது போல் இவ்வூர் மாற்றம் பெற்றுள்ளது . 


வீரர்கள் எருமைகளை வெட்டிக் கடவுளர்க்குப் பலியிட்டிருக் 
கலாம் . அந்நிகழ்ச்சி நடைபெற்ற ஊர் எருமை வெட்டிபாளை 
யம் என்று கூறப்பட்டிருக்கும் . அப்பழைய ஊருக்குப்பின் புதிதாக 
வேறோர் ஊர் தோன் றிருக்கும் . பழையஊர் பழைய எருமை 
வெட்டி பாளையம் என்றும் புதிய ஊர் புதிய எருமை வெட்டி 
பாளையம் என்றும் பின்பு அழைக்கப்பட்டுள்ளன . 


பிளேஸ் பாளையம் என்று ஆங்கிலப் பெயர் வருமாறும் 
ஓர் ஊர் அமைந்துள்ளது . ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் இவ் 
வூர் தோன்றியிருக்க வேண்டும் . முல்லாப்பாளையம் . சென் றான் 
பாளையம் என்ற பெயர்களிலும் இரண்டு ஊர்கள் உள்ளன . 
தனிமனிதப் பெயர்களில் இவ்வூர்கள் தோன்றியிருக்கவேண்டும் . 
பாளையம் என்ற பொதுக்கூறுடைய 

ஊர்களில் 

பெரும் 
பாலன தமிழ்ப்பெயர்கள் உடையனவாக உள்ளன . 


39. செங்கற்பட்டு மாவட்டம் - சோ . ம . லெ - பக் : 24 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


28 வாய் 


வாய் என்ற பொதுக்கூறையுடைய சில ஊர்களும் இம் 
மாவட்டத்தில் காணப்படுகின்றன . சில வட்டங்களிலேயே வாய் 
என்று முடியும் ஊர்கள் உள்ளன 


அலைவாய் , கால்வாய் என்று கூறும் போது வாய் என்ற 
சொல் குறிக்கும் பொருள் வேறு , ஆனால் இங்கு ஊர்ப்பெயர் 
களில் இடம் பெற்றுள்ள வாய் என்ற சொல் முன்ன - க் குறிப் 
பிட்ட பொருளினின்றும் வேறுபட்டுள்ளது . வாய என்ற பொதுக் 
கூறினுக்கு முன் ஒட்டுகளாக அமைந்த பெயர்களை நோக்கினால் 
முன்னர்க் குறிப்பிட்ட பொருள் பொருந்துவதாகத் தெரிய 
வில்லை . 


இம்மாவட்டத்தில் வாய் என்று முடியுமாறு அமைந்த ஊர் 
கள் பதினொன்று . அதில் ஆறு ஊர்கள் நெல்வாய் என்ற பெய 
ரைப் பெற்றுள்ளன . அலைவாய் , கால்வாய் என்பது போன்று 
நெல்வாயும் அமைந்து பொருள் புலப்படுத்தாது . எனவே , நெல் 

என்பதுவே நெல்வாய் என்று மாற்றம் பெற்றிருக்கும் 
நெல் வயல் 

பாளையம் நெல்வாய்ப் பாளையமாக 
இதற்கு முன் எடுத்துக்காட்டப்பட்டது . அது போன்றே வயல் 
என்பது வாய் என்று காலப்போக்கில் மாறியுள்ளது . 


வயல் 


மாறியது . 


கற்பாங்கான வயல் கல்வாய் என்றும் , ஏரிக்கரையில் உள்ள 
வயல் ஏரிவாய் என்றும் , எருக்கஞ்செடிகள் முளைத்தவயல் 
எருக்கவாய் என்றும் , தேரோடும் வீதியையடுத்த வயல் 

தேர் 
வாய் என்றும் அழைக்கப்பட்டுள்ளன . புலிவாய் என்ற ஊர் புலிக் 
குகையையடுத்த வயல் பகுதியில் அமைந்த ஊரைக் குறிக்கும் . 


தெலுங்கு பேசப்படும் பகுதியில் வாய் என்று முடியும் ஊர் 
கள் ஏதும் இல்லாதிருப்பதுடன் , இருக்கும் ஊர்கள் அனைத்தும் 
தமிழ்ப்பெயர்களாகவே உள்ளன . 
29. வேடு : 

வேடு என்ற பொதுக்கூறுடைய சில பெயர்கள் 
மாவட்டத்தில் உள்ளன . மதுராந்தகம் வட்டத்தைத் தவிர 
பிற வட்டங்களில் இவ்வூர்ப் பெயரைக் காணமுடிகிறது . 


செங்கை 


வேட்டையாடும் தொழில் புரிந்தவர்கள் வேடர்கள் எனப் 
படுவர் . அத்தகைய வேடர்கள் தங்கிய இடங்களே வேடு என் 


150 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப் பெயர்கள் 


னும் முடிபைப் பெற்றுள்ளன . வேடர் தங்கிய இடம் வேடந் 
தாங்கல் . எனப்பட்டது . அதுபோல் அவர்கள் வாழ்ந்த இடங்கள் 
வேடுகளாக விளங்குகின்றன . 


இம்மாவட்டத்தில் உள்ள வேடுகளில் சில இயற்கைத் 
தாவரங்களின் பெயர்களைப் பெற்றுள்ளன . 


கொவளவேடு 
தொளவேடு 
தாழவேடு 


( குவளை வேடு ) 
( துளசிவேடு ) 


என்ற இவ்வூர்கள் இயற்கையான தாவரங்கள் முளைத்துள்ள 
இடங்களாகிய புறநகர்ப்பகுதியில் 3 வடர்கள் கிராமங்களை 
அமைத்து வாழ்ந்துள்ளனர் என்பதைப் புலப்படுத்துகின்றன . 


வீரங்கி வேடு , கா தர்வேடு என்பன தனிமனிதப் பெயர்களால் 
அமைந்த ஊர்களாகும் . காதர் என்ற முசுலிம் பெயர் . முசுலிம் 
களின் செல்வாக்குள்ள காலத்தில் தோன்றிய ஊர் என்பதைக் 
காட்டுகின்றது . பண்டார இனத்தைச் சேர்ந்த வேடுவர்கள் தங்கிய 
ஊர் பண்டாரவேடு எனப்பட்டுள்ளது . வேட்டையாடுதல் எல்லா 
இனத்தவர்க்கும் பொதுவான தொழில். கோயில் பண்டாரங் 
களில் சிலரும் வேட்டையாடியிருக்கக் கூடும் . அதனால் அப் 
பெயர் தோன்றியுள்ளது . 


முத்தவேடு , கதிர்வேடு என்பன ஒளி வீசும் முத்துக்களை 
யணிந்த வேடர்களின் குடியிருப்பு என்ற பொருளில் அமைந் 
திருக்கவேண்டும் . ஏற்கெனவே உள்ள ஊருக்குக்கிழக்கே புதிதாகத் 
தோன் றிய வேடர் குடியிருப்பு கீழவேடு என்று கூறப்பட்டுள்ளது . 
மன்னர்வேடு என்பது மன்னவேடாகிட் ( மன்னவேடு தேவதானம் 
என்றும் ஓர் ஊர் உண்டு . ) அது பின்பு மொன்ன வேடு என்று 
மாற்றம் பெற்றுள்ளது மன்னர்கள் வேட்டையாட வரும்போது 
தங்கும் இடம் என்று ஆகிப் பின்பு அவ்விடத்தில் வேடர் குடி 
யிருப்பும் தோன்றியிருத்தல் கூடும் . 


வேடு என்ற பொதுக்கூறுடைய ஊர்ப்பெயர்கள் சொல் 
ளவில் சில மாற்றங்களைப் பெற்றிருப்பினும் அனைத்து ஊர் 
களும் தமிழ்ப் பெயர்களாகவே அமைந்துள்ளன . 
30. பள்ளம் ! 

பள்ளம் என்ற பொதுக்கூறுடைய சில ஊர்கள் இம்மாவட் 
டத்தில் உள்ளன . மதுராந்தகம் , 

மதுராந்தகம் , ஸ்ரீபெரும்புதூர் , திருத்தணி 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


15 ! 


என்று 


ஆகிய வட்டங்களைத் தவிர பிறவட்டங்களில் பள்ளம் 
முடியும் ஊர்கள் காணப்படுகின்றன் . 


நில அமைப்பின் அடிப்படையில் பள்ளம் எனப்படும் ஊர்கள் 
தோன்றியுள்ளன, பள்ளமாக உள்ள இடங்களில் தோன்றிய புது 
ஊர்கள் பள்ளங்கள் என்று கூறப்பட்டுள்ளன . பள்ளம் என்பது 
முன் ஒட்டாகச் சில பொதுக்கூறுகளுக்கு அமைந்தது போல் 
அதுவே பொதுக்கூறாகவும் அமைந்துள்ளது . 


பள்ளங்கள் பல்வேறு காரணங்களுடன் தோன்றியுள்ளன . 
ஏற்கெனவே உள்ள ஊருக்கு அருகில் புதிதாகத் தோன்றிய 
பள்ளம் எனப்படும் ஊர் , பழைய ஊரின் பெயரையும் தன்னுடன் 
பெற்றுள்ளது . கருங்குழி பள்ளம் என்ற ஊர் இதற்கு எடுத்துக் 
காட்டு . 


மரங்களின் பெயரிலும் , பறவை , விலங்கின் பெயரிலும் சில 
பள்ளம் எனப்படும் ஊர்கள் தோன்றியுள்ளன . 


கமுகம்பள்ளம் 


மாம்பள்ளம் 


என்பன மரங்களின் பெயரில் தோன்றிய ஊர்கள் . இங்குக் குறிப் 
பிடப்பட்ட மரங்கள் அப்பகுதியில் மிதந்துள்ள தால் அப்பெயரில் 
ஊர்கள் தோன்றியிருக்கம் , 


காகாபள்ளம் 
குதிரைப்பள்ளம் 


என்பன பறவை , விலங்கின் பெயர் பெற்ற பள்ளம் எனப்படும் 
ஊர்கள் , பறவைகள் மிகுந்துள்ள மரங்கள் 

மரங்கள் நிறைந்த 

நிறைந்த பகுதி 
யாகவும் , குதிரைலாயம் உள்ள 

இடமாகவும் இவ்வூர்கள் 
தோன்றிய இடங்கள் முன்பு இருந்திருத்தல் வேண்டும் . 


நங்கையொருத்தியின் பேரில் தோன்றிய நங்கைப்பள்ளம் 
நங்கபள்ளமாக மாறியுள்ளது . யாரேனும் ஒரு ஆங்கிலத் துரை 
யின் பேரில் தோன்றிய துரைப்பள்ளம் துராப்பள்ளமாக மாற்றம் 
பெற்றுள்ளது . நங்கநல்லூர் , துரப்பாக்கம் ஆகிய ஊர்கள் போல் 
இவ்வூர்களும் மாற்றம் பெற்றுள்ளன . கோயிலின் 

அருகில் 
தோன்றிய கோயில் பள்ளம் கோடிப் பள்ளமாகியுள்ளது . அமிர்தப் 


152 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


பள்ளம் எனப்படும் ஊர் எவரேனும் தனி மனிதர் 

தனிமனிதம் பெயரில் 
தோன் றியிருக்க வேண்டும் . 


பள்ளம் என்ற பொதுக் கூறையுடைய எல்லா ஊர்ப்பெயர் 
களும் தமிழ்ப்பெயர்களாகவே உள்ளது குறிப்பிடத்தக்கது . 


31. சமுத்திரம் : 


சமுத்திரம் எனப்படும் பொதுக்னறைப் பெற்றுள்ள சில ஊர்கள் 
இம்மாவட்டத்தில் காணப்படுகின்றன பெரும் பாலான வட்டங் 
களில் இப்பெயருள்ள ஊர்கள் காணப்படவில்லை . திருத்தணி 
வட்டத்தில் மட்டுமே மிகுதியாசு உள்ளன , 


“ தமிழ் நாட்டு மன்னரும் செல் வரும் உண்டாக்கிய பெரிய 
ஏரிகள் கடல் 

என்றும் , சமுத்திரம் என்றும் வாரிதி என்றும் 
// னைந்துரைக்கப் பெற்றன என்ற கருத்து ஏரிகள் சமுத்திர 

உருவாகியுள்ளன என்பதைக் காட்டுகிறது 
அப்படிப்பட்ட சமுத்திரங்களைச் சார்ந்து தோன்றிய ஊர்களும் 
அப்பெயர்களையே பெற்றுள்ளன . 


பமாக 


எவ்வாறு 


சனி 


திருத்தணி வட்டத்தில் காணப்படும் சீமுத்திரங்கள் 
மனிதர்களின் பெயரில் அமைந்தவையாக 

உள்ளன . அப்பகுதி 
பில் வாழ்ந்த அரசர் , அல்லது செல்வர் பெயரால் இலை அமைந் 
இருக்க வேண்டும் . 


கிருஷ்ணசமுத்திரம் 
இராமசமுத்திரம் 
சிங்கசமுத்திரம் 


என்பன அவ்வூர்கள் . நாராயண சமுத்திர அக்ர காரம் என்றம் 
ஓர் ஊர் இவ்வட்டத்தில் உள்ளது . கிருஷ்ணசமுத்திரம் என்ற 
பெயரில் இரண்டு ஊர்கள் காணப்படுகின்றன , 


திம்ம சமுத்திரம் என்ற பெயரில் காணப்படும் ஊரும் திம்ம 
பாசன் எனப்படும் மன்னன் பெயரில் அமைந்ததாகவே காணப்படு 
கிறது . ஒரு சமுத்திரம் என்ற ஊர்ப்பெயர் உப சமுத்திரம் என்று 
இருத்தல் வேண்டும் . ஏற்செனவே இயல்பாக , உண்மையான 


40 . 


ஊரும் பேரும் - டாக்டர் . ரா , பி . சேதுப்பிள்ளை - பக் : 20 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


153 


சமுத்திரம் ( கடல் ) ஒன்று உள்ளது . செயற்கையாகத் தோன்றிய 
இச்சமுத்திரம் இயற்கைச் சமுத்திரத்திற்கு உப( துணை ) சமுத்திர 
பாகும் என்ற பொருளில் அமைந்திருக்கும் , வசவ சமுத்திரம் 
என்பது வளவசமுத்திரம் என்று இருத்தல் வேண்டும் . இப்பகுதி 

வளவர்களாகிய சோழர்கள் ஆண்டிருப்பதுடன் பல ஏரி 
களையும் அவர்கள் வெட்டியுள்ளதையறியலாம் . 


மான 


அழகாக , அமைந்துள்ள 4 ஈரணம் பற்றி அழகு சமுத்திரம் 
என்ற ஓர் ஊரும் தோன்றியுள்ளது . ஊர்கள் தோன்றக் காரண 
சமுத்திரங்கள் 

அனைத்தும் இன்று இல்லாவிடினும் 
சமுத்திரங்களைச் 

சர்ந்து தோன்றிய ஊர்கள் இன்றும் 
உள்ளன . இப்பொதுக்கூறு வடசொல்லில் அமைந்தது . அதனால் 
பெரும்பாலான ஊர்களும் அப்படியே அமைந்துள்ளன . 


32 , அக்ரகாரம் :: 


இம் மாவட்டத்தில் காணப்படும் ஊர்ப்பெயர்களில் அக்ர 
சாரம் என்னும் முடிபைப் பெற்றனவும் சில உண்டு . ஸ்ரீபெரும் 
பு தூர் , திருவள்ளூர் , திருத்தணி வட்டங்களில் மட்டுமே இவ்வூர் 
கள்காணப்படுகின்றன . 


வேதம் 

ஓதுவதற்காகவும் , வடமொழியை இப்பகுதியில் 
பரப்புவதற்காகவும் அந்தணர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர் . 
அவர்கள் தங்குவதற்காசப் புதிதாக உண்டாக்கப்பட்ட ஊர்கள் 
அக்ர காரம் எனப்பட்டுள்ளது . சில ஊர்களில் அந்தணர்கள் தங் 
கும் தெருக்கள் அக்ரகாரமாக இன்றும் அழைக்கப்படுகின்றன . 


இம்மாவட்டத்தின் 

வட்டங்களில் அக்ரகாரங்கள் 
தோன் றமாலிருப்பது அங்கெல்லாம் பிராமணர்கள் மிகுந்த 
செல்வாக்குப் பெறவில்லை என்பதை உணர்த்துகின்றது . அக்ர 
காரங்கள் எனப்படும் ஊர்கள் எப் பகுதியில் உள்ளனவோ அப் 
பகுதியில் தான் இன்றும் அவர்கள் அதிக அளவில் வாழ்ந்து வரு 
கின் றனர் 


பெரும்பாலான ஊர்கள் அக்ரகாரம் என்ற பொதுக்கூறு 
மட்டுமே பெற்றுள்ளன . திருத்தணி வட்டத்தில் உள்ள அக்ர 
காரங்கள் மட்டுமே வேறுபட்டுள்ளன. அங்கு காணப்படும் அக்ர 
காரங்கள் வேறு பிற ஊர்களின் பெயரை முன் ஒட்டுகளாகப் பெற் 
றுள்ளன . ஒரு வேளை அவ்வூர்களிலிருந்து அந்தணர்கள் வர 
வழைக்கப்பட்டனரா என்று ஐயுற வேண்டியுள்ளது . 


154 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப் பெயர்கள் 


செங்கல்ல புரம் அக்ரகாரம் 
நாகபூடி அக்ரகாரம் 
நாராயண சமுத்திர அக்ர காரம் 
நெக்கினியவக்ரகாரம் 
இராமாபுர அக்ரகாரம் 
சென் களத்தூர் அக்ரகாரம் 
செங்கல் புத்தூர் அக்ரகாரம் 


சில 


என்பன அவ்வூர்கள் ஏற்கெனவே உள்ள ஊர்களுக்கு அருகில் புதி 
தாகத் தோன்றிய அக்ரகாரங்கள் , பழைய ஊர்ப்பெயர்களை 
முன் ஒட்டுகளாகப் பெற்றுள்ளன இடங்களில் 

பழைய 
ஊரும் புதிதாகத் தோன்றிய ஊரும் இன்றும் உள்ளன . எடுத்துக் 
காட்டாக இரர் மாபுரம் , இராமாபுர அக்ர காரம் ஆகிய ஊர் 
-களைக் குறிப்பிடலாம். சில இடங்களில் பழைய ஊர் இன்று 
இல்லை ; அவ்வூரைச் சார்ந்து தோன்றிய புது ஊர்களாகிய அக்ர 
+ாரங்களே உள்ளன . சென்களத்தூர், செங்கல் புத்தூர் போன 
ஊர்சள் இன்று திருத்தணி வட்டத்தில் இல்லை ; ஆனால் இவ்வூர் 
+ ளுடன் தோன்றிய அக்ரகாரங்கள் என்ற ஊர்கள் 

மட்டும் 
இன்றும் உள்ளன . 


அக்ரசாரம் என்பதைப் போலவே அப் பொதுக்கூரடன் முன் 
ஒட்டுகளாக அமைந்த ஊர்களும் வடசொல்லாகவே உள்ளன . 


33 . 


பாடி : 


பாடி என்னும் பொதுக்கூறுடைய ஊர்கள் சில செங்கை 
மாவட்டத்தில் காணப்படுகின்றன . ஒரு வட்டத்திற்கு ஓர் ஊர் 
என்ற நிலையில் பல வட்டங்களில் பாடிகள் காணப்படுகின்றன . 


“ முல்லை நிலச் சிற்றூராகவும் , மன்னன் , குறு நிலத்தலைவன் 
ஆகியோரின் படைவீடு கொண்ட இடமாகவும் , பெருநகரமாசு 
வும் பொருள் கொள்ளப்படுகிறது என்று பாடிக்கு விளக்கம் 
தரப்படுகிறது . பெரும்பாலும் முல்லை நிலச் சிற்றூர்களே பாடி 
1.ள் என்று கூறப்பட்டுள்ளன . அந்நிலையினையே செங்கை 
மாவட்ட ஊர்ப்பெயர்களிலும் காண முடிகிறது . 


41. தஞ்சை மாவட்ட ஊர்ப்பெயர்கள் . மெய் . 

சந்திரசேகரன் - பக் : 72 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


155 


* திருவாயர் பாடி 
என்ற ஊர்ப்பெயர் , முல்லை நிலத்தில் வாழும் மக்களின் உறை 
விடமாக 

என்பதை எடுத்துக் காட்டுகிறது . 
ஆயர்களின் உறைவிடங்களே பாடிகள் எனப்படும் என்பதைப் 
பெரு வழக்காக உள்ள இச்சொற்றொடர் ஆட்சியே புலப்படுத் 


உள் . து 


தும் . 


வீரத்திற்கு உறைவிடமான படைவீடாகவும் பாடிகள் உண்டு 
என்பதையும் செங்கை மாவட்ட ஊர்ம்பெயர் எடுத்துக் காட்டு 


கிறது . 





வீரம் பாடி 


என்ற ஊர்ப்பெயரிலிருந்து அவ்வூர் ஓர் படைவீடாகவே விளங்கி 
புள்ளது என்பதையுணர முடிகிறது . மரப்பெயர்களை முன் 
ஒட்டுகளாகப் பெற்றுள்ள ஊர்கள் பெரும்பாலும் ஆயர்பாடி 
களாகவே உள்ளன . 


கடம்பாடி ( கடம்பு பாடி . 
ஈச்சம்பாடி 
காஞ்சிபாடி 
சின்னாலம் பாடி 


மரப்பெயர்களுடன் அனமந்த ஊர்ப்பெயர்களை 
நோக்கினால் அம்மரங்கள் முல்லை நிலத்து மரங்களாகவே 
உள்ளதால் ஊர்களும் அப்படியே அமையும் என்பது புலனாகும் . 
சிறிய ஆலமரத்தைச் சார்ந்துள்ள ஊர் சின்ன ஆல்பாடி என்று 
அமைந்து பின்னர் சின்னாலம்பாடியாக மாறியுள்ளது . 


மருத்துவன்பாடி என்றுள்ள ஊர் யாரேனும் ஓர் மருத்து 
வனின் பேரில் தோனறியிருத்தல் வேண்டும் . ராள்ள பாடி என்று 
தெலுங்கு மொழிப் பெயரில் அமைந்த ஓர் ஊரும் , சிங்கில்பாடி 
என்ற ஆங்கிலப் பெயர் பெற்ற ஊரும் , கூட இம்மாவட்டத்தில் 
உள்ளன . பாடி என்ற பொதுக்கூறு மட்டுமே பெற்ற ஓர் ஊரும் 
காணப்படுகிறது . பாடி என்பது தமிழ்ப் பெயராக அமைந்தா 
லும் முன் உள்ள ஊர்ப்பெயர்களில் பிற மொழிகளையும் 
காண முடிகிறது . 


34 நகரம் ; 

நகரம் என்ற பொதுக்கூறுடைய சில ஊர்களும் இம்மாவட் 
டத்தில் காணப்படுகின் றன. நகராட்சி அல்லது பெரு நகரமாக 


156 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


உள்ள ஊர்கள் எதுவும் நகரம் என்று குறிப்பிடப்படவில்லை . 
சிற்றூர்களும் சிறிது வசதி வாய்ப்புகள் உள்ள ஊர்களுமே நகரம் 
நகர் என்று கூறப்பட்டுள்ளன . 


* .சிறந்த ஊர்கள் நகரம் என்னும் பெயரால் எழங்கும் . 
நாட்டின் தலைமை சான்ற நகரம் தலைநகரம் எனப்படும் . முன் 
னாளில் ஊர் என்றும் பட்டி என்றும் வழங்கிய சில இடங்கள் 
பிற்காலத்தில் சிறப்புற்று நகரங்களாயின . 


செங்கை மாவட்டத்தைப் பொறுத்தவரையில் பெரும் 
பாலும் சிற்றூர்களே நகரங்கள் எனப்படுவ தாம் முற்கால நிலை 
யிலேயே இன்றும் உள்ளன என்று தான் கூற வேண்டும் , 


மக்கட்தொகை , வீடுசளின் எண்ணிக்கை என்ற அடிப்படை 
யில் நகரம் எனப்படும் ஊர்சள் , பெருநகர் என்றும் சிறு நகர் 
என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளன கிளி என்ற பறலைசள் மிகுந்து 
காணப்பட்டதாலோ என்னவோ கிளியா நகர் என்னும் பெயரை 
யும் ஓர் ஊர் பெற்றுள்ளது . சிறு நகர் என்பது போல் இளநகர் 
என்ற பிறிதோர் ஊரும் உள்ளது . அது தற்போது எளநகர் 
என்று மருவியுள்ளது . 


சூரியன் பெயரால் அமைந்த சூரியன கரம் என்ற ஓர் ஊரும் 
காணப்படுகிறது . சூரிய வழிபாடு நடைபெற்ற சிற்றூராக 
இவ்வூர் இருத்தல் கூடும் . கதன நகரம் என்ற பிறிதோர் ஊர் 
உள்ளது . கதலி நகர் என்பது பின்னர் கதன நகராகியுள்ளளது . 


என்ற 


உசேன் என்ற முசுலிம் பெயரில் 

உசேன் நகரம் 
ஊரும் , அட்சன் என்ற ஆங்கிலேயர் பெயரில் அட்சன் நகரம் 
என்ற ஊரும் காணப்படுகிறது . முசுலிம், ஆங்கிலேயர் ஆட்சிக் 
காலத்தில் இவ்வூர்கள் தோன்றியுள்ளன . 


35. கழனி : 


செங்கை மாவட்டத்தில் கழனி என்ற பொதுக்கூறுடைய 
சில ஊர்கள் காணப்படுகின்றன . சில வட்டங்களிலேயே இப் 
பொதுக்கூறுடைய 

ஊர்கள் காணப்படுவதால் 
பெயரில் ஊர்கள் அமையும் வழக்குக்குறைவு என்று தெரிகிறது . 


கழனிகளின் 


• 42 . 


ஊரும் பேரும்- டாக்டர் . ரா . பி . சேதுப்பிள்ளை - பக் : 19 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறு சள் 


157 


கழனிகள் என்ற பெயரில் புதிதாக இரண்டு ஊர்கள் 
தோன் றியபோது , தோன்றிய ஊர்கள் அமைந்துள்ள இடங் 
களுக்கு ஏற்ப மேலக்கழனி என்றும் , கீழக்கழனி என்றும் பெயர் 
சள் அமைந்துள்ளன . தண்டல் என்பது வரிவசூலிப்பது என்ற 
பொருள் படும் . தண்டல் நாயகம் என்பது வரி வசூலிக்கும் அலு 
வலர் தொழிற் பெயர் . அத்தொழில் புரிந்தவருக்குத் தானமாக 
வழங்கப்பட்ட 

தண்டல் கழனி எனப்பட்டுள்ளது . 
இப்பெயரில் இரண்டு ஊர்கள் உள்ளன . அது போல் ஊர்காவல் 
செய்தவர்க்கு வழங்கப்பட்ட கழனி காவல் கழனி எனப் 
பட்டுள்ளது . 


ழனி 


மாமரம் உள்ள இடத்தில் , கரியமண் இருந்திருக்கக்கூடும் . 
இவ்விரண்டின் அடிப்படையில் அமைந்த ஊர் கரியமாங்கழனி 
எனப்பட்டுள்ளது . அர சங்கழனி என்ற ஊர் , அரசமரத்தைச் 
சார்ந்துள்ள கழனி என்ற அடிப்படையில் தோன்றியுள்ளது . 
பட்டருக்கு வழங்கப்பட்ட ஊர் பட்டர் கழனி எனப்பட்டு , பின் 
னர் பட்ரகழனி என பருவியுள்ளது . அதுபோல் , கோயிலுக்குத் 
தருமமாக விடப்பட்ட கட்டளைக் கழனி என்பது கட்டகழனி 
என்று மருவியுள்ளது . 


பெரும்பாலும் பிறருக்குத் தானமாக வழங்கப்பட்ட கழனி 
களின் அடிப்படையிலேயே இவ்ஊர்கள் தோன்றியுள்ளன . 


36 . 


கோட்டை : 


கோட்டை என்ற பொதுக்கூறுடைய 

ஊர்கள் சிலவும் 
இம்மாவட்டத்தில் காணப்படுகின்றன.பெரும்பாலும் அப்பொதுக் 
கூறு உணர்த்தும் பொருளுக்கு ஏற்பவே ஊர்களின் பெயர்களும் 
அமைந்துள்ளன . 


“ கோட்டை என்பது அரணைக் குறிப்பதற்குப் பெரும்பான் 
மையாக எங்கும் வழங்கும் சொல்லாகும் . அரசர்கள் ஆண்ட 
பகுதியாக இம்மாவட்டம் உள்ளதால் அரண்கள் பல இப்பகுதி 
யில் அமைந்திருக்க வாய்ப்புண்டு . 


புலியரணங் கோட்டை 
என்ற ஊர்ப்பெயர் இவ்வுண்மையை உறுதிப்படுத்துகிறது . இது 
போல் கோட்டைகள் என்று அமைந்துள்ள பிற ஊர்களும் அரண் 


43. ஊரும்பேரும் டாக்டர் . ரா.பி சேதுப்பிள்ளை - பக் : 29 


158 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


கள் உள்ள படங்களாகவே உள்ளன - அவ்வரண்கள் காடு , ஆறு , 
ஊற்று போன்ற இடங்களில் அமைந்துள்ளன , 


இருங்காட்டுக் கோட்டை 
வெள்ளாத்துக் கோட்டை 
ஊத்துக் கோட்டை 


என்ற ஊர்ப்பெயர்கள் காடு , ஆறு , ஊற்று ஆகியவற்றின் அடிப் 
படையில் 

உள்ளதையுணரலாம் . வல்லம் என்ற சொல்லும் 
அரணுடைய ஊரையே குறிக்கும் . 14 


வல்லக் கோட்டை 


என்ற ஊர்ப்பெயர் இவ்வுண்மையை நிலை 

நாட்டுகிறது . 
கண்ணன் என்ற பெயரில் கண்ணன் கோட்டை என்ற ஊர் 
உள்ளது . இது அரசன் பெயரா அல்லது இறைவனைக் குறிக்கும் 
பெயரா என்பது விளங்கவில்லை . புத்திரங்கோட்டை 
என் றி 
பெயருடைய ஜரும் காணப்படுகிறது புத்திரன் என்பது மகன் 
என்ற பொருள் தரும் சொல் . யாரேனும் அவ்வடிப் படையில் 
3 காட்டையை அமைத்துப் பின்பு அது ஊர்ப் பெயராகியிருக்க 
லாம் . 


37 . 


கதை : 


கரை என்ற பொதுக்கூறுடைய சில ஊர்களும் இம்மாவட்டத் 
தில் உள்ளன . சில வட்டங்களில் மட்டுமே இவ்வூர் காணப்படுவ 
தால் கரையின் அடிப்படையில் ஊர்கள் குறைவாகவே அமையும் 
சான்பது விளங்குகிறது . 


கரை என்ற சொல் பொதுவாக எல்லை என்ற பொருளைத் 
தரும் . கடற்கரையில் அமைந்துள்ள சில ஊர்கள் கரை என்ற 
முடிபைப் பெற்றுள்ளன. சில பகுதிகளில் கரை என்ற சொல் 
வரப்பு என்ற பொருளைத் தருமாறும் அமைந்துள்ளது . இம் 
மூன்று நிலைகளையும் இம்மாவட்டத்தில் காணமுடிகிறது . 


கிடங்கு , இஞ்சி ( மதில் ) போன்றவற்றைச் சார்ந்துள்ள கரை 
களின் அடிப்படைவில் அமைந்துள்ள ஊர்களை இங்குக் காண 
லாம் . 


44. ஊரும் பேரும் - டாக்டர் . ரா.பி. சேதுப்பிள்ளை - பக் : 78 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


159 


கிடங்கரை , அமிஞ்சிக்கரை என்பனவே அவ்வூர்கள் . அம் 
இஞ்சி கரை என்பது அமிஞ்சிக்கரை என்று அமைந்துள்ளது . 
அமைந்தகரை என்பது அமிஞ்சிக்கரையாக மாறியுள்ளது . என்ற 
கருத்தும் உண்டு , 


கரைகளின் எல்லைகளை அடைப்படையாகக் கொண்டும் 
சில ஊர்கள் அமைந்துள்ளன . 


வடகரை , நடுவக்கரை , செங்கரை ( தென் கரை ) ஆகிய ஊர் 
கள் சான்றுகளாக உள்ளன . தென்கரை என்பதுவே செங்கரை 
யாக மருவியுள்ளது . செம்மண் படிந்த கரைப்பகுதி செங்கரை 
என்பது பொருத்தமாக அமையாது . நீண்ட கரையின் நடுவில் 
அமைந்த ஊர் நடுவக்கரை எனப்பட்டுள்ளது . 


நின்ற கரை என்பது நின்னக் கரையாக மாறியுள்ளது . இங்கு 
கரை என்பது வரப்பு என்ற பொருளில் அமைந்து , உயர்ந்து 
தின்ற கரை எனப்பட்டுள்ளது . உயர் கரை என்பதுவே மாற்ற 
மடைந்து ஒழுகரை என்ற ஊர்ப் பெயராகியுள்ளது . 


38 வாடா : 


வயடா என்ற வித்தியாசமான பொதுக்கூடைய சில ஊர் 
களும் இம்மாவட்டத்தில் காணப்படுகின்றன . திருத்தணி , பொன் 
னேரி வட்டங்களில் மட்டுமே இப்பொதுக்கூறுடைய ஊர்கள் 
உள்ளன . 


பாடி என்பது எவ்வாறு வாடியாக மாறியது என்பது முன் 
னர் விளக்கப்பட்டது . அந்த வாடி என்பதுவே வாடா என்று 
மாறியிருக்க வேண்டும் , பட்டடை என்பது தெலுங்கு மொழி 
பேசப்படும் பகுதியில் பட்டடா என்று கூறப்பட்டது போன்று 
வாடி என்பது அப்பகுதியில் வாடா என்று தெலுங்கு மொழி 
பேசப்படுபவர்களால் அழைக்கப்பட்டிருக்கலாம் . 


பல்லவ வாடா என்பது பல்லவாடா என்று குறுகியுள்ளது . 
சாமந்தி வாடா என்பது சாமந்த வாடா என்று மாறியுள்ளது . 
சிறுவாடா என்று ஓர் ஊர் உள்ளது அப்பெயரே சிவ்வாடா என்று 
மருவியும் ஊர்ப்பெயர்களாக அமைந்துள்ளன 


மயில் ஆர் வாடா என்பது மைலார்வாடா என்று அழைக் 
கப்படுகிறது . மலைப்பகுதியில் உள்ள ஊராகையால் அங் 


160 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


மயில்கள் மிகுந்திருக்க வாய்ப்பு உண்டு . கீரிவாடா என்பது கிரி 
வாடா என்பதன் திரிபாக இருக்கவேண்டும் . கிரி என்பது சிறு 
குன்றைக் குறிக்கும் . கீரிப்பிள்ளையைச் சுட்டுமாறும் அப்பெயர் 
அமைந்திருக்கலாம் . 


39 வேலி : 


வேலி என்ரற பொதுக்கூறுடைய சில ஊர்கள் இம்மாவட் 
டத்தில் காணப்படுகின் றன . வேலி என்ற சொல் நில அளவைக் 
குறிப்பதுடன் ஒரு இடத்தைச் சுற்றி வரம்பாகப் போடப்படும் 
தடுப்பினையும் குறிக்கும் . முள்வேலி, கம்பிவேலி 

போன்றவற் 
றைக் கொல்லைகளில் காணலாம் . பெரும்பாலும் இந்த அடிப் 
படையிலேயே இம்மாவட்ட ஊர்ப்பெயர்கள் அமைந்துள்ளன . 


வேலி என்று முடியும் ஏழு ஊர்ப்பெயர்களில் ஐந்து 
பெயர்கள் நெய்வேலி என்னும் பெயராகவே உள்ளன . நெல் 
என்பதுவே நெய் என்று மாறியுள்ளது . நெல்லாடிபாக்கம் 
என்பது நெய்யாடிபாக்கம் என்று மாறியுள்ளது போலவே நெல் 
வேலி என்பது நெய்வேலியாகியுள்ளது . நெல்விளையும் வயலைச் 
சுற்றிப்போடப்பட்ட வேலி என்று இவ்வூரின் பெயர்ப்பொருள் 
அமையும் . 


என்ற 


பழமரங்களைச் சுற்றிப் போடப்பட்ட வேலி 
பொருளில் பழவேலி என்ற ஊர்ப்பெயர் அமைந்துள்ளது . பேரள 
வுள்ள இடத்தைச்சுற்றிப் போடப்பட்ட வேலி அல்லது பெரிய 
தாகப் போடப்பட்ட வேலி என்ற பொருளில் பெருவேலி என்ற 
ஊர்ப்பெயர் அமைந்திருக்க வேண்டும் . 


40 பேர் : 


பேர் என்ற பொதுக்கூறுடைய சில ஊர்கள் இம்மாவட்டத் 
தில் உள்ளன . இப்பொதுக்கூறு பிற பொதுக்கூறுகளிலிருந்து 
வேறு பட்டுக் காணப்படுகிறது . 


உடைய 


கானப்பேரெயில் என்ற ஓர் ஊர் சங்க இலக்கியத்தில் காணப் 
படுகிறது . காட்டில் , பெருமைக்குரிய கோட்டையை 
இடம் என்று அவ்வூர் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் . அப்படிப் 
பார்த்தால் பேர் என்ற 

என்ற பொதுக்கூறு பெருமை என்பதைக் 
குறிக்கும் . 


3 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


161 


செல்வத்தால் பெருமை பெற்ற ஊர் திருப்பேர் என்றும் , 
மிகு சிறப்பிற்குரிய ஊர் பெரும் பேர் என்றும் , கன்னிகைப் பெண் 
ணொருத்தியால் பெருமை பெற்ற ஊர் கன்னிகைப்பேர் என்றும் , 
நீர் வளத்தால் பெருமை பெற்ற ஊர் நீர்பேர் என்றும் , புதி 
தாகத் தோன்றிய , பெருமைக்குரிய ஊர் புதுப்பேர் என்றும் , 
மொகலாயர் பெருமை தோன்ற அமைந்த ஊர் மொகல்பேர் 
( மொகப்பேர் என்றுள்ளது ) என்றும் அமைந்துள்ளன . பேர் 
என்ற பொதுக்கூறே பேரி எனவும் மருவியிருக்க வேண்டும் . 
41. குழி : 

குழி என்ற பொதுக்கூறையுடைய சில ஊர்களும் இம்மா 
வட்டத்தில் காணப்படுகின்றன . குழி என்பது நில அளவையைக் 
குறிக்கும் . மண்ணில் வெட்டப்படும் ஆழமான பள்ளங்களும் 
குழிகள் எனப்படும் . அப்படிப்பட்ட குழிகள் பெரிதாகிக் குட்டை 
கள் ஆவதும் உண்டு . 
இம்மாவட்ட 

ஊர்ப்பெயர்களில் அமைந்துள்ள குழிகள் 
மேற்கண்ட இரு நிலைகளுக்கும் பொருந்துமாறு உள்ளன . 

. 
மண் 

வகையின் அடிப்படையில் , கருமண் நிறைந்த பகுதியில் 
அமைந்த ஊர் கருங்குழி என்றும் , வெண்மணல் நிறைந்த பகுதி 
யில் அமைந்த ஊர் வெங்குழி என்றும் அழைக்கப்பட்டுள்ளன 
கருங்குழியின் பழைய பெயர் குறுங்கோழியூர் என்று கூறி , உத்திர 
மேரூருக்கு அருகில் உள்ள பெருங்கோழியூர் போன்று இவ்வூர் 
அமைந்துள்ளது 

என்றும் கூறப்படுகிறது . இவ்விளக்கம் 
பொருந்துமாறு அமையவில்லை . கருங்குழியின் பழைய பெயர் 
குறுங்கோழியூர் 

வெங்குழியின் பழைய பெயரும் 
வேறா என்று ஐயுறத் தோன்றும் . இம்மாவட்டத்தில் பல ஊர்ப் 
பெயர்கள் வடக்கு - தெற்கு எனவும் , கீழ் - மேல் 

எனவும் , 
பழைய - புதிய எனவும் , கருமை - வெண்மை எனவும் அமைந் 
துள்ளதைக் காணலாம் . அவை போன்றே கருங்குழி - வெங்குழி 
களும் அமைந்துள்ளன . கருங்குழி பள்ளம் என்ற பிறிதோர் 
ஊரும் இம்மாவட்டத்தில் இருப்பது இவ்வூர்ப்பெயர் கருங்குழியே 
என்பதை உறுதிப்படுத்துகிறது . 


எனின் 


திருப்புள் குழி என்ற ஊர் திருப்புண்குழி எனப்பட்டுப் பின்னர் 
திருப்புக்குழி என்றாகியுள்ளது . புள் ( பறவை ) இறைவனை வழி 


45. செங்கற்பட்டு மாவட்டம் - சோ , ம , லெ . பக் : 194 


162 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


பட்ட தலம் இது . திருமங்கையாழ்வார் மங்களா சாசனம் பெற்ற 
ஊர் இது . அல்லிமலர்கள் நிறைந்த ஊர்ப்பகுதி அல்லிக்குழி எனப் 
படுகிறது . அந்தணருக்குத் தரப்பட்ட ஊர்ப்பகுதி பாப்பான் குழி 
என்று அழைக்கப்படுகிறது . அப்பெயரில் இரண்டு ஊர்கள் இம்மா 
வட்டத்தில் உள்ளன . 


1 


42. கால் : 


கால் என்ற பொதுக்கூறுடைய சில ஊர்களும் இம்மாவட்டத் 
தில் உள்ளன . கால் என்ற சொல் இடம் என்ற பொருளை 
உணர்த்துவதுடன் , தண்ணீர் செல்லும் வழி என்ற பொருளை 
பும் உணர்த்தும் . நாற்றங்கால் என்ற சொல் நாற்று பயிரிடப் 
படும் இடம் என்ற பொருள் தரும் . வாய்க்கால் என்பது தண்ணீர் 
செல்லும் வழியைக் குறிக்கும . 


என் 


கரசங்கால் என்ற பெயரில் இரண்டு ஊர்கள் இம்மா 
வட்டத்தில் உள்ளன . கரிசல் மண் நிறைந்த பகுதி 
பொருளில் கரிசல் கால் என்றிருக்க வேண்டிய ஊர் கரசங்காலாக 
மாறியுள்ளது . அருங்கால் என்பது அவ்விடத்தின் அருமையைக் 
குறிக்கும் . 


நெடுங்கால் , வடகால் என்ற சொற்கள் நீண்ட பகுதியுள்ள 
இடம் , ஊரின் வடபகுதியில் உள்ள இடம் என்ற பொருளிலும் 
அமையலாம் ; நெடுந்தூரம் ஓடும் வாய்க்கால் , ஊரின் வடபகுதி 
யில் ஓடும் வாய்க்கால் என்ற பொருளிலும் அமையலாம் . ஏரிகளில் 
நீர் நிரம்பும்போது , அதனால் பக்கத்து ஊருக்கு இடையூறு நேரு 
மெனின் ஏரியின் நீரை வேறு வழியில் செலுத்துவார்சள் , 
அப்படிப்பட்ட சமயங்களில் வெட்டப்படும் வாய்க்கால் மறுகால் , 
புறகால் என்றெல்லாம் கூறப்படும் . அந்தப்புறகால் புரகால் என்று 
மாறி ஓர் ஊர்ப்பெயராக அமைந்துள்ளது . நீரோடும் வாய்க்கால் 
களைச் சார்ந்து அமைந்த ஊாகள் கால்கள் எனப்பட்டுள்ளன . 


43. கோயில் : 


கோயில் , கோவில் என்ற பொதுக்கூறுகளையுடைய ஊர்கள் 
சில இம்மாவட்டத்தில் உள்ளன . சிறப்புமிக்க கோயில்கள் உள்ள 
இடமாக அவ்வூர்கள் விளங்குவ தால் கோயிலில் உள்ள 

இறை 
வன் பெயராலேயே அவ்வூர்களும் அழைக்கப்படுகின்றன . அந் 
நிலையைத்தான் இம்மாவட்ட ஊர்ப் பெயர்களில் 

காணமுடி 
கிறது . 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


163 


சிங்கப்பெருமாள் கோயில் என்ற ஊர் நரசிங்கமாக வெளிப் 
பட்ட நாராயணனின் பெயரில் அமைந்தது . ஆனை , சிவபெரு 
மாளை வழிபட்ட இடம் திருவானைக் கோயில் எனப்படுகிறது . 
முப்புரம் எரித்த பரமசிவனின் கோயிலான திரிபுரக்கோயில் திரு 
புரக் கோயிலாகத் திரிந்துள்ளது . செல்லப் பிள்ளையார் பேரிலும், 
இராமன் பேரிலும் கோயில்கள் அமைந்துள்ள ஊர்களும் அக் 
கோயில்களின் பெயரையே பெற்றுள்ளன 


என்ற 


உடையவர் கோயில் என்று பொதுவாகக் குறிப்பிடப்பட்ட 
ஓர் ஊரும் உள்ளது . உலகைக் தன்னுள் கொண்டவர் 
புராணக்குறிப்பின் அடிப்படையில் பார்த்தால் அவ்வூர் திருமால் 
திருத்தலமாகவே இருத்தல் வேண்டும் , 


44 


தன்தண்டரை : 


தண்டரை என்ற பொதுக்கூறுடைய சில ஊர்கள் இம்மாவட் 
டத்தில் 

உள் 6 ன , தண்டலை . தண்டலம் என்ற சொற்கள் 
தண்டரை என்றும் மருவி அழைக்கப்படும் என்று 

பொது 
வாகக் கூறப்படுகிறது . அது பொருத்தமான விளக்கமாகவே 
அமையினும் : தண்டலை எனப்படும் சோலை 

இடப் 
பொருளிலிருந்து தண்டரை எனக் குறிக்கப்படும் இடங்கள் 
சிறிது வேறுபடவே செய்கின்றன . அச்சொல்லமைப்பும் பொருள் 
வேறுபாட்டைப் புலப்படுத்தும் . 


என்ற 


தண் தரை என்பது தண்டரை எனப்படுகிறது . குளிர்ந்த 
இடப்பகுதி சோலையாகத்தான் இருக்கவேண்டும் என்பதில்லை . 
நீர் நிலைகளைச் சார்ந்துள்ள பகுதிகளாகவும் இருக்கலாம் . 


இம்மாவட்டத்தில் காணப்படும் தண்டரைகள் அனைத்தும் 
முன் ஒட்டுகள் இல்லாமல் பொதுக்கூறுடனேயே அமைந்துள்ளன . 
மேல் , கீழ் என்ற பாகுபாடு மட்டும் காணப்படுகிறது . 


45. பட்டணம் : 


பட்டணம் என்ற பொதுக்கூறுடைய 

சில ஊர்கள் இம் 
மாவட்டத்தில் காணப்படுகின்றன . செங்கல்பட்டு , மதுராந்தகம் 
ஆகிய கடற்கரைப் பகுதியிலேயே பட்டணம் எனப்படும் ஊர்கள் 
அமைந்துள்ளன . 


164 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


" கடற்கரையில் உண்டாகும் நகரங்கள் பட்டினம் என்று 
பெயர் பெறும் . 40 இன்று பட்டணம் என்று அழைக்கப்படுவது 
அன்று பட்டினம் என்று அழைக்கப்பட்டுள்ளது . பட்டினப்பாலை 
என்ற நூல் இதனை உறுதிப்படுத்தும் . 


புதுப்பட்டணம் , தென் பட்டணம் , வடபட்டணம் ஆகிய 
ஊர்ப்பெயர்களின் 

காரணம் 

வெளிப்படையாகப் புரிகிறது . 
ஒருவர் பிறருக்குக் கொடையாக வழங்கிய ஊர் 

ஊர் கொடைப் 
பட்டணம் எனப்பட்டுப் பின்னர் கொடப்பட்டணமாக மாறி 
யுள்ளது . சட்ராஸ் என்று டச்சுக்காரர்களால் அழைக்கப்பட்ட 
ஊர் சதுரங்கபட்டணம் . சென்னை பட்டணம் மெட்ராஸ் எனப் 
பட்டதுபோல் சதுரங்கபட்டணம் சட்ராஸா க மாறியுள்ளது . 


46. நெம்மிலி : 


நெம்மிலி என்ற பொதுக்கூறுடைய சில ஊர்கள் இம்மாவட் 
டத்தில் உள்ளன . இது நெம்மேலி, நெம்மலி , நெமிலி என்றும் 
மருவி அழைக்கப்படுகிறது . இப்பொதுக்கூறு சிறிது வேறுபட்ட 
சொல்லமைப்புடையதாகக் காணப்படுகிறது . எனினும் சிறிது 
கூர்ந்து நோக்கினால் இதன் மூல வடிவம் புலப்படும் . 


நெம்மலி என்பது நெம்மிலி , நெம்மேலி என்று பலவாறு 
பபைகுதி மக்களால் அழைக்கப்படுகிறது . அந்த நெம்மலி என்ற 
சொல் நெல்மலி என்ற சொல்லின் திரிபாக இருத்தல் வேண்டும் . 
நெல்மிகுதியாக விளைந்த இடம் என்றிருந்த ஊர்ப்பெயர் 
பின்பு வேறுவிதமாக மாறியுள்ளது . நெமிலி என்பது 

அதன் 
தறுகிய வடிவமாகும் . 


நெம்மிலிச் சேரி , நெமிலிச்சேரி என்ற ஊர்ப் பெயர்களும் 
நெம்மிலி என்ற இடம் நெல்விளை தற்குரிய சேரிப்பகுதி என்ப 
தைக் காட்டுகின்றன . நெம்மிலி என்ற பொதுக்கூறுடைய ஊர் 
களில் ஓர் ஊர் மட்டும் வட என்ற முன் ஒட்டைப் பெற்றுள்ளது . 
பிற ஊர்ப்பெயர்கள் பொதுக்கூறு மட்டுமே பெற்றுள்ளன . 


47. மல்லி : 


மல்லி என்பது முன் ஒட்டாக அமைந்து , பல பொதுக்கூறு 
களுடன் இணைந்து வந்தது முன்னர் எடுத்துக்காட்டப்பட்டது . 


46. வரும் பேரும் - டாக்டர் ரா.பி. சேதுப்பிள்ளை - பக் : 33 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


165 


அதுவே பொதுக்கூறாக அமைந்த சில ஊர்களும் காணப்படு 
கின்றன . 

மல்லிகைத்தோட்டங்கள் மிகுந்திருந்த இடங்களில் 
அமைந்த ஊர்களும் அம் மல்லிகையின் பெயரையே பெற்றுள்ளன . 


பூனமல்லி என்று குறிப்பிடப்படும் ஊர் பலவாறாகத் திரித்துக் 
கூறப்படுகிறது . பூவிருந்தவல்லி 

என்பதுவே அவ்வூரின் மூல 
வடிவம் என்றும் , அது வெள்ளைத் தாமரைப் பூவிலிருப்பவளான 
கலைமகள் பெயர் பெற்றது என்றும் கூறப்படுகிறது . 17 

அது 
பொருந்தாது . கலைமகள் 

பெயரில் அவ்வூர் அமைவதற்கான 
சாத்தியக் கூறுகள் ஏதும் அங்கு இல்லை . கலைமகளுக்கான 
ஆலயமோ பிற சிறப்புச் செய்தியோ அவ்வூரில் இல்லை . ஊர்ப் 
பெயர் சூட்டப்பட்ட முறைகளை நோக்கினால் சூட்டியவர்கள் , 
தம் இனம் ஆகியவற்றைக் குறிப்பிட்டிருப்பதுடன் சைவம் , 
வைணவம் தொடர்பான கடவுளர் பெயரையே பெரும்பாலும் 
சூட்டியுள்ளனர் . திருமகள் பெயரில் ஊர்கள் உள்ள தற்குச் 
சமயமே முதல் காரணம் . கலைமகள் தொடர்பான சமயம் 
ஏதும் இங்கு இல்லை . கல்வியைப் பலரும் போற்றியிருப்பினும் , 
கலைமகளுக்குப் பெரிதும் சிறப்பளித்து , அவளுக்காகத் தனிக் 
கோயில் கட்டி வழிபட்ட தன்மை இம்மாவட்டத்தில் இல்லை . 
எனவே . பூவிருந்தவல்லியே பூந்தமல்லி , பூன மல்லி என்று 
மாறிவிட்டதாகக் கூறி மனம் நோகத் தேவையில்லை . 


பூனமல்லி , பூந்தமல்லி என்றே நெடுங்காலமாக அழைக்கப் 
பட்டது . அவ்வடிவமே இயல்பான வடிவத்துடன் நெருங்கித் 
தொடர்புடையது . மல்லிகைப்பூக்கள் மிகுதியாகப் பூத்துக் 
குலுங்கும் ஊர் பூத்தமல்லி எனப்பட்டுள்ளது . பின்னர் -த் , ந் 
மாறி , பூந்தமல்லியாகியுள்ளது . 

இன்றும் அவ்வூரில் 
மல்லிகைத் தோட்டம் மிகுந்துள்ளதையும் , பேருந்து நிலையத் 
தில் பெருமளவு மல்லிகைப் பூக்கள் விற்கப்படுவதையும் காண 
லாம் . 


என்ற 


பூந்தமல்லிக்கு 

அருகில் கெட்ன மல்லி 

ஊரும் 
உள்ளது . அவ்வூரும் 

மல்லிகைப் பூவின் பெயரால் அமைந்த 
ஊரே யாகும் . தொடர்பு கருதி இருவூர்களும் மல்லி என்ற 
ஒரே பொதுக்கூறைப் பெற்றுள்ளன . கெட்ன மல்லியைப் 
போன்று மிட்ன மல்லி என்று வேறோர் ஊரும் உள்ளது . இவ்வூர்ப் 
பெயர்களில் உள்ள முன் ஒட்டுகள் பிற மொழிச் சொற்கள் போல் 


47. செங்கற்பட்டு மாவட்டம் - சோ . .. லெ - பக் : 120 


166 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


உள்ளன . வானமல்லி என்ற ஊர்ப்பெயர் வாசமல்லி என்பதன் 
திரிபாக இருத்தல் கூடும் . அல்லது சிறப்பைப் புலப்படுத்தும் 
அம்மலர்வகைகளில் ஒன்றாகவும் இருத்தல் கூடும் . 


8. வசலை : 


வசலை எனப்படும் பொதுக்கூறுடைய ஊர்களும் இம்மா 
வட்டத்தில் உள்ளன . மதுராந்தகம் வட்டத்தில் மட்டுமே 
வசலை எனப்படும் ஊர்கள் உள்ளன . அடுத்துத் திருத்தணி 
வட்டத்தில் வலசா எனப்படும் பொதுக்கூறுடைய இரண்டு ஊர் 
கள் காணப்படுகின் றன . இப்பொது ச.கூறும் சிறிது வேறுபாடு 
டையதாக அமைந்துள்ளது . 


வாசல் எனப்படும் சொல் காலப்போக்கில் மாற்றமடைந்து 
வசல் எனக்குறுகி அதுவே பின்பு வசலை என்று ஆகியிருக்கக் 
கூடுமோ என்று எண்ணவேண்டியுள்ளது . மேல் வசலை . கீழ் 
வசலை என்று , ஊர்கள் அமைந்துள்ள இடங்களுக்கேற்பப் பேர் 
பெற்று இரண்டு ஊர்கள் உள்ளன . வசலை என்பது வசலா என் 
றும் மாறியிருக்க வாய்ப்பு உண்டு . அம்மாற்றம் திருத்தணிவட்டத் 
தில் வேறு விதமான மாற்றமடைந்துள்ளது . இரண்டாமெழுத்தும்: 
மூன் றாமெழுத்தும் ஒன் றற்கொன்றுமாறி , வசலா என்பது வலசா 
என்று மாறியுள்ளது . கொடி வலசா , பை வலசா என்று இரண்டு 
ஊர்கள் அங்கு இவ்வடிப்படையில் அமைந்துள்ளன . 


49. மதுரை : 


வரலாற்றுச் சிறப்பு மிக்க ஊர் மதுரை . ஒரு மாவட்டத்தின் 
தலை நகராக இன்று விளங்கும் நகர் அது . அப்பெயரைப் பொதுக் 
கூறாகக் கொண்டு சில ஊர்கள் 

இம்மாவட்டத்தில் அமைந் 
துள்ளன 


மதுரம் என்ற 

சொல் இனிமை என்ற பொருள் தரும் . 
மதுராந்தகம் வட்டத்தில் மதூர் என்றோர் ஊர் உள்ளது . 
மதுரம் என்பது குறுகி , மது என்றாகி , மதூர் அமைந்துள்ளது . 
அதே வட்டத்தில் மதுரை என்ற பொதுக்கூறு மட்டுமே உடைய 
ஓர் ஊரும் உள்ளது . மதூர் , மதுரை என்றும் மாறியிருக்கலாம் . 


நெய்த மதுரை என்ற ஊர் , நெய்தல் மதுரை என்றிருக்க 
வேண்டும் . நெய்தல் நிலத்தில் உள்ள ஊர் 

என்று பொருள் 
அமையுமாறு அவ்வூர் அமைந்துள்ளது . ஈகு மதுரை என்பது 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


167 


ஈகைக்குணமுடையோர் உள்ள ஊர் , அல்லது ஒருவரின் ஈகையால் 
உருவாகிய ஊர் என்று அமைந்திருக்க வேண்டும் . 


50. பூடி : 


பூடி என்ற பொதுக்கூறுடைய சில ஊர்கள் இம்மாவட்டத் 
தில் , திருத்தணி வட்டத்தில் மட்டுமே காணப்படுகின்றன . பிற 
வட்டங்களில் இப்பொதுக்கூறில் ஒரு ஊர் கூட அமையவில்லை 
யெனினும் பூடி என்பதுடன் தொடர்புடைய பூண்டி என்ற 
பொதுக்கூறுடைய ஊர்கள் பிற வட்டங்களில் காணப்படுகின்றன . 


பூண்டு எனக்கள் மிகுதியாக விளையும் தோட்டங்களை 
யடுத்து அமைந்த ஊர்கள் பூண் டி.கள் எனப்படும் 

என்பது 
முன்னர்க்கூறப்பட்டது . அப்பூண்டிகளே திருத்தணி வட்டத்தில் 
பூடிகள் என்று குறுகியமைந்துள்ளன , 


சின்ன 


ஊர்கள் அமைந்துள்ள திசைகளுக்கு ஏற்பக் கீழப்பூடி , 
மேலப்பூடி என்ற ஊர்கள் பெயர் பெற்றுள்ளன . சின்ன நாகன் 
என்பவர் பெயரால் அமைந்த 

ஊர் 

நாகபூடி 

எனப் 
பட்டுள்ளது குணம் என்பது குன்றம் என்பதன் மருவாக அமைந் 
தது . அவ்வடிப்படையில் வலக்குணம்பூடி என்ற ஊர் , பெயர் 
பெற்றுள்ளது . வலம் என்பது வலது புறம் என்ற பொருளில் 
அமைந்து , ஏற்கெனவே உள்ள ஊருக்கு வலது பக்கமாக உள்ள 
குன்றத்தையடுத்து அமைந்த ஊர் என்ற பொருளை வலக்குணம் 
பூடி தருகிறது . 


51 . 


வலம் : 


வலம் என்ற பொதுக்கூறுடைய சில ஊர்கள் இம்மாவட்டத் 
தில் உள்ளன . வலம் என்பது வெற்றியைக்குறிக்கும் . எனவே , 
அப்பொருளிலேயே ஊர்கள் அமைந்துள்ளன என்று கருத முடியு 
மெனினும் , வல்லம் என்ற சொல்லின் சுருக்கமே வலமாகி 
யுள்ளது என்று கருதுவதே பொருத்தமாக அமையும் , 


வல்லம் என்பது அரணுடைய கோட்டையைக் குறிக்கும் .. 
வலம் என்று முடியும் ஊர்களும் கோட்டையைக் குறிக்குமாறே 
அமைந்துள்ளன . கீல வலம் , மேலவலம் என்ற ஊர்ப்பெயர்கள் , 
கோட்டைகள் அமைந்துள்ள திசைகளைக் குறிக்கின்றன . மலை 
யரண் அமைந்த பகுதி குண்ண வலம் எனப்படுகிறது . குன்றம் 
என்பது குண்ணம் என மருவியுள்ளது . மன்னர் வலம் என்பது 
மொன்ன வலம் ஆகியுள்ளது . மன்ன வேடு மொன்னவேடாக 


168 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள்: 


மாறிய விதம் முன்னர்க் கூறப்பட்டது . அம் மாற்றம் இப்பெயர்ச் 
கும் பொருந்தும் . 


52 . 


மலை : 


மலை என்ற பொதுக்கூறுடைய சில ஊர்கள் இம்மாவட்டத் 
கில் உள்ளன , குன்றம் என்ற பொதுக்கூறுடைய ஊர்கள் பற்றி 
முன்னர் விளக்கப்பட்டது . 

மலை என்பதும் குன்றத்துடன் 
தொடர்புடையதுவே , குன் றங்களை விடப் பொதுவாக மலைகள் 
உயரமானவைகளாக இருக்கும் . ஆனால் ஊர்ப்பெயர்களாசு 
இம்மாவட்டத்தில் இடம் பெற்றுள்ள மலைகளை நோக்கினால் 
குன்றங்களைப் போன்ற அமைப்புடையவைகளாகவே காணப் 
படுகின்றன. 


குருவி போன்ற அமைப்புடைய மலை குருவி மலை எனப் 
பட்டுள்ளது . அருவி நீர் , சுனை நீர் தோன்றும் இடமாக உள்ள 
மலை நீர்மலை எனப்பட்டுள்ளது . அது இறைவன் உறையும் 
பூலமாகவும் கருதப்பட்டதால் திருஎன்னும் அடைச்சொல்லைப் 
பெற்றுள்ளது . பரங்கியர் எனப்பட்ட 

ஆங்கிலேயர் 
சென்னைக்கு வருகை தந்ததன் நினைவாக அமைந்த ஊர் 
பரங்கிமலை எனப்பட்டது . கருக்கா 
அங்குள்ள மலை , நிறம் கருக்காமல் உள்ளது என்பதைக் 
குறிக்குமாறு அமைந்திருத்தல் வேண்டும் . 

அல்லது 
போன்று காக்காய் மலையாக இருந்து பின்னர் கருக்கா 

மாறியிருக்க வேண்டும் . காக்காய்ப் பள்ளம் என்ற 
ஓர் ஊர் இம்மாவட்டத்தில் உள்ளதும் நினைத்தற்குரியது . 


என்ற 


ஊர் 


குருவி 


J லு 


மலையாக 


53. மேனி : 


ஊர் 


என்ற 


மேனி என்ற புதுமையான 

பொதுக்கூறுனடய 
களையும் இம்மாவட்டத்தில் காணமுடிகிறது . மேனி 
சொல் உடல் என்பதனையே குறிக்கும் . உடலின் தன்மைகளை 
புணர்த்தும் விதத்திலும் 

ஊர்கள் 

சில 

இம்மாவட்டத் 
தில் உள்ளன . 


ant 


மோகினி என்பது மௌகினி என்று திரிந்து மௌகினி மேனி 
என்று ஊர்ப்பெயராக அமைந்துள்ளது . கிழமேனி என்பது கீழ 
மேனியாகி ஓர் ஊர்ப்பெயராகவும் அமைந்துள்ளது . பருத்த 
மேனி என்பது பருத்து மேனி எனவும் , சூலை நோயுடைய 
உடம்பு சூலைமேனி எனவும் ஊர்ப்பெயர்களாக அமைந்துள்ளன . 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


169 


உடம்பின் பல்வேறு 

தன்மைகள் இவ்வூர்ப் பெயர்களால் 
உணர்த்தப்பட்டுள்ளன . 


54. நத்தம் : 


நத்தம் என்ற பொதுக்கூரடைய சில ஊர்களும் இங்குக் 
காணப்படுகின்றன . முன் ஒட்டு இல்லாமல் நத்தம் என்பதை 
மட்டுமே ஊர்ப்பெயராகக் கொண்டும் ரண்டு ஊர்கள் 
உள்ளன , 


ஊர்ப்பொதுவாக அமைந்த இடம் நத்தம் எனப்படும் . 
அத்தகைய 

குடியிருப்பாக மாறிய பின்னரும் பழைய 
பெயர் எளிதாக மறையவில்லை . அதனால் தான் அப் 
பெயரில் இன்றும் 

ஊர்கள் 

காணப்படுகின்றன . 


U 


நத்தா நல்லூர் , நத்தப் பேட்டை , நத்தம்பாக்கம் என்று பிற 
பொதுக்கூறுகளுக்கு . முன் ஒட்டுகளாகவும் பல 

நத்தங்கள் 
அமைந்துள்ளன . 


சித்தூர் நத்தம் என்ற பெயரில் அமைந்த ஊர் , சித்தூரை 
படுத் துள்ள பொது இடத்தில் அமைந்த ஊர் என்பதைக் குறிக் 
கும் . கிரீன்வேல் நத்தம் என்பது கிரீன்வேய்ஸ் நத்தம் என்றிருக்க 
வேண்டும் , வேய்ஸ் என்பது வேல் என்று மருவியுள்ளது . 

ங்கிலச் சொற்றொடரை முன் ஓட்டாகக் கொண்டு இவ்வூர் 
அமைத்துள்ளது . 


55. தேவதானம் 


தேவதானம் என்ற பொதுக்கூறுடைய சில ஊர்களையும் 
செங்கை மாவட்டத்தில் காணமுடிகிறது . ஆரியர்கள் செல் 
வாக்குப் பெற்ற பின்னரே இப்படிப்பட்ட தானங்கள் நடைபெற் 
றுள்ளன என்பதைச் சொல்லமைப்பே உணர்த்துகிறது . 


திருக்கோயிலுக்கு அரசர் இறையிலியாக விட்ட நிலங் 
களும் . ஊர்களும் தேல தானம் எனப்பட்டன . இத்தகைய தானம் 
தமிழ்நாட்டில் சிறந்திருந்ததென்பது சாசனங்களாலும் ஊர்ப் 
பெயர்களாலும் அறியப்படும் . 


48. ஊரும் பேரும்- டாக்டர் . ரா . பி . சேதுப்பிள்ளை - பக் : 71 
49 . 

பக் : 316 


170 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


மன்னவேடு 

என்பது ஓர் ஊர்ப்பெயராக உள்ளது , அத் 
துடன் தேவதானம் என்பது சேர்ந்து மன்னவேடு தேவதானம் 
எனப்பட்டுள்ளது . முன்னுள்ள ஊரை ஒட்டியமைந்தது இவ்வூர் 
என்பது தெரியவருகிறது . தேவதானம் என்ற பொதுக்கூறுடன் 
ஊர் அமைந்திருப்பதுடன் , கீழ் , மேல் என்ற திசைப்பெயர் 
களுடனும் தேவ தானங்கள் அமைந்துள்ளன . 


56. தோட்டம் : 


தோட்டம் என்ற பொதுக்கூறுடைய ஊர்கள் சிலவும் இம் 
மாவட்டத்தில் உள்ளன . பெரும்பாலும் கோயிலுக்கு மான்ய 
மாக வழங்கப்பட்ட பெரிய நந்தவனம் அடங்கிய பகுதியே 
தோட்டம் என்ற ஊராகக் குறிப்பிடப்பட்டுள்ளன . சில இடங்க 
களில் தனிமனிதர் பெயரிலும் தோட்டங்கள் அமைந்துள்ளன . 


லாலா தோட்டம் என்ற ஊர் , வட மாநிலங்களிலிருந்து 
இங்கு வந்து குடியேறிய சே . எனப்படும் இனத்தவரைக் 
குறிக்கும் சொல்லாக உள்ளது . லாலா பெயரில் மிட்டாய்கடை 
சிற்றுண்டிக் கடைகள் இன்றும் பல நகரங்களில் உள்ளன . 
அண்மைக் காலத்தில் தோன்றிய ஊராகவே 

அது இருகசு 
வேண்டும் . திருமலைராயன் என்ற நாயக்கர் மன்னன் பெயரில் 
திருமலராயன் தோட்டம் என்ற ஊர் அமைந்துள்ளது . 


அளவில் மிகுந்த தோட்டம் பெரிய தோட்டம் என்றும் , 
வளமான மண் வகையைப் பெற்ற தோட்டம் வளத்தோட்டம் 
சான்றும் ஊர்ப்பெயர்களாக அமைந்துள்ளன . 


என்று 


57. வேடல் : 

வேடல் என்று முடியும் ஊர்கள் சிலவும் இம்மாட்டத்தில் 
உள்ளன . கேடு என்ற பொதுக்கூறினடியாகவே வேடல் என்ற 
சொல் அமைந்திருக்கவேண்டும் . வேடன் என்பது வேடல் 

அமைந்திருக்கவும் கூடும் . இப்பொதுக்கூறையுடைய 
ஊர்களில் , சிறு என்ற முன் ஒட்டை ஒரு ஊர் பெற்றுள்ளது . 
சிறிய அளவுள்ள ஊர் என்ற அடிப்படையில் அப்பெயர் அமைந் 
திருக்கும் . பிற ஊர்ப்பெயர்களில் முன் ஒட்டுகள் இல்லை , 
பொதுக்கூறு மட்டுமே உள்ளது . 

வேடலைப்பற்றி 
விளக்கமாக அறிய முடியவில்லை . 


தனால் 


காஞ்சிபுரம் வட்டத்தில் மட்டுமே இவ்வூர்கள் காணப்படு 

மன்னரும் பிறரும் வேட்டையாடிய இடம் வேடு 


கின்றன . 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


171 


என்றும் , வேடர்கள் தங்கிய இடம் ( வேடன்தாங்கல் போல் ) 
சேடல் என்றும் கூறப்பட்டுள்ளது . 


58. பள்ளி : 


பள்ளி என்பதைச் சிறப்புக்கூறாகக் கொண்டு பல ஊர்கள் 
வேறு பல பொதுக்கூறுகளில் முடிந்த விதம் முன்னர் எடுத்துக் 
காட்டப்பட்டது . பள்ளி என்பதைப் பொதுக்கூறாகக் கொண்டும் 
சில ஊர்கள் இம்மாவட்டத்தில் உள்ளன . 


பள்ளி என்ற சொல் சமணர்கள் , பௌத்தர்களின் கோயில் 
கன் இருந்த இடங்களையே பொதுவாகக் குறித்துள்ளது . சேரி 
என்ற பொருளிலும் சில இடங்களில் இச்சொல் இடம் பெற் 
றுள்ளது . 


பெரிய மலைப் பகுதியில் இருந்த பௌத்த அல்லது சமணக் 
கோயில் இருங்குன்றப்பள்ளி எனப்பட்டுள்ளது . காட்டுப் பகுதி 
யில் இருந்த அக்கோயில் காட்டுப் பள்ளி என்று கூறப்பட்டுள்ள 
துடன் , ஜங்கால பள்ளி என்றம் கூறப்பட்டுள்ளது . ஜங்கில் 
என்ற ஆங்கிலச் சொல்லுடன் பள்ளி என்ற தமிழ்ச் சொல் 
சேர்ந்து ஜங்கால பள்ளியாகியுள்ளது . இவ்வூர் பிற்காலத்தில் 
தோன்றியிருக்க வேண்டும் . 


59. கோழி : 


போன்று . 


மரம் , செடி போன் ந இயற்கைப் பொருட்களைப் பொதுக் 
கூறாகக் கொண்டு 

பல ஊர்கள் அமைந்துள்ளது 
விலங்குகள் பறவைகளின் பெயர்களைப் பொதுக் கூறுகளாகக் 
கொண்டும் 

சில ஊர்கள் அமைந்துள்ளன . அப்படி அமைந்த 
கோழி 

என்ற பொதுக்கூறு கொண்டு முடியும் 
ஊர்களும் அடங்கும் . 


ஊர்களில் 


கோழிவாக்கம் என்ற பெயரில் 

ஓர் ஊரும் உள்ளது . 
பெருங்கோழி என்று கூறப்படும் ஊர்கள் சிலவும் இம்மாவட் 
டத்தில் உள்ளன . பின் ஒட்டு ஏதுமின்றி பெருங்கோழி என்ற 
அளவிலேயே ஊர்கள் உள்ளமை , கோழியின் சிறப்பால் ஊர்கள் 
குறிக்கப்படும் நிலையையுணர்த்தும் . கோழி , முருகனின் கொடிச் 
சின்னமாக விளங்குவதால் இப்பெயருடைய 
இப்பெயருடைய ஊர்கள் 

முருக 
வழிபாடுடைய ஊர்களாகவும் இருத்தல் கூடும் . 


172 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


60. பரை : 


சில 


. 


பரை என்று முடியும் 

ஊகர்கள் 

இம்மாவட்டத்தில் 
உள்ளன . அரையர் என்ற சொல்லின் பகுதியாகிய 

அரை 
என்பது முன் ஒட்டுச் 

சொல்லுடன் சேரும் போது 
பரை 
என்று மாறியதா என்பது புரியவிலை . குறும்பு அரை என்பது 
குறும்பரை என்று மாறியிருக்க வாய்ப்பு உண்டு . பாறை என்பது 
முதல் குறுகி , பரை என்று , றகரம் ரகரமாக மாறியிருக்கவும் 
கூடும் . குறுகிய பாறை உள்ள இடத்தில் அமைந்த ஊர் குறும் 
பாறை என் றிருந்து பின்பு குறும்பரையாகியிருக்கும் . இப்பெயரில் 
அமைந்த ஊர்கள் இரண்டு உள்ளன . 


ஊர் 


ஆலமரத்தைச் சார்ந்த பாறையுள்ள இடத்தில் அமைந்த 
ஆலம்பாறையாக இருந்து 

ஆலம்பரையாக 
மாறியுள்ளது . 


பின்பு 


61. கல் : 


கல் என்ற சொல் சிறப்புக்கூறாக அமைந்த பல ஊர்கள் 
இம்மாவட்டத்தில் உள்ளன என்பது முன்னர்க் காட்டப்பட்டது . 
கல்பாக்கம் , கல்பட்டு போன்ற ஊர்களை 

இவ்வரிசையில் 
குறிப்பிடலாம் . அதுபோன்று அச்சொல் 

பொதுக்கூறாக 
அமைந்த ஊர்கள் சிலவும் உள்ளன . கல்லின் அமைப்பு , தன் மை 
ஆகியவற்றைப் புலப்படுத்துமாறு அவ்வூர்ப் பெயர்கள் 
அமைந்துள்ளன . 


சிறுணை பெருகல் , பருக்கல் , வெங்கல் என்ற ஊர்களின் 
பெயர்களை வெளிப்படையாக நோக்கும் போதே அவ்வூர்சுள் 
அமைந்த நிலை புலனாகிறது . பெரிய , பருமை என்பன கல்லின் 
அமைப்பினையும் . வெண்மை என்பது அதன் நிறத்தையும் 
குறிக்கும் . 
62 . 

துரை : 


தனவா 


துரை என்ற சொல் தலைவன் என்ற பொருளையுணர்த்தும் . 
வெள்ளையர்களில் , ஆட்சிப் பொறுப்பிலிருந்த பலர் துரை என்று 
அழைக்கப்பட்டுள்ளனர் . அப்பொருளில் ஊர்ப்பெயர்கள் அமைந் 

என்பது விளங்கவில்லை . துறை என்ற சொல் துரை 
என்று மருவி வழங்கியுள்ள தாக 

எண்ணுவதற்கும் 
வாய்ப்பு 
உண்டு . ஊர்ப்பெயர்களும் அவ்வாறு எண்ணுவதற்கு இடம் தரு 
கின் றன . 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


173 ) 


துறை என்பது நீர்த்துறை , கடற்றுறை என்ற பொருளில் 
அமையும் , பாலாறு கடலில் புகும் வழியில் நீர்த்துறையை 
யொட்டி அமைத்த ஊர் புக்கத்துரை எனப்படுகிறது . அவ்வூர் 
புக்கத் துறை என்று இருத்தல் வேண்டும் . கடற்கரையையொட்டி 
ஆரியர்கள் மிகுதியாக வாழ்ந்த ஊர் ஆரியத்துறை எனப்பட்டு , 
பின்பு ஆரியத்துரை , ஆரிகத்துரை என்றெல்லாம் மாற்றம் 
பெற்றுள்ளது . கணவன் துரை என்ற பெயரில் புதுமையான 
ஊரையும் காணமுடிகிறது . பாதர்வாடி , மதர்வாடி என்று ஊர் 
கள் அமைந்துள்ளது போல் கணவன் துறையும் அமைந்து பின்பு 
கணவன் துரையாகியிருத்தல் கூடும் . 


63. வளி : 


வாகக் கூற 


வளி என்ற சொல் காற்று என்ற பொருளையுணர்த்தும் . 
அப்பொருளின் அடிப்படையில் ஊர்ப்பெயர்கள் அமைந்துள்ளன 

முடியாது . வெளி என்பதுவே வளியாக மாற்றம் 
பெற்றிருக்க வேண்டும் . வெளி என்பது வெளிப்படையான இடம் 
என்ற பொருளைத் தரும் , திறந்த வெளி , அண்டவெளி என்பன 
வெளி என்ற சொல்லின் பொருளைப் புலப்படுத்தும் சொற் 
சளாகும் . திறந்த வெளியாகக் கிடந்த இடங்களில் அமைந்த 
ஊர்சள் வெளி என்ற பொதுக்கூறைப் பெற்றுள்ளன . 


செம்பியன் பேரில் வெளியிடத்தில் அமைந்த ஊர் செம்பி 
யமா (வெளி) வளி எனப்பட்டுள்ளது . ஊரைச்சார்ந்து அல்லது 
ஓர் ஊரிலிருந்து மற்றோர் ஊருக்குத்தேர் செல்லும் வழியில் 
உள்ள வெளியிடத்தில் அமைந்த ஊர் தேர் வளி என்றும் ,, 
மலைப்பகுதியைச் சார்ந்து அமைந்த ஊர் கோடு வளி என்றும் 
கூறப்பட்டுள்ளன . 


வழி என்பதுவே வளியாக மாறியுள்ளது என்றும் கூறலா 
மெனினும் அது அவ்வளவாகப் பொருந்துமாறு ஊர்ப்பெயர்கள் 
அமையவில்லை . 


64. வனம் : 


வனம் என்ற சொல் காடு என்ற பொருளையுணர்த்தும் 
காட்டையொட்டி அமைந்த ஊர்கள் வனம் என்ற பொதுக் 
கூறு பெற்று முடிந்துள்ளன . 


புலிகள் வாழும் காட்டுப் பகுதி புலிவனம் எனப்பட்டுள் 
பாலை நிலத்தில் அமைந்த காட்டுப்பகுதி பாலைவனம் 


174 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


எனப்பட்டுள்ளது . ஊர்களின் சிறப்புக் கருதி திரு என்ற அடைச் 
சொல் அமைந்துள்ளன . ஊர்கள் அமைந்துள்ள 

பகுதிகள் 
காட்டையொட்டிய பகுதிகளாகவே உள்ளன என்பதை 
இன்றும் காணலாம் . 


- 5. குண்ணம் : 


குன்றம் என்பதுவே காலப்போக்கில் மருவிக் குண்ணம் 
எனப்பட்டுள்ளது . குன்றம் , குன்னம் எனப்பட்டுப் பின்னர் 
குண்ணமாகியுள்ளது . குன்றத்தூர் என்பது குண்ணத்தூர் 
என்றும் கூறப்படுகிறது . 


வீரணன் என்பவர் பெயரால் , குன்றையொட்டிய பகுதியில் 
அமைந்த ஊர் வீரணக்குண்ணம் எனப்பட்டுள்ளது . ஆயர்கள் 
வாழ்ந்த மலைப்ப சதியில் அமைந்த ஊர் ஆயக்குண்ணம் எனப் 
பட்டுள்ளது . குண்ணம் 

பொதச்சுறினை பட்டுமே 
பெற்ற ஓர் ஊரும் இம்மாவட்டத்தில் உள்ளது . 


என்ற 


| 


66. பல்லி : 


பள்ளி என்று தமிழில் அழைக்கப்படும் ஊர்கள் தெலுங்கில் 
பல்லி என்று அழைக்கப்பட்டிருக்கலாம் . ஏனெனில் , திருத்தணி 
வட்டத்தில் மட்டுமே இப்பொதுக்கூறுடைய ஊர்களைக் காண 
முடிகிறது . சமண , பௌத்த சமயக் கோயில்கள் என்ற பொரு 
ரிலோ அன்றிப் பொதுவாகக் கோயில்கள் என்ற பொருளிலோ 
பல்லிகள் குறிப்பிடப்பட்டிருக்கலாம் . 


மலையைச் சார்ந்தும் , கடல் அல்லது நீர் நிலையைச் சார்ந் 
தும் பல்லிகள் அமைந்திருக்கக்கூடும் என்று பல்லிகளின் பெயர் 
களைக் கொண்டு உணரமுடிகிறது . ரங்கநாதராகிய வேங்கட 
வன் பெயரால் அமைந்த பல்லி , இரங்க பல்லி எனப்பட்டுள்ளது . 


67. கட்டு :: 


கட்டுதல் என்ற சொல்லிற்கு மூலமாக அமைந்த சொல் 
கட்டு என்பது . கட்டிடம் என்பதும் கட்டு என்பதிலிருந்து அமைந்த 
சொல்லே . பொதுவாக , அமைத்தல் என்ற பொருளை இச்சொல் 
உணர்த்தும் . 


அணை கட்டப்பட்ட இடத்தில் உருவாகிய ஊர் அணைக் 
கட்டு என்றும் , சோலையுள்ள இடத்தில் அமைந்த ஊர் சோலைக் 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


175 


கட்டு என்றும் கூறப்பட்டுள்ளது . அச்சுத் தொழில் உள்ள இடத் 
தில் அமைந்த ஊர் அச்சுக்கட்டு எனப்பட்டுள்ளது . அச்சு இயந் 
திரம் தோன்றிய பின்னர் இவ்வூர் உருவாகியிருக்க வேண்டும் . 


68. மணி : 


அணி வகைகளுள் 

ஒன்று மணி . 

மணி . அம்மணியின் பேரில் , 
அதனைப் பொதுக்கூறாகக் கொண்டும் சில ஊர்கள் இம்மாவட் 
டத்தில் உள்ளன . குண்டு மணிச்சேரி என்ற ஊர்ப்பெயரில் குண்டு 
மணி என்பது சிறப்புக் கூறாக உள்ளது . 


சிந்தாமணியின் பெயரில் ஓர் ஊர் அமைந்துள்ளது . சிறப் 
பிற்குரிய மணி என்ற பொருளில் திருமணி . என்ற ஊர்ப்பெயர் 
அமைந்துள்ளது . திருமணி என்பதுவே சிறிது மாற்றமடைந்து 
தரமணி என்றும் அழைக்கப்படுகிறது . 


69. வெள்ளரை 


என்ற 


வெள்ளறை என்பதுவே வெள்ளரை என்று மாற்றம் 
பெற்றிருக்கவேண்டும் . அறை என்ற சொல் பாறை 
பொருளையுணர்த்தும் . வெள்ளறை என்பது வெண்மை நிறப் 
பாறை என்ற பொருள் தரும் . அப்படிப்பட்ட பாறையுள்ள 
இடங்களில் அமைந்த ஊர்களும் வெள்ளறைகள் 

எனப்பட் 
டுள்ளன . 


தொண்டைமா வெள்ளறை என்பது தொண்டமா வெள் 
ளரை என்று திரிந்து வழங்குகிறது . வெள்ளரை என்றபொதுக் 
கூறினை மட்டுமே பெயராகக் கொண்ட ஊர்களும் இம் 
மாவட்டத்தில் உள்ளன ,. 


70. நெல்லி 


நெல்லி என்ற பொதுக்கூறுடைய சில ஊர்களும் இம் 
மாவட்டத்தில் உள்ளன . நெல்லி என்பது ஒருவகை மரத்தின் 
பெயர் , இவ்வகை மரங்கள் மிகுந்துள்ள இடங்களில் 
அமைந்த ஊர்கள் அம்மரங்களின் பெயரையே பெற்றுள்ளன . 
இவ்வூர்கள் அமைந்துள்ள இடங்கள் நெல்லி மரங்கள் மிகுந் 
துள்ள பகுதிகளாகவே இன்றும் காணப்படுகின்றன . தொடக்க 
காலத்தில் பெரும்பாலான ஊர்ப்பெயர்கள் மரங்களின் பெயர் 
களாகவே அமைந்துள்ளன என்ற பொதுவான கருத்தை 


176 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


வூர்ப் பெயர்களும் உறுதிப்படுத்துகின்றன . படு என்ற சிறப்புக் 
கூறாகிய முன் ஒட்டினை ஒர் ஊர் பெற்றுள்ளது பொதுக்கூறினை 
மட்டுமே பிற ஊர்ப் பெயர்கள் பெற்றுள்ளன . 


71. ஒரகடம் : 


இப்பொதுக்கூறு சற்று புதிராக உள்ளது . நேரடியாக இதன் 
பொருள் எது வென்று உணரமுடியவில்லை . சற்றுத் திரிந்த 
நிலையில் இவ்வூர்ப்பெயர் அமைந்திருக்க வேண்டும் . 


என்ற 
மாற்ற 


உரற்களம் என்பது அறிஞர்கள் கூடும் இடம் 
பொருளையுணர்த்தும் , அதுவே காலப்போக்கில் 
மடைந்து ஒரகடமாகத்திரிந்திருக்க வேண்டும் என்று எண்ண 
வேண்டியுள்ளது . அறிஞர்களின் பெயராலும் அவர்கள் கூடும் 
இடங்களின் பெயராலும் வேறு பிற ஊர்ப் பெயர்களும் 

உள் 
ளதையுணரலாம் . சிறப்புக்கூறாகிய முன் ஒட்டு இல்லாமலேயே 
இவ்வூர்ப்பெயர்கள் அமைந்துள்ளன . 


72. பந்தல் : 


கொடிகள் படர்வதற்காகப் போடப்படுவது பந்தல் . திரு 
விழாக்காலங்களிலும் வீடுகளில் நடைபெறும் முக்கிய நிகழ்ச்சி 
களின் போதும் தற்காலிகமாகப் பந்தல்கள் போடப்படுவதுண்டு . 
நிரந்தரமாகப் போடப்படும் பந்தல்களும் உண்டு . அவை கூரை 
கள் என்றும் கூறப்படும் , 


பொற்பந்தல் என்ற ஊர்ப்பெயர் பொன்னால் வேயப்பட்ட 
பந்தல் என்ற பொருளையுணர்த்தும் , கட்டியாம் பந்தல் என்ற 
பெயர் கட்டியபந்தல் என்பதன் திரிபாக இருக்கலாம் , அல்லது , 
கட்டியம் கூறுவோர்க்கு வழங்கப்பட்ட ஊர் என்ற பொருளில் 
கட்டியம் பந்தல் என்றிருந்து , பின்னர் கட்டியாம் பந்தலாகி 
யிருத்தல் கூடும் . வெல்ல பந்தல் என்னும் ஓர் ஊர் உள்ளது . வெள் 
ளத்தைத் தடுப்பதற்காகக் கட்டப்பட்ட தடுப்புச் சுவருடன் அமை 
கப்பட்ட பந்தல் , வெள்ளப் பந்தல் என்று முன்னர் வழங்கப் 
பட்டுப் பின்னர் வெல்லபந்தலாக மாறியதா என்பதும் நினைத் 
தற்குரியது . 


50 . 


மதுரைத் தமிழ்ச் சங்கப் பேரகராதி - பக் : 1031 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


177 


73. நிலை : 


நிலை என்ற சொல் தரம் என்ற பொருளைப் பொதுவாக 
உணர்த்துமெனினும் , நினல பெறுதல் என்ற பொருளையும் 
உணர்த்தும் . அப்பொருள் படுமாறே ஊர்ப்பெயர்கள் இம் 
மாவட்டத்தில் உள்ளன . 


நிலை என்ற பொதுக்கூறு தனைப் பெற்ற மூன்று ஊர்களுமே 
திரு என்ற சிறப்புக் கூறினையே பெற்றுள்ளது சிந்தித் தற்குரியது , 
செல்வம் நிலை பெற்றுத் தங்குமாறு வளமுடைய ஊர் என்ப 
தனையே திரு நிலை என்ற ஊர்ப் பெயர்கள் உணர்த்து 
கின் றன. திருநின் றஊர் என்ற ஊர்ப்பெயர் உணர்த்தும் பொருள் 
இங்கு ஒப்பு நோக்கத்தக்கது . 


74 . 


குணம் : 


என்று 


குண்ணம் என்ற பொதுக்கூறுடைய ஊர்கள் பற்றி முன்னர்க் 
கூறப்பட்டது . குன்றம் என்பது குண்ணம் 

ஆகியது 
போன்று குணம் என்றும் குறுகியுள்ளது . எனினும் பண்பு என்ப 
தனைக் குணம் என்ற சொல் உணர்த்துமாதலால் அப்பொருள் 
படுமாறு அருங்குணம் என்ற ஓர் ஊரும் அமைந்துள்ளது . அரிய 
குன்றம் என்ற பொருளிலும் இவ்வூர்ப் பெயர் அமைந்துள்ள 
தாகக்கூறலாம் . 


என்பது 


குண்ணம் 

இயல்பாக அமைந்தகுன்றங்ளையும் 
குணம் என்பது குன்றங்களாக உருவகிக்கப் பட்டவைகளையும் 
உணர்த்துகின் றன , நெற்குணம் , பூங்குணம் 

ஊர்ப் 
பெயர்கள் , நெல்லும் பூவும் குன்றுகளாக உருவகிக்கப்பட்டுள்ள 
திலையினை உணர்த்துவதையுணரலாம் . 


என்ற 


75 மந்தை : 


மந்தை என்ற சொல் விலங்கினங்களின் கூட்டத்தைக் 
குறிக்கும் . ஆட்டு மந்தை , மாட்டு மந்தை என்று கூறப்படுவதை 
யுணரலாம் . இங்கு இடப்பெயராக அது அமைந்திருப்பது எண்ணு 
தற்குரியது ஆடு , மாடு போன்ற விலங்கினங்கள் மேய்வதற்காக , 
அல்லது அவைகள் தங்குவதற்காக அமைந்த வெளி இடங்கள் 
மந்தை எனப்பட்டு , பின்னர் அவ்விடங்களில் அமைந்த ஊர்களும் 
அப்பெயர்களைப் பெற்றிருத்தல் கூடும் . மந்தைவெளி 


என்று 


12 


178) 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


கூறப்படும் சென்னை நகர்ப்பகுதி : மந்தைகள் 

மேய்வதற் 
கமைந்த பகுதியாக முன்னர் இருந்திருக்க வேண்டும் . 


அனுமந்னத , அருமந்தை என்ற ஊர்கள் இப்பொதுக்கூறு 
பெற்றுள்ளன . அனுமன் மந்தை என்பது அனுமந்தையாகியிருத் 
தல் கூடும் . அருகு முளைத்த மந்தை அருமந்தை எனப்பட்டிருக்க 
லாம் , அருகம்புல் , மந்தைகள் மேய்வதற்குரிய தா தம் . 
76. குமிளி : 

குமிளி என்ற சொல் உருண்டை , திரட்சி , சிமிழ் போன்ற 
பொருளையுணர்த்தும் . அவ்வடிப்படையில் ஊர்ப்பெயர் அமைந் 
திருக்க இயலாது . குமிலி என்பது துளசிச் செடியையுணர்த்தும் 51 

என்ற சொல்லும் ஒரு வகை மரத்தையுணர்த்தும் .59 
குமிலி என்பது குமிளி என்று மாற்றமடைந்திருக்கலாம் . அல்லது 
குமிள் என்பது குமிளி என்றும் கூறப்பட்டிருக்கலாம் . 


குமிள் 


என்ற 


. 


முன் ஒட்டாகிய சிறப்புக்கூறு இல்லாமல் குமிளி 
பொதுக்கூறு மட்டுமே பெற்று ஊர்ப்பெயர்கள் அமைந்துள்ளன 
77. நெய்குப்பி : 

நெற்குப்பம் என்ற பொதுக்கூறு , பின்னர் மாற்றமடைந்து 
நெய்குப்பியாகியுள்ளது . பொதுவாக, நெல் என்ற சொல் நெய் 
என்றே மருவியுள்ளது . பழம் என்பது பயம் என்று கூறப்படும் 
நிலையை இன்றும் சென்னை நகர்ப்பகுதியில் காணலாம் . அது 
போன்றே நெல் , நெய் எனப்படுவதுமாகும் . குப்பம் என்பது 
நெய்தல் நிலப்பகுதியில் மக்கள் கூடிவாழும் இடத்தை உணர்த் 
தும் . அப்பகுதி மக்கள் தாம் வாழும் இடத்திற்கு அண்மையில் 
நெல் பயிரிட்டிருக்கவும் 

கூடும் . அது கருதியே இப்பெயர் 
அமைந்திருக்க வேண்டும் . 


நெய்குப்பம் என்ற ஓர் ஊர் இம்மாவட்டத்தில் உள்ளதும் 
மேற்கண்ட கருத்தை உறுதிப்படுத்துகிறது . நெல் 

நெல் குப்பமே 
நெய் குப்பமாகியிருக்க வேண்டும் . 
78 . கட்டளை : 

கோயிலுக்குத் தருமமாக விடப்பட்ட ஊர்கள் கட்டளை 
என்னும் பொதுக்கூறு பெற்றுள்ளன. அரசனின் ஆட்சிக்குட் 


51. Tamil Lexicon - Vol- IV - part - I 
52 . 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


179 


பட்ட இடங்களில் கட்டளை என்னும் ஊர்கள் பொதுவாக 
எல்லா மாவட்டங்களிலும் உள்ளன . 


அரசனின் ஆணை என்ற பொருளில் கட்டளை அமைந் 
திருக்கவேண்டும் . அதனால் தான் மூன்றாம் கட்டளை என்ற 
பெயரில் ஓர் ஊர் அமைந்துள்ளது . ஊர் அமைந்துள்ள இடத் 
திற்கு ஏற்பக் கீழ்க் கட்டளை என்றும் ஓர் ஊர் அமைந்துள்ளது . 


19 . 


கொரடு : 


கொரடு என்ற சொல் தங்குமிடம் அல்லது மறைவிடம் 
என்ற பொருளில் இடம் பெற்றிருக்க வேண்டும் . இம்மாவட்டத் 
தில் இடம் பெற்றுள்ள இரண்டு ஊர்களும் புலிக்கொரடு என்ற 
பெயரையே பெற்றுள்ளன . 


தும் . 53 


கொருடன் என்ற சொல் கோவைக் கொடி வகையையுணர்த் 

கொரலி என்ற சொல் தினை , வெண் தினை என்ற 
பொருள்களை யுணர்த்தும் .54 இப்பெயர்களே மருவி கொரடு 
வழங்கப்படுகிறதா 

தெரியவில்லை . கொடி 
அல்லது தினை நெருக்கமாக வளர்ந்துள்ள இடங்களில் புலிகள் 
பதுங்கியிருந்தமையால் புலிக்கொரடு எனப்பட்டிருக்கலாம் . 


என்று 


என்று 


80 . 


சூலம் : 

: 


சூலம் என்பது முன் பகுதி கூர்மையாக அமைந்த ஓர் கருவி . 
கடவுளர்களின் கரங்களில் இக்கருவி இருப்பதாக அமைத்துக் 
காட்டுவர் . அதில் மூன்று வர்மையான பகுதிகள் சேர்ந்தும் 
அமைந்திருக்கும் . அப்படிப்பட்ட சூலங்களைத் திரிசூலம் என்று 
கூறுவர் . 


சூலம் என்று முடியும் இரு ஊர்கள் இம்மாவட்டத்தில் 
உள்ளன . ஒன்று திரிசூலம் , மற்றது திருவடிசூலம் . அதுவும் இறை 
வன் திருவடியில் உள்ள சூலம் என்ற பொருளையே உணர்த்தும் . 
இவ்வூர்ப் பெயர்கள் பிற்காலத்தில் தோன்றியவைகளாக இருத் 
தல் வேண்டும் . திரு இடைச்சுரம் என்பதே திருவடி சூலமாகியது 
என்பாரும் உளர் , " திரிசூலத்திற்கும் அது பொருந்தாமையால் 
சுரம் சூலமாகியது என்பது ஏற்புடையதாகாது . 


53. Tamil Lexicon - Vol - II - part -II 
54 . 
55. செங்கற்பட்டு மாவட்டம் - சோ . ம . லெ - பக் : 173 


180 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


81 மடம் : 


அரண்மனையை , கோயிலைச் சார்ந்து அமைக்கப்படுவது 
மடங்கள் எனப்படும் . மடங்கள் பல்வேறு காரண அடிப்படையில் 
அமையும் . பொதுவாச , தர்மகாரியங்கள் செய்யப்படும் இடங் 
களாக மடங்கள் அமைந்துள்ளன . அப்படிப்பட்ட மடங்களைச் 
சார்ந்து அமைந்த ஊரும் மடம் என்றே அழைக்கப்பட்டுள்ளது . 


ஆண்டார் மடம் என்ற ஓர் ஊர் காணப்படுகிறது . நாட்டை 
ஆண்ட அரசரின் மடம் என்ற பொருளிலோ , அன்றி ஆண்டாள் 
நாச்சியாரின் பெயரிலோ இம்மடம் அமைந்திருக்க வேண்டும் . 
மடம் என்ற பொதுக்கூற மட்டுமே பெற்ற ஊரும் காணப்படு 
கிறது . 


82. நேமம் : 


நேமம் என்பது பல பொருள்களையணர்த்தும் சொல்லாகத் 
தமிழ் லெக்ஸிகனில் காட்டப்பட்டுள்ளது... அப்பொருள்களில் 
வேலி என்ற பொருளும், ஒன்று . ஊர்ப்பெயர்கள் என்ற நிலையில் 
நோக்கும்போது அப்பொருளே பொருத்தமாக அமைகிறது . 
வேலி என்ற பொதுக்கூறையுடைய வேறு சில ஊர்கள் இம்மாவட் 
டத்தில் இருப்பதும் இப்பொருளுடன் பொருத்தமாக 
அமை 
கிறது . 


முன் ஒட்டாகிய சிறப்புக்கூறு ஏதும் இல்லாமல் நேமம் 
என்ற பொதுக்கூறு மட்டுமே பெற்று இரண்டு ஊர்கள் இம் 
மாவட்டத்தில் உள்ளன . 


83. ரேடி : 


இம்மாவட்டத்தில் சில புதுமையான பொதுக்கூறுகளை 
புடைய ஊர்களும் காணப்படுகின்றன . அவற்றுள் நீராடி என்ப 
தும் ஒன்று . சிறப்புக்கூறாகிய முன் ஒட்டு இல்லாமல் பொதுக் 
கூறு மட்டுமே பெற்று இவ்வூர்ப் பெயர்கள் அமைந்துள்ளன . 


நீர் நிலையைச் சார்ந்த பகுதியை இவ்வூர்ப் பெயர்கள் 
உணர்த்துகின்றன . நீராடும் ஒன்றை உணர்த்துவது போல் 
ஊர்ப்பெயர்கள் காணப்படுவதால் அருவி நீர் பாயும் மலையை 


56 Tamil Lexicon -Vol - IV - Part- 1 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


181 


இச்சொல் உணர்த்தலாம் . மலைப்பகுதியில் அமைந்த ஊரை , 
பின்பு அச்சொல்லே உணர்த்தியிருக்க வேண்டும் . 


84 . 


கண்டை : 


என்பது 


னை 


இச்சொல் பதினாறு பொருள்களை யுணர்த்துமென்று 
அகராதி குறிப்பிடுகிறது . நூற்கண்டு என்ற பொருளையும் 
இச்சொல் உணர்த்து மென்று அகராதி குறிப்பிடுவது இவ்வூர்ப் 
பெயர்களுக்கு பொருத்தமாக அமையக் கூடும் . 
மலகண்டை , புன்னங்கண்டை என்று இரு 

ஊர்கள் 
பொதுக் கூறுடன் 

இம்மாவட்டத்தில் காணப்படுகின்றன . 
மலர்க்கண்டை 

மலகண்டையாகியிருத்தல் வேண்டும் . 
பொதுவாக மலரைம். புன் 



மலரையும் கட்டும் 
நூற்கண்டு என்ற பொருள்களில் இவ்வூர்கள் அமைந்திருத்தல் 
கூடும் , 
85 மதி : 
பொதுக் கூறுடைய 

2 ர்ப் பெயரும் சற்று வேறுபாடு 
உடையதாகவே அமைந்துள்ளது . மதி என்பது தான் பொதுக் 
கூறா அல்லது பதி என்பது மதியாக மாற்றம் பெற்றுள்ளதா 
என்று ஐயுற வேண்டியுள்ளது . 

வானார் மதி என்பது மானாமதியாக மாறியிருக்க வாய்ப்பு 
உண்டு . வகரம் மகரமாக மாறுதல் இயல்பு . அல்லது வான் 
அம் - பதி என்பது மானாம் பதியாக மாறியிருக்கவும் கூடும் . 
வானிலுள்ள 

நகராகிய அமரர்பதியின் பெயரைப் 
பெற்ற ஊர்களாசு இவை அமைந்திருக்கவும் வாய்ப்பு உண்டு . 
கடவுளர் , தேவர் பெயர்களில் பல 

ஊர்கள் உள்ளதால் தேவர் 
தலை நகரின் பேரில் இவ்வூர்கள் அமைய வாய்ப்பு உண்டு . வான 
வன் மாதேவி பங்கலம் என்பது மானமதியாகியுள்ளது என்பாரும் 
உளர் . 
86. திருத்தி : 

இப்பொதுக் கூறுடைய ஊர்களும் சற்று வேறுபாடுடைய 
தாகவே காணப்படுகின்றன . துருத்தி என்ற பொதுக்கூறு டைய 
ஊர்கள் பிறமாவட்டங்களில் உள்ளன . எனவே துருத்தி என்பது 
தான் திருத்தி என்று வழங்குகின்றதா என்றும் ஐயுற வேண்டி 
யுள்ளது . ஆனால் பஞ்சந்திருத்தி என்று ஊர்ப்பெயர்கள் காணப் 
படுவ தால் அப்படி எண்ணுவது பொருந்தாது . 


அழகிய 


57 . 


மது ரைத் தமிழ்ப் பேரகராதி - முதல்பாகம் - இ . மா , 

கோபால கிருஷ்ணக்கோன் 


182 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


பஞ்சக்காலங்களில் மக்களுக்கு உதவுவதற்காலச் சில நிலங் 
கள் அரசர்களால் தானமாக விடப்பட்டிருக்கலாம் . அந்நிலங் 
கள் , பஞ்சக்கால நிலையைத் திருத்தியமைக்கப் பயன்படுவ தால் 
பஞ்சந்திருத்தி எனப்பட்டிருக்கலாம் . அந்நிலங்களையொட்டி 
அமைந்த ஊர்களும் பின்னர் அப்பெயர்களையே பெற்றிருத்தல் 
வேண்டும் . 


87 . 


மணலி : 


மணல் நிறைந்த பகுதியில் அமைந்த ஊர் மணலி எனப் 
பட்டுள்ளது . இப்பெயருடைய ஊர்கள் இரண்டு இம்மாவட்டத் 
தில் காணப்படுகின்றன . முன் ஒட்டாகிய சிறப்புக்கூறு ஏதுமின்றி 
மணலி என்ற பொதுக்கூறு மட்டுமே பெற்று அவ்விரு ஊர்களும் 
அமைந்துள்ளன . அவ்வூர்கள் அமைந்துள்ள பகுதிகள் மணற்பாங் 
கான பகுதிகளாகவே இன்றும் காணப்படுகின்றன . 


88 . 


மாகரல் : 


இப்பொதுக்கூறும் சிறிது வேறு பாடுடையதாகவே காணப் 
படுகிறது . 

இச்சொல் உணர்த்தும் நேரடியான பொருளை 
அகராதிகளில் காண முடியவில்லை . மாகர் என்ற சொல் தேவர் 
என்ற பொருளையுணர்த்தும் . அச்சொல்லே அல்விகுதி பெற்று 
மாகரல் என்று ஊர்ப்பெயராக அமைந்திருக்க வேண்டும் , 


இம்மாவட்டத்தில் மாகரல் என்ற பெயருடன் அமைந்துள்ள 
இரண்டு ஊர்களிலுமே முன் ஒட்டு இன்மையால் இப்பெயர்பற்றி 
வேறு எதனையும் உணரமுடியவில்லை , 


89 காலி : 


கால் என்ற பொதுக் கூறுடைய ஊர்களைப் பற்றி முன்னர் 
விளக்கப்பட்டது . அது வாய்க்கால் என்ற பொருளைத் தருமாறு 
அமைந்திருந்தது . காலி என்பது கால் என்பதனுடன் தொடர் 
புடையதாகப் படினும் சிறப்புக் கூறினை நோக்கும் போது 
வேறுபாடுடையதாகவே தெரிகிறது . 


கருங்காலி என்பது ஒருவகை மரத்தின் பெயர் . அம் 
மரங்கள் மிகுந்துள்ள இடங்களில் அமைந்த 

இடங்களில் அமைந்த ஊரும் அதே 


58. Tamil Lexicon Vol - V - Part - 1 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


183 


பெயரையே பெற்றுள்ளன . இம்மாவட்டத்தில் உள்ள இரண்டு 
ஊர்களும் கருங்காலி என்ற பெயரையே பெற்றுள்ளன . 


90 போகம் ; 


இச்சொல் இன்பம் . புணர்ச்சி , செல்வம் உள்ளிட்ட பல 
பொருளைப் புலப்படுத்தும் என்று லெக்ஸி கன் கூறுகிறது . " 
ஆனால் ஊர்ப்பெயர் என்ற நிலையில் நோக்கும் போது இன்பம் 
என்ற பொருளே பொருந்துவதாக அமைகிறது . 


வீர போகம் , சால போகம் என்ற இரண்டு ஊர்கள் இம் 
மாடத்தில் காணப்படுகின்றன. வீரத்தால் பெற்ற இன்பம் , 
மிகுந்த இன்பம் என்ற பொருள் நுட்பம் தோன்றுமாறு அவ்வூர்ப் 
பெயர்கள் அமைந்துள்ளதையுணரலாம் . 


91 ஓடை : 


ஓடை என்பது சிறுவாய்க்கால் போன்ற , இயற்கையாக 
நீரோடுகின்ற நீர் நிலையைக் குறிக்கும் . இப்பொதுக் குறுடைய 
ஊர்கள் பல் வேறு மாவட்டங்களிலும் காணப்படுகின்றன . நாட் 
ன்டி பல பகுதிகளிலும் ஓடைகள் காணப்படுவதால் அவ்வோடை 
களைச் சார்ந்து அமைந்த ஊர்களும் ஓடைகள் எனப்பட்டன . 


என்பது 


என்ற 


ஜம்பு என்பவர் பெயரால் அமைந்த ஓடை ஜம்போடை 
எனப்பட்டுள்ளது . காரணை 

துண்டுபடுதல் 
பொருள் தரும் என்பது முன்னர்க் 

காட்டப்பட்டது . 

ஒரு 
ஓடையிலிருந்து பிரிந்து . துண்டுபட்டு ஓடும் அடுத்த ஓடை 
காரணோடை எனப்பட்டுள்ளது . 


92 நாவல் : 


நாவல் மரங்கள் மிகுந்துள்ள பகுதியில் அமைந்த ஊர் நாவல் 
என்னும் பொதுக்கூறு பெற்றுள்ளது . இம்மரங்கள் பல இடங் 
களிலும் வளரும் . வளரும் இடத்திற்கேற்ப முன் ஒட்டு மாறி 
யமையும் . 


இம்மாவட்டத்தில் இப்பொதுக்கூறுடைய இரண்டு ஊர்கள் 
காணப்படுகின்றன . இரண்டு ஊர்களுமே தோட்ட. 

நாவல் 


59. Tamil Lexicon Voi.V - Part - 11 / 


184 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


என்னும் பெயரைப் பெற்றுள்ளன . நாவல் மரங்கள் உள்ள 
தோட்டங்களில் புதிதாகத் தோன்றிய ஊர்கள் தோட்ட நாவல் 
என்ற பெயரைப் பெற்றுள்ளன . 


93 சோகண்டி : 


இவ்வூர்ப்பெயர்களும் 

எளிதில் பொருள் புரியாதவாறு 
புதிராகவே அமைந்துள்ளன . கண்டி என்பது பிரிந்துள்ள பகுதி 
எனப்படும் , சோ என்ற முன் ஒட்டு வேறு பொருளைப் புலப் 
படுத்தக்கூடும் . ஆனால் சோகண்டி என்று இன்று வழங்கப்படும் 
ஊரின் பழைய பெயர் சுந்தரபாண்டியச் சதுர்வேதி மங்கலம் 
என்று கூறப்படுகிறது . அப்பெயர் மருவி , இன்றைய புது 
வடிவத்தைப் பெற்றிருக்கவும் கூடும் . 


.0 


சோகண்டி எனப்படும் அதே பெயரில் இரண்டு ஊர்கள் 
இம்மாவட்டத்தில் உள்ளன . இரண்டு ஊர்களும் சுந்தர 
பாண்டியச் சதுர்வேதி மங்கலமாகவே கருதப்படும் . 


94 கிளாய் : 


இச்சொல் எள்ளுக்காய்க்கோது , புண்ணாக்கு ஆகிய பொருள் 
களைப் புலப்படுத்தும் என்று கூறப்படுகிறது . எள்ளிலிருந்தே 
புண்ணாக்கும் தயாரிக்கப்படுவதால் அவ்வடிப்படையிலேயே 
இவ்வூர்ப் பெயர்கள் அமைந்திருக்க வேண்டும் . கிழார் என்பது 
கிளாய் என்று மருவியும் இருத்தல் கூடும் . 


கிளாய் , சிறு கிளாய் என்ற பெயருடைய இரண்டு ஊர்கள் 
இம்மாவட்டத்தில் காணப்படுகின்றன . 

காணப்படுகின்றன . முன் ஒட்டின் மூலம் 
ஊர்ப்பெயர்பற்றிச் சிந்திக்க வாய்ப்பு இல்லாமல் உள்ளது . 


95. மருதம் : 


பண்டைத் தமிழர் இயற்கையமைப்பையொட்டி நிலங் 
களைப்பாகுபடுத்தியிருந்தனர் . அதில் , வயலும் வயல் சார்ந்த 
பகுதியும் மருதம் எனப்பட்டது . நால் வகை நிலங்களிலும் பொது 
வாகத் தமிழர் குடியிருந்து வாழ்ந்தாரேனும் மருத நிலமே 
சிறப்பாகக்குடியிருப்புக்கு ஏற்றதாய் அமைந்துள்ளது . 


60. செங்கற்பட்டு மாவட்டம் - சோ . ம . லெ - பக் : 132 
61. மதுரைத் தமிழ்ப் பேரகராதி - முதல்பாகம் 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


185 


ஊர் என்னும் பொதுக்கூறு சிறப்பாக மருத நிலக்குடியிருப் 
பையே குறிக்கும் என்பது முன்னர் எடுத்துக் காட்டப்பட்டது . 
ஆனால் அந்நிலத்தின் பெயரையே தம் பெயராகக் கொண்டு 
இரண்டு ஊர்கள் இம்மாவட்டத்தில் உள்ளதைக் காணமுடிகிறது . 


95 . 


மரம் : 


ஊர்ப் 


ஆங்காங்குள்ள மரங்களின் 

அடிப்படையிலேயே 
பெயர்கள் அமைந்துள்ளன என்பது ஊர்ப்பெயர் பற்றி ஆய்பவர் 
களின் அடிப்படைக் கருத்து . அவ்வடிப்படையில் பல ஊர்கள் . 

மரங்களினது பெயர்களின் அடிப்படையிலேயே அமைந் 
துள்ளதை இம்மாவட்டத்திலும் காணலாம் . சிறப்புக்கூறாகிய 
முன் ஒட்டுகளாகப் பல மரப்பெயர்கள் அமைந்துள்ள விதம் 
முன்னர் விளக்கப்பட்டது . இங்கு எவ்வகை மரப்பெயரும் முன் 
ஒட்டாக அமையாமல் மரத்தின் தன்மையே முன் ஒட்டால் 
விளக்கப்பட்டுள்ளது . 


நெடு மரம் என்பது நீண்ட கிளைகளையுடைய மரம் என்ற 
பொருளையும் , இருமரம் என்பது பெரிய மரம் என்ற பொருளை 
யும் உணர்த்தும் . இரு மரங்கள் சேர்ந்த நிலையையும் இப்பெயர் 
குறிக்கும் . 


97 அம்பி : 


பல 


ஓடம் , மரக்கலம் , விமானம் , தெப்பம் உள்ளிட்ட 
பொருள்களை இச் சொல் புலப்படுத்துகிறது . பெரும்பாலும் 
நீர் மிதவையினையே இச்சொல் உணர்த்துவ தால் நீர் நிலையைச் 
சார்ந்து இவ்வூர்கள் அமைந்ததனால் இப்பெயரைப் பெற்றிருக்க 
லாம் . 


விஜயநகர அரசரின் தலைநகர் ஹம்பி . அம்மன்னர் ஆட்சி 
இப்பகுதியில் நிலவியதால் அப்பெயர் அம்பி என்று இங்கு மாறி 
வழங்குமாறு ஊர்கள் தோன்றியிருக்கலாம் . கீழ் அம்பி , மேல் 
அம்பி என்று இரண்டு ஊர்கள் இம்மாவட்டத்தில் உள்ளன . 
98 வல்லம் : 

வல்லம் என்ற சொல்லும் அரசனுடைய கோட்டையைக் 
குறிப் பதாகத் தெரிகின்றது . வலிமையையுணர்த்தும் 

வல் 


62 . மதுரைத் தமிழ்ப் பேரகராதி - முதல்பாகம் 
63. ஊரும் பேரும் - டாக்டர் . ரா.பி. சேதுப்பிள்ளை - பக் : 78 


186 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


என்ற வேர்ச்சொல்லினடியாகவே வல்லம் என்ற ஊர்ப்பெயர்கள் 
அமைந்திருக்கவேண்டும் . வல்லக் கோட்டை என்ற பெயருடைய 
வரும் இம்மாவட்டத்தில் இருப்பது இச்சிந்தனைக்கு வலுவூட்டு 
கிறது . கோட்டையிருந்த இடத்தைச் 

இடத்தைச் சார்ந்து அமைந்த 
ஊரும் வல்லம் என்ற பெயரையே பெற்றுள்ளது . 


இம்மாவட்டத்தில் வல்லம் என்ற பெயருடைய இரண்டு 
ஊர்கள் காணப்படுகின்றன . ஊர்ப்பெயரே பொ 

பொதுக் 

கூறாக 
அமைந்துள்ளது . முன் ஒட்டு ஏதும் இடம் பெறவில்லை . 


99 புலம் : 


புலம் என்ற சொல் பொதுவாக நிலம் என்ற பொருளை 
யும் , சிறப்பாகத் தண்ணீர் தேங்கி நிற்கும் ஆழ் நீர் நிலை 
யையும் உணர்த்தும் . நீர் தேங்கி நிற்கும் நெடுவயல்கள் புலம் 
எனப்பட்டுள்ளனவாதலால் அவ்விடங்களைச் சார்ந்து அமைந்த 
ஊர்களும் அதே 

பெயர்சளைப் பெற்றுள்ளன . 


. 


செம்மண் படிந்த இடம் செம்புலம் எனப்பட்டுள்ளது . 
செம்புலப் பெயல் நீர் , என்ற குறுந்தொகை அடியை இவ்வூர்ப் 
பெயர் நினைவூட்டுகிறது . பட்டிபுலம் என்ற பிறிதோர் ஊரும் 
இம்மாவட்டத்தில் உள்ளது . பட்டி 

முல்லை நிலச் 
சிற்றூராகையால் , முல்லை நிலத்தில் அமைந்த 

ஊர் 
பொருளைப் பட்டிபுலம் என்ற ஊர்ப்பெயர் உணர்த்துகிற 
100 மணல் : 


என்பது 


என்ற 


இடம் 


செம்மண் படிந்த 

செம்புலம் எனப்பட்டது 
போன்று மணல் படிந்த இடம் அப்பெயரையே பெற்றுள்ளது . 
அவ்விடத்தில் அமைந்த ஊர்களும்ம் 

என்ற பொதுக் 
கூறினைப்பெறலாயின. மணலி எனப்பட்டதும் மணல் 
னின்றும் தோன்றியதேயாம் . 


மண 


என்பது 


கரிக்கும் தன்மையுடைய மணல் கரிமணல் எனப்பட்டுள் 
ளது . 

கரிய நிறமுடைய மணல் கரிய மணல் எனப்பட்டுள்ளது . 
மணலின் தன்மை , நிறத்திற்கேற்பப் பல ஊர்கள் தோன்றி 
யுள்ளன . 
101 

விடந்தை : 
இப்பொதுக்கூறினை யுடைய இரண்டு ஊர்சள் இம்மாவட்டத் 
தில் உள்ளன . இரண்டு ஊர்களுமே திரு என்ற அடைச்சொல் 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


187 


பெற்றுள்ளன . அதனால் , இறைத்தொடர்பான ஊர்களாகவே 
அவை இருக்கும் என்பது பொதுவான கருத்து . திருவிடந்தை 
என்பதை , திரு - இட - எந்தை என்று பிரித்து , திருமகளைத் தமது 
இடப்பாகத்தில் கொண்ட எந்தையாகிய பெருமாள் -4 என்று 
இவ்வூர்ப்பெயரை விளக்குவோர் உண்டு . அது பொருந்துவதாகப் 
படவில்லை . 


திரு என்பது அவ்வூரின் 

அவ்வூரின் சிறப்புக்கருதிப் பின்பு சேர்த்து 
வழங்கப்படும் முன் ஒட்டாகும் . எனவே திருவென்பது சேராம 
லேயே அவ்வூர்ப் பெயர் 

முழுமையான பொருளைத் தர 
வேண்டும் . இங்கு திருவென்பது சேராவிடின் இடந்தை என்பது 
முன்பு கூறப்பட்ட பொருளைத்தர மாட்டாது . எனவே அது 
பொருந்தாது . 


இலந்தை மரங்கள் நிறைந்த பகுதியாக அவ்வூர் இருந்திருக் 
கும் அதனால் ஊர்ப்பெயரும் இலந்தை என்றே இருந்திருக்க 
வேண்டும் . அது இறைவன் எழுந்தருளிய இடமான பின்பு திரு 
என்பது சேர்ந்து திருவிடந்தை என்றாகியுள்ளது . 


102. இரும்பிலி: 


புலி என்பதுவே பிலி என்று மருவியுள்ளது . விலங்குகளின் 
பெயர்கள் பலவற்றை முன் ஒட்டாகப்பெற்று ஊர்கள் 
உள்ளமை முன்பு எடுத்துக்காட்டப்பட்டது . இங்கு புலி என்னும் 
விலங்கின் பெயர் பொதுக்கூறாகக் கூறப்பட்டுள்ளது . தொண்டை 
மண்டலத்திலிருந்த 24 கோட்டங்களில் புலியூர்க் கோட்டமும் 
ஒன்று என்பதும் குறிப்பிடத் தக்கது . 


இரும்பிலிச்சேரி என்ற பெயரில் ஓர் ஊரும் உள்ளது . இரும்பிலி 
என்ற பெயரில் இரண்டு ஊர்கள் இம்மாவட்டத்தில் உள்ளன . 


103. கிரி : 
குன்று , மலை என்ற தமிழ்ச் சொற்கள் 

உணர்த்தும் 
பொருளையே கிரி என்ற வடசொல் உணர்த்துகிறது . வடமொழி 
தமிழ் நாட்டில் செல்வாக்குப் பெற்ற பின் சில ஊர்ப்பெயர்களும் 
வடமொழியிலேயே அமைந்துள்ளன . அப்பெயர்களில் கிரி என்ப 


64. செங்கற்பட்டு மாவட்டம் - சோ . ம . லெ - பக் : 190 


188 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


தும் ஒன்று . இப்பெயர் வைணவ சமயக் கடவுளரைக் குறிக்கும் 
பெயராகவே அமைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது . 


திருமாலின் திருநாமங்களில் ஒன்று முகுந்தன் 

என்பது . 
அப்பெயரில் முகுந்த கிரி என்ற ஊர் அமைந்துள்ளது . கொண்டர 
கிரி என்ற ஓர் ஊரும் உள்ளது . இப்பெயரின் முன் ஒட்டு கொண் 
டல் என்ற தமிழ்ச் சொல்வர் அல்லது வேறு தெலுங்குச் சொல்லா 
என்பது விளங்கவில்லை . 


104. வெண்மணி : 


| 


மணி என்னும் பொதுக்கூ டைய கார்கள் பற்றி முன்பு 
வி ... க்கப்பட்டது . மணி என்பதனு ....ன் வெண்மணி என்ற பொதுக் 
கூறுடைய ஊர்களும் இம்ம -1 வட்டத்தில் காணப்படுகின்றன . 
பொதுவான 

மணியைப் பொதுக்கூறாகக் கொண்டிருப்பதுடன் 
வெண்மை நிறமுடைய மணியைப் பொதுக்கூறாகவும் கொண்டு 
இரண்டு ஊர்கள் உள்ளன . 


வெண்மணி என்பது , மணி யென்னும் அணியைக் குறிக்கின் 
றதா அல்லது கடல் 

மணியாகிய உப்பைக் குறிக்கின்றதா 
என்றும் ஐயுற வேண்டியுள்ளது . கரிப்பு மணிகள் என்று உப்பு 
குறிப்பிடப்படும் நிலையை இன்றும் காண முடிகிறது . எனவே 
உப்பின் நிறம் நோக்க வெண்மணி என்று குறிப்பிடப்பட்டிருக்க 
வாம் . வெண்பாணி என்றும் , சின்ன வெண்மணி என்றும் குறிப் 
பிடப்படும் ஊர்கள் கடற்கரையையொட்டியே அமைந்திருப்பதும் 
எண்ணுதற்குரியது . 


105 . 


கோடி : 


கோடு என்ற சொல் மலையையுணர்த்தும் அச்சொல்லே 
கோடி என்று மருவியுள்ளது . மலை என்ற பொருளையுணர்த்து 
மாறு பல ஊர்கள் கோடி என்னும் பொதுக்கூறுடன் தமிழ் நாட் 
டின் பல மாவட்டங்களிலும் உள்ளன . 


ருத்ர கோடி என்ற ஓர் ஊா உள்ளது . ருத்ரன் என்பது 
சிவனைக் குறிக்கும் . அவன் எழுந்தருளிய மலை என்ற பொருளில் 
அவ்வூர் அழைக்கப்படுகிறது . கிளிக் கோடி என்ற பெயரிலும் ஓர் 
ஊர் உள்ளது . கிளி போன்ற வடிவில் அமைந்த மலை கிளிக் 
கோடி என்று கூறப்பட்டிருக்கலாம் . அல்லது கிளிசள் உறையும் 
மலை என்ற பொருளிலும் அமைந்திருக்கலாம் , , 


சர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


189 


106 


கூடல் : 


கூடும் இடம் கூடல் எனப்படும் . பல பொருட்கள் கூடும் 
இடமாகலோ , அறிஞர்கள் கூடும் இடமாகவோ, அன்றி ஆறுகள் 
கூடும் இடமாகவோ அவை அமையலாம் . நான்கு மாடங்கள் 
கூடிய இடமாகக் கருதப்படுவ தால் நான் மாடக் கூடல் என்று 
மதுரை கூறப்படுகிறது . 


திருமுக்கூடல் என்றோர் ஊர் இம்மாவட்டத்தில் உள்ளது . 
பாலாறு . சேயாறு , பம்மையாறு ஆகிய மூன்று ஊர்களும் கூடு 
மிடமாக அவ்வூர் உள்ள தால் அப்பெயர் பெற்றது என்று கூறப் 
படுகிறது . திரு என்ற அடைச்சொல் ஊர்ப்பெயரில் இருப்ப 
தால் கடவுளர் மூவர் ஒன்று கூடிக் காட்சியளித்த ஊராகவும் 
இருந்திருக்கலாம் என்றும் எண்ண வேண்டியுள்ளது . சிவன் கூடல் 
என்ற வேறோர் ஊரும் உள்ளது . சிவன் தன் மனைவியைக் 
கூடிய ஊர் என்ற பொருளில் அமைந்ததா அல்லது பிற கடவுள 
ரைச் சிவன் கூடிய ஊர் என்ற பொருளில் அமைந்ததா என்பது 
விளங்கவில்லை . 


107 துளி : 

தூளி என்பதுவே துளி என்று மருவியுள்ளது . தூளி என்ற 
சொல் தூசி , பூந்தாது என்ற பொருள்களை யுணர்த்தும் ... 
பூமரங்கள் நிறைந்துள்ள பகுதியில் அமைந்த ஊர்கள் தூளி என்ற 
பொதுக்கூறைப் பெற்று அமைந்துள்ளன . 


அகரம் துளி , அத்தியூர் மேல் துளி என்ற இரண்டு ஊர்கள் 
இம்மாவட்டத்தில் உள்ளன . 

அசரம் என்பது அக்ரஹாரம் 
என்பதன் திரிபு என்பது முன்னர்க் கூறப்பட்டது . மலர்ச்சோலை 
நிறைந்த பகுதியில் அமைந்த ஊர்கள் இப்பொதுக்கூறைப் 
பெற்று அமைந்துள்ளன . 


108 கடல் 


குன்று , மலை 

போன்ற பொதுக்கூறுகளைப் பெற்று 
ஊர்கள் அமைந்திருப்பது போன்று கடல் என்பதையும் பொதுக் 
கூறாகப் பெற்று இரண்டு ஊர்கள் இம்மாவட்டத்தில் அமைந் 
துள்ளன . கடலைச் சார்ந்த பகுதிகளாக இவ்வூர்கள் அமைய 


65. செங்கற்பட்டு மாவட்டம் சோ . ம . லெ - பக் ; 171 
66. Tamil Lexicon - Vol - IV part - 7 


190 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


வில்லை . எனவே இங்குக் கடல் என்பது உருவகமாகவே ஊர்ப் 
பெயராக அமைந்துள்ளது . 

கடல் 

போன்று அமைந்த ஏரி 
அல்லது பிற நீர் நிலையைச் சார்ந்து இவ்வூர்கள் தோன்றி 
யிருக்கலாம் . அதனால் இவ்வூர்கள் கடல் என்னும் பொதுக் 
கூறு பெற்றுள்ளன . 


சிறுகடல் , திருக்கடல் என்னும் இரண்டு ஊர்கள் இம்மாவட் 
டத்தில் உள்ளன . ஊரின் அமைப்பு , சிறப்பின் அடிப்படையில் 
முன் ஒட்டுகள் அமைந்துள்ளன . 


109 தோப்பு ; 


மரங்கள் கூட்டமாக உள்ள இடம் தோப்பு எனப்படும் . 
பல்வேறு மரங்களுக்கு ஏற்பத் தோப்புகளும் பலவகைப்படும் . 
அத்தோப்புகளைச் சார்ந்த பகுதியில் அமைந்த ஊர்களும் 
அத்தோப்புகளின் பெயர்களையே பெறலாயின . 


பல 


இம்மாவட்டத்தில் இரண்டு ஊர்கள் மட்டுமே தோப்பு என்ற 
பொதுக்கூறு பெற்றுள்ளன . ஆர்க்காடு தோப்பு என்ற ஓர் 
ஊர் உள்ளது . அத்திமரங்கள் நிறைந்துள்ள பகுதியில் அமைந்த 
ஊர் என்ற பொருளை அவ்வூர் உணர்த்தும் . தாட்டிதோப்பு என்ற 
பிறிதோர் ஊரும் உள்ளது . தாட்டி என்ற சொல் சாமார்த்தியம் , 
தைரியம் உள்ளிட்ட பொருளைப் புலப்படுத்தும் என்று 
கூறப்படுகிறது . அச்சொல் கெட்டிக்காரி . ஆண் தன்மை 
வாய்ந்தவள் , வைப்பாட்டி என்று பெண்ணை உணர்த்துமாறும் 
கூறப்படுவதால் , தாட்டி தோப்பு என்பது குறிப்பிட்ட ஒரு 
பெண்ணுக்குரிய தோப்பு என்பதும் , அத்தோப்பையொட்டி 
யமைந்த ஊரும் பின்னர் அப்பெயரைப் பெற்றுள்ளது 
என்பதும் உணரப்படுவதற்குரிய தாக 


61 


உள்ளது . 


நிறைவுரை : 


ஊர்ப்பெயர்கள் பற்றிய ஆய்வில் ஊர்களுக்கிடையில் காணப் 
படும் பொதுக் கூறுகள் பெரிதும் துணை செய்கின்றன . ஒரு 
பொதுக்கூறையுடைய பல ஊர்கள் 

உள்ளன என்றால் , அவ்வூர் 
களுக்கிடையில் சில ஒப்புமைத் தன்மைகள் உள்ளதை உணர 
முடிகிறது . அவ்வொப்புமைகளின் அடிப்படையிலேயே புதிய 
புதிய ஊர்கள் தோன்றியுள்ளன . 


67. Tamil Lexicon - Vol - ill - part - V 


ஊர்ப்பெயர்களின் பொதுக்கூறுகள் 


191 


பொதுக்கூறுகள் பெரும்பாலும் காலத்தால் முந்தியவை 
களாகவே உள்ளன . சில பொதுக்கூறுகளே அண்மைக் காலத்தில் 
தோன்றியுள்ளன. செங்கற்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்களில் 
அமைந்துள்ள 109 பொதுக்கூறுகளும் இம்மாவட்டத்தைதைப் 
பற்றிய பல அடிப்படைச் செய்திகளை எடுத்துக் காட்டுகின்றன . 
சில பொதுக்கூறுகள் உணர்த்தும் பொருளை இன்று எளிதில் 
உணர 

முடியவில்லை . எனினும் தெளிவான பொருளைத் 
தொடக்க காலத்தில் அவை உணர்த்திப் பின்னர் வடிவம் மாறிய 
தன் விளைவால் உண்மைப் பொருளை இழந்திருத்தல் வேண்டும் . 
இங்குக் காணப்படும் பொதுக்கூறுகள் இம்மாவட்டத்தின் தனித் 
தன்மைகளையும் உணரத் துணை செய்கின்றன . 


ஊர்ப்பெயர்களின் சிறப்புக்கூறுகள் 


ஊர்ப்பெயர்களில் முன் ஒட்டுகளாக அமைவன சிறப்புக்கூறு 
கள் . ஊர்ப்பெயர்கள் பற்றிய ஆய்விற்கப் பொதுக்கூறுகளைப் 
போன்றே சிறப்புக் கூறுகளு : பயன் படுகின்றன . ஊர்கள் 
அமையும் இடங்களைப் பற்றிய விளக்கங்களைப் பொதுக்கூறுகள் 
புலப்படுத்துகின்றன . அவ்விடங்களுக்குரிய விளக்கம் பல இடங் 
களுக்கும் பொருந்துமாறு அ .5) 11வதும் உண்டு கடற்கரையைச் 
சார்ந்த சிற்றூர்கள் பெரும்பாலும் பாக்கம் என்று வழங்கப் 
படுகின் றன . 

ஊர் அபையும் இடத்தினைப் 

இடத்தினைப் பாக்கம் என்ற 
பொதுக்கூறு எடுத்துக் காட்டுகிறது . ஆனால் கடற்கரைச் 
றூர்கள் அனைத்துமே ஒனறு போல அமையாது . அச்சிற்றூர் 
களுக்கிடையில் சிறிது வேறுபாடும் இருக்கும் . அவ்வேறு 
பாட்டை விளங்கும் வகையில் அமைவதே ஊர்ப் பெயரில் முன் 
ஒட்டாக அமையும் சிறப்புக் கூறுகள் . 


ஊர்ப்பெயராய்வில் , பொதுக்கூறுகளைப் பெரும் பிரிவுகள் 
என்று கூறினால் சிறப்புக் கூறுகளைச் சிறு பிரிவுகள் என்று 
கூறலாம் . பல்வேறு இடங்களுக்கும் பொதுவான தன்பையைப் 
பொதுக்கூறு புலப்படுத்துகிறது . அவ்வவ்விடங்களுக்குரிய சிறப் 
புத் தன்மைகளைச் சிறப்புக்கூறு சித்தரிக்கிறது . ஒவ்வொரு 
பொதுக்கூறிலும் பல சிறப்புக் கூறுகள் அடங்கும் . ஒரு பொதுக் 
கூறுக்குரிய சிறப்புக்கூறு பிற பொதுக் கூறுகளிலும் 
பெறுவதுண்டு மா என்ற பழத்தைக் குறிக்கும் சிறப்புக்கூறு 
பாக்கம் என்ற பொதுக்கூறுடன் 

சேர்ந்து 

மாம்பாக்கம் 
என்றோர் ஊராகியுள்ளது . அதே சிறப்புக்கூறு பட்டு என்ற 
பொதுக்கூறுடன் சேர்ந்து மாம்பட்டு என்ற பிறிதோர் 
கவும் உருப்பெற்றுள்ளது . இவ்வாறு பல சிறப்புக்கூறுகள் பல் 
வேறு பொதுக்கூறுகளுடன் சேர்ந்து வெவ்வேறு 

ஊர்கள் 
தோன்றக்காரணமாகியுள்ளன . 


பாக்கம் , பட்டு போன்ற பொதுக்கூறுகள் நில அடிப்படை 
யில் வேறுபட்டுள்வன . ஆனால் அவ்விரு நிலங்களிலும் மாமரங் 
ள் உற்பத்தியாவதால் இரு வேறு பட்ட பொதுக்கூறுகளிலும் 


ஊர்ப்பெயர்களின் சிறப்புக்கூறுகள் 


193 


மா என்ற சிறப்புக் கூறினைக் காண முடிகிறது . இவ்வகையில் 
சிறப்புக்கூறுகளின் மூலம் சில உண்மைகளையும் நாம் உணர 
முடிகிறது . பனை என்ற சிறப்புக்கூறினைப் பல பொதுக்கூறுகளி 
லும் காண முடிகிறது . அதற்குக் காரணம் . பனைமரம் வேறு 
பட்ட , நிலங்களிலும் உற்பத்தியாகும் என்பதேயாகும் . அதே 
சமயம் சில சிறப்புக்கூறுகள் சில பொதுக்கூறுகளில் மட்டுமே 
இடம் பெறும் ; பிற பொதுக்கூறுகளில் இடம் பெறமாட்டா . 


டம் 


குப்பம் என்ற பொதுக்கூறில் பல சிறப்புக்கூறுகள் 
பெற்றுள்ளன . எனினும் , மிகுதியாக இடம் பெற்ற சிறப்புக்கூறு 
கள் தனி மனிதர் களின் பெயர்களேயாம் . அதற்கடுத்து , பல்வேறு 
சாதிப் பெயர்களின் அடிப்படையில் அமைந்த சிறப்புக்கூறுகளை 
யும் குப்பம் என்ற பொதுக்கூறில் காண முடிகிறது . பிறவகைப் 
பொதுக்கூறுகளில் , இந்த அமைப்பில் இடம் பெற்ற சிறப்புக்கூறு 
களைக் காண முடியாது . 


தனி 


கண்டிகை என்ற பொதுக்கூறிலும் பெரும்பாலும் 
மனிதப் பெயர்களே காணப்படுகின் றன . ஆனால் இரண்டு வகை 
யில் குப்பம் என்ற பொதுக்கூறினின்றும் இப் பொதுக்கூறில் 
இடம் பெற்ற சிறப்புக்கூறுகள் வேறுபடுகின்றன . பெரும்பாலான 
தனிமனிதப் பெயர்கள் பிற ஊர்ப்பெயர்களுடன் சேர்ந்தே கூறப் 
பட்டுள்ளன . கவுணிபுரம் பத்ராஜு கண்டிகை , வேலூர் கிருஷ்ண 
நாயுடு கண்டிகை என்பன சில சான்றுகள் , பெரும்பாலும் தெலுங் 
குப் பெயர்களாகவே சிறப்புக்கூறுகள் அமைந்திருப்பது . குப்பம் 
என்ற பொதுக்கூறினின்றும் வேறுபடும் பிறிதோர் அம்சமாகும் . 


மேடு என்ற பொதுக்கூறில் அடங்கும் சிறப்புக்கூறுகளிலும் 
தனிமனிதர்களைப் பற்றிக் கூறப்பட்டுள்ளது . ஆனால் பெரும் 
பாலும் சமுதாயத்தில் 

தங்கியவர்களின் 

பெயர்கள் 
தான் வர்ப்பெயர்களில் சிறப்புக் கூறுகளாக இடம் பெற்றுள்ளன . 
நில அடிப் படையில் மேடு என்ற பொதுக்கூறு பெற்றுள்ள ஊர் 
கள் , சமுதாயத்தில் பிற்பட்டவர்களாகக் கருதப்பட்டவர்களின் 
வாழ்விடங்களாக அமைந்துள்ளதை இச்சிறப்புக் கூறுகள் 
உணர்த்துகின்றன . 

புரம் என்ற பொதுக்கூறில் இடம் பெற்றுள்ள சிறப்புக் கூறு 
கள் பெரும்பாலும் தனிமனிதர்களின் பெயர்களைக் குறிப்பிடு 
வதுடன் அரசர்களின் பெயர்களையும் , தெய்வங்களின் பெயர் 
களையும் எடுத்துக்காட்டுகின்றன . 


13 


194 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்சள் 


சேரி என்ற பொதுக்கூறில் சில சாதிப்பெயர்கள் எடுத்துக் 
காட்டப்பட்டாலும் , பெரும் பாலும் செடிப் பெயர்களும் மரப் 
பெயர்களுமே மிகுதியான சிறப்புக் கூறுகளின் முலம் எடுத்துக் 
காட்டப்பட்டுள்ளன . சேரி என்பது தமிழ்ப் பெயராகையால் 
தெலுங்கு மொழி பேசப்படு ர் . திருத்தணி வட்டத்தில் சேரியைப் 
பற்றி விளக்சப் பயன்படும் சிறப்புக் கூறுகள் மிசவும் குறைவாகக் 
காணப்படுகின்றன . 


பட்டு என்ற பொதுக்கூறில் இடம் பெற்றுள்ள சிறப்புக் கூறு 
களில் சாதிப் பெயர்களும் சில தனிமனிதப் பெயர்களும் இடம் 
பெற்றிருந்தாலும் மிகுதியான சிறப்புக் கூறுகள் மரப்பெயர் 
களாகவே உள்ளன . 


பாக்கம் என்ற பொதுக்கூறில் சில இனப்பெயர்களும் , ஆறு 
பற்றிய அடைச் சொற்களும் இறைவனைப் பற்றிய சில அடைச் 
சொற்களும் சிறப்புக் கூறுகளாக இடம் 

பெற்றிருந்தாலும் 
பெரும்பாலான சிறப்புக் கூறுகள் , காடு , கழனி , மரம் , கல் 
போன்ற இயற்கைப் பொருள்களைப் பற்றியே விளக்குகின் றன . 


ஊர் என்ற பொதுக்கூறில் இடம் பெற்றுள்ள சிறப்புக்கூறு 
கள் டேல் , கீழ் , நடு , பள்ளம் , மேடு போன்ற நில அமைப்புப் 
பற்றி விளக்கினாலும் , பெரும்பாலான அடைச் சொற்கள் மரம் , 
செடி பற்றிய இயற்கைப் பொருள்களையே எடுத்துக்காட்டு 
கின்றன . 


இவ்வாறு , ஒவ்வொரு பொதுக்கூறிலும் சில வகைச் சிறப்புக் 
கூறுகள் சிறப்பிடம் பெறுவதை உணர முடிகிறது . 

முடிகிறது . அவ்வப் 
பொதுக்கூறையுடைய ஊர்களின் தனிப்பட்ட சிறப்புத் தன்மை 
களையுணர இச்சிறப்புக்கூறுகள் பெரிதும் துணை செய்கின்றன . 
தனிப்பட்ட ஊர்களின் தனித் தன்மைகளைப் பிரித் துணரவும் 
இவ்வ கையில் சிறப்புக்கூறுகள் பெரிதும் துணை செய்கின்றன . 


ஊர்ப்பெயராய்விற்குப் பொதுக்கூறுகளைப் போலவே சிறப்புக் 
கூறுகளும் பயன்படுகின்றன . சில நிலைக்ளில் பொதுக்கூறு 
கடைக் காட்டிலும் சிறப்புக்கூறுகளே மிகுதியும் பயன்படுகின் 
றன 

என்றும் கூறலாம் . ஆனால் சில சிறப்புக்கூறுகளையும் 
சில பொதுக்கூறுகளையும் நோக்கும் போது இக்கருத்து வலு 
விழந்து போய் விடவும் செய்கிறது . ஏனெனில் , செங்கற்பட்டு 
மாவட்டத்தைப் பொறுத்தவரையில் சிறப்புக்கூறுகளாகப் 
ஊர்ப்பெயர்களில் இடம் பெற்ற முன் ஒட்டுகள் , வேறு சில 


i 


น 


ஊர்ப்பெயர்களின் சிறப்புக்கூறுகள் 


195 


ஊர்ப்பெயர்களில் பொதுக் கூறுகளாகிப் பின் ஒட்டு களாகி 
யுள்ளன . 


கல் என்பது சிறப்புக் கூறாகிய முன் ஒட்டாக இடம் 
பெற்று . கல்பாக்கம் , கல்பட்டு போன்ற ஊர்கள் அமைந்துள்ளன . 
அ தே கல் என்பது பொதுக்கூறாகிய பின் ஒட்டாக இடம் 
பெற்று , பருக்கல் , வெங்கல் போன்ற ஊர்கள் அமைந்துள்ளன . 
இது போன்று வேறு - ல அடைச்சொற்களும் சிறப்புக்கூறு , 
பொதுக்கூறு என்ற இரு நிலைகளிலும் இடம் பெற்றுள்ளன . 
இப்படிப்பட்ட நிலையில் பொதுக்கூறினின்றும் சிறப்புக்கூறினை 
வேறுபடுத்தி , அதன் நுட்பமான வேறுபாட்டினையும் பிரித்துக் 
பாணமுடியவில்லை . இப்படிப்பட்ட இடங்கள் குறைவு . எனவே , 
ஊர்ப்பெயர்களை மட்டுமின்றி அவ்வூர்களைப் பற்றிய சில 
நுட்பமான செய்திகளையும் உணர்வதற்குச் சிறப்புக் கூறுகள் 
பெரிதும் பயன்படுகின் றன என்றே கூறவேண்டும் . 


வாக 


பொதுக் கூறுகளைப்பற்றி விளக்கிய இயலிலேயே ஒவ்வொரு 
பொதுக்கூறிலும் இடம் பெற்றுள்ள ஊர்களைப்பற்றியும் பொது 

விளக்கப்பட்டுள்ளது . அப்பொது விளக்கத்திற்கு ஊர்ப் 
பெயர்களின் சிறப்புக்கூறுகளே பயன்பட்டுள்ளன . எனினும் , 
பொதுக்கூறுகளின் அடிப்படையிலேயே அங்கு சிறப்புக் கூறுகள் 
வகைப்படுத்தப்பட்டன . அதனால் சிறப்புக்கூறுகளைத் தனியாக 
வகைப்படுத்திக் காண வேண்டுவது அவசியமாகிறது . அப்போது 
தான் சிறப்புக்கூறுகளைப் பற்றி முழு நிலை பில் உணரமுடியும் . 
பொதுக்கூறு என்ற பாகுபாடு இன்றிச் சிறப்புக் கூறுகள் மட்டும் 
இங்குத் தனித்து ஆராயப்படுகின்றன . 


பல 


ஊர்ப்பெயர்களில் இடம் பெறும் சிறப்புக் கூறுகள் 
வகைப்படும் . எனினும் , பொது நிலையில் அலைகளை முப் 
பெரும் பிரிவுகளாகப் பிரித் துக் கூறுவர் . " 


1 . 
2 . 
3 . 


விளக்கப் பெயர் அடை 
ஆட்பெயர் அடை 
பிறவகைப் பெயர் அடை 


என்பன அப்பிரிவுகள் . விளக்கப் பெயர் அடை என்ற பிரிவில் 
நில அமைப்பு , நீர் நிலைகள் , தாவரம் , விலங்கு போன்ற 


கல் வெட்டில் ஊர்ப்பெயர்கள் - ஆர் . ஆளவந்தார் - பக் : 13 


196 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


இயற்கைக் கூறுகளும் , தோட்டம் , வயல் போன்ற செயற்கைக் 
கூறுகளும் , கீழ் , மேல் , பெரிய , சிறிய போன்ற ஒப்புமைக் கூறு 
களும் அடங்கும். 12 


செங்கற்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்களில் பெரும்பாலான 
வற்றின் சிறப்புக் கூறுகள் விளக்கப்பெயர் அடைகளையே பெற் 
றுள்ளன தனிப்பட்ட முறையில் நோக்கும் போது மரம் , செடி , 
விலங்கு , நீர் நிலைகள் , நில அமைப்பு போன்றனவற்றை விளக் 
கும் சிறப்புக்கூறுகள் அதிக அளவில் காணட்படாவிட்டாலும் , 
மொத்தத்தில் நோக்கும்போது விளக்கப் பெயர் அடைகள் மிகுதி 
யாகவே உள்ளன . 


ஆட்பெயர்களைச் சிறப்புக் கூறுகளாகக் கொண்ட ஊர்ப் 
பெயர்கள் ஆட்பெயர் அடை என்று கூறப்படுகிறது. இம்மா 
வட்டத்தைப் பொறுத்தவரையில் ஆட்பெயர் அடைகள் தனிப் 
பட்ட முறையில் மிகுதியாகவே அமைந்துள்ளன . கண்டிகை 
போன்ற சில பொதுக்கூறுகளில் ஆட்பெயர் அடைகளே மிகுதி 
யாக உள்ளன என்பது முன்னர் விளக்கப்பட்டுள்ளது . 


இங்குக் குறிப்பிடப்பட்ட இரண்டு வகையிலும் அடங்காத 
பிறவகைப் பெயர்களைச் சிறப்புக் கூறுகளாகக் கொண்ட ஊர்ப் 
பெயர்கள் பிறவகைப் பெயர் அடையில் அடங்கும் 4 அவ்வகை 
யில் அடங்கும் சில சிறப்புக்கூறுகளையும் இம்மாவட்டத்தில் 
காண முடிகிறது . 


ளப் 


சிறப்புக்கூறுகள் அனைத்தையும் மேற்கண்ட மூன்று 
பெரும் பிரிவிற்குள் அடக்கி விட முடியும் . எனினும் , இம் 
மாவட்ட ஊர்ப்பெயர்களில் இடம் பெற்ற சிறப்புக்கூறுகளை 
பற்றிப் பொதுவாக நோக்காமல் , அனைத்துச் சிறப்புக்கூறுகளை 
யும் , அக்கூறுகளுக்குள் அடங்கிய ஊர்களையும் தனித்தனியாகக் 
காணவேண்டியுள்ளதால் , மிகுதியாக இடம் பெற்றுள்ள சிறப் 
புக்கூறகள் என்ற அடிப்படையில் அவைகள் 

ஆராயப் 
படுகின்றன . 


2. 


கல்வெட்டில் ஊர்ப்பெயர்கள் - ஆர் . ஆளவந்தார் . 

பச் : 14 , 15 
பக் : 17 
பக் : 18 


3 
4 . 


ஊர்ப்பெயர்களின் சிறப்புக்கூறுகள் 


197 


ஆட்பெயர் அடைகளே மிகுதி ! 


செங்கைமாவட்ட ஊர்ப்பெயர்களில் இடம் பெற்றுள்ள 
சிறப்புக் கூறுகளில் ஆட்பெயர் அடைகளே மிகுதியாகக் காணப் 
படுகின்றன . சில அடைச்சொற்கள் தெளிவில்லாமலும் , வேறு 
சில அடைச்சொற்கள் எப்பிரிவில் அடக்குவது என்று பகுத் 
துணர முடியாத நிலையிலும் உள்ளன . அப்படிப்பட்ட அடைச் 
சொற்கள் தவிர எஞ்சிய ஆட்பெயர் அடைகள் இங்கு எடுத்துக் 
காட்டப்படுகின்றன . 


ஆட்பெயர்கள் என்று பொது நிலையில் கூறப்பட்டாலும் , இம் 
மாவட்ட ஊர்ப்பெயர்களில் சிறப்புக்கூறுகளார, இடம் பெற் 
றுள்ள ஆட்பெயர்கள் பல திறப்பட்டனவாக உள்ளன . 
அவைகளை நான்கு வகையாகப் பகுத்துக் காணலாம் . 


1 . 
2 . 
3 . 
4 . 


ஆடவர் பெயர் 

அடைகள் 
மகளிர் , பெயர் அடைகள் 
மன்னர் , தலைவர் போன்றோர் பெயர் அடைகள் 
கடவுளர் முனிவர் முதலானோர் பெயர் அடைகள் 


என்பன அப்பிரிவு பள் . மன்னர் , தலைவர் போன்றோர் பெயர் 
அடைகளிலும் , கடவுளர் பெயர் அடைகளிலும் கூட ஆடவர் , 
மகளிர் என்ற பாகுபாடு காணப்படுகின்றன. எனினும் , பொது 
வான மனிதப் பெயர்களாக உள்ளனவற்றை மட்டும் ஆடவர் . 
மகளிர் என்று வகைப்படுத்திப் பிறவற்றை அவ்வாறு வகைப் 
படுத்தாது விடப்படுகிறது . அன்றியும் , பொதுவான மனிதப் 
பெயர்களே மிகுதியாகக் காணப்படுவதால் அப்பெயர்களை 
ஆடவர் . 

காணவேண்டுவது 
அவசியமாகிறது . 


மகளிர் 


1. ஆடவர் பெயர் அடைகள் : 


ஏறத்தாழ எல்லாப் பொதுக்கூறுகளிலும் ஆடவர் பெயர்கள் 
சிறப்புக்கூறுகளாக இடம் பெற்றுள்ளன . எனினும் , சில பொதுக் 
கூறுகளில் பிற அடைச் 

சொற்களைக் காட்டிலும் ஆடவர் 
பெயர் அடைகளே மிகுதியாக அமைந்துள்ளன . தனிமனிதர் 
களின் பெயரால் பெரும்பாலான ஊர்சள் இம்மாவட்டத்தில் 
தோன்றியுள்ளதை யுணரமுடிகிறது . 

சமுதாய நிலையில் , 
பொருளாதார அடிப்படையில் வேறுபட்ட , பல திறப்பட்ட 


198 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


ஆடவர் 


பெயர்கள் அடைச்சொற்களாக இம்மாவட்டத்தில் 
இடம் பெற்றுள்ளன . ஆடவர் பெயர் அடைகளைச் சிறப்புக் 
கூறுகளாகப் பெற்ற ஊர்களாவன ; 


நரப்பாக்கம் 
சித்தாள் பாக்கம் 
வள்ளுவப்பாக்கம் 
குமாரப்பாக்கம் 
மடையன்பாக்கம் 


சரவணப்பாக்கம் 


அம்மையப்பனூர் 
வேளூர் 
பழையனூர் 
உத்தமனூர் 
கும்பனூர் 
நேமனூர் 
விஜயனூர் 
எலிமியானூர் 
சலையனூர் 
சொக்கனூர் 
தத்தனூர் 
களியானூர் 
கரட்டஈனூர் 
நேசனூர் 
வங்கனூர் 
ஆப்ரஹாம்புரம் 
இராமாபுரம் 
பாலகிருஷ்ணாபுரம் 
செங்கல்வபுரம் 
சின்னராமபுரம் 
கோபாலபுரம் 
ஹரிச்சந்திராபுரம் 
கந்தபுரம் 
கார்த்திகேயபுரம் 
காசிநாதபுரம் 
காவேரி ராஜபுரம் 
கேவல ராஜபுரம் 
கோதண்டராமபுரம் 
மகான் காளிபுரம் 
நாராயணபுரம் 


அயினன்பாக்கம் 
துல ரப்பாக்கம் 
அட்சன்பாக்கம் 
பொம்மராஜபுரம் 
ஹனுமந்தபுரம் 
வேதநாராயணபுரம் 
கம்மராஜபுரம் 
லட்சுமி நாராயணபுரம் 
திம்மாபுரம் 
இப்ரஹாம்புரம் 
ஜகன்னாதபுரம் 
கிருஷ்ணபுரம் 
மதனந்தாபுரம் 
ராமா 

எனுஜபுரம் 
சிங்கராயபுரம் 
ஸ்ரீனிவாசபுரம் 
திருமலராஜபுரம் 
வரதராஜபுரம் 
வீரராகவபுரம் 
ராமையன் குப்பம் 
இளையன் குப்பம் 
குமாரக் குப்பம் 
சாத்தான் குப்பம் 
சூரக் குப்பம் 


ஊர்ப்பெயர்களின் சிறப்புக்கூறுகள் 


199 


இரகுநாதபுரம் 
இராமச்சந்திரபுரம் 
இராமலிங்கபுரம் 
சந்தான கோபாலபுரம் 
சௌனகபுரம் 
சுப்பிரமணியபுரம் 
வேலாயுதபுரம் 
வல்லன் சேரி 
குருமன் சேரி 
சாத்தன் சேரி 
சீட்டன் சேரி 


வெங்கன் சேரி 


கருணாசரச் சேரி 
அண்ணாமலைச் சேரி 
கடமன் சேரி 
செக்கன் சேரி 
சிருளப்பன் சேரி 
சோமன் சேரி 
கோலியன் சேரி 
அரியப்பன் சேரி 
ஆதனன் சேரி 
கருவன் சேரி 
கொளப்பான் சேரி 
இருளன் சேரி 
முனியன் தாங்கல் 
முருக்கன் தாங்கல் 
பீமன் தாங்கல் 
கண்ணன் தாங்கல் 
கொருக்கன் தாங்கல் 
கடப்பன் தாங்கல் 
பட்ரன் தாங்கல் 


வீரக் குப்பம் 
வைரவன் குப்பம் 
சடையன் குப்பம் 
விஸ்வ நாதக் குப்பம் 
ஜனகராஜ குப்பம் 
கேசவ ராஜபுரம் 
கிருஷ்ணன் குப்பம் 
கிருஷ்ணமராசன் குப்பம் 
வெங்கடராஜு குப்பம் 
ஹனுமந் தேரி 
செனையனேரி 
சின்னையன் குளம் 
காட்டான் குளம் 
மலையான் குளம் 
சேக்கான் குளம் 
பம்மது குளம் 
பொன்னான் குளம் 
குருவன் மேடு 
கருக்கா மேடு 
கொக்கிலி மேடு 
கோவிந்த மேடு 
சாத்தான் காடு 
முருகமங்கலம் 
ரத்ன மங்கலம் 
சேட்டமங்கலம் 
வேங்கடமங்கலம் 
சாத்தமங்கலம் 
ஜாகீர் மங்கலம் 
களியன்பேட்டை 
பொம்மராஜு பேட்டை 
இராமகிருஷ்ணராஜு பேட்டை 
நரசன்பேட்டை 


200 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


டிகை 


பாலீஸ்வரன் கண்டிகை 
அப்பு கொண்டையா கண்டிகை 
அய்யவாரி நாயுடு கண் 
பத்ராஜு கண்டிகை 
பத்தல செங்கம் நாயுடு கண்டிகை 
பிக்கிசாணி செங்கம் நாயுடு கண்டிகை 
சந்திரப்ப நாயுடு கண்டிகை 
சீராள குர்ரப்ப கண்டிகை 
செங்கல்வ நாயுடு கண்டிகை 
சங்கரா ரெட்டி நாராயண ரெட்டி கண்டிகை 
தாசி ரெட்டி கண்டிகை 
எலவர்த்தி மும்மலராஜு கண்டிகை 
எர்ரம செட்டி நரசிம்மலு நாயுடு கண்டிகை 
கவுணிபுரம் பத்ராஜு கண்டிகை 
கவுணிபுரம் சின்ன சுப்பராஜு கண்டிகை 
கஞ்சிராஜு குருவராஜு கண்டிகை 
வெங்கட்ராம நாயுடு கண்டிகை 
கோரகை வெங்கடநம்பி கண்டிகை 
கொத்தூர் ராமையா கண்டிகை 
மாதிராஜு பெருமாள்ராஜு கண்டிகை 
நல்லூர் வெங்கட்டராஜு கண்டிகை 
பாகால நாராயண ரெட்டி கண்டிகை 
பட்டணம் சேஷையா கண்டிகை 
பெருமாள் மான்யம் கண்டிகை 
பெரும் காஞ்சி நரசிம்மலு கண்டிகை 
புராணம் சஞ்சீவிராயணி கண்டிகை 
இராம ஜோஸ்யலு கண்டிகை 
ரெட்டி பல்லி சுப்பராவ் கண்டிகை 
இராயசம் வெங்கட கிருஷ்ணய்யர் கண்டிகை 
ஸத்யகால வரதா சார்லு கண்டிசுை 
சித்தய்ய குண்டா கண்டிகை 
சிரிகிரிராஜு பத்ரராஜு கண்டிகை 
ஸ்ரீனிவாசய்யர் கண்டிகை 


ஊர்ப்பெயர்களின் சிறப்புக்கூறுகள் 


201 


நாராயண ரெட்டி கண்டிகை 
வேலூர் கிருஷ்ண நாயுடு கண்டி கை 


கண்ணன் காரணை 

கோவிந்த வாடி 
திம்மன் சமுத்திரம் 

பிச்சை வாடி 
கிருஷ்ணன் சமுத்திரம் 

கருக்கன் பூண்டி 
இராமன் சமுத்திரம் 

கோவிலன் பூண்டி 
லாலா தோட்டம் 

உசேன் அகரம் 
திருமலராயன் தோட்டம் பெருமாள் அகரம் 
புத்திரன் கோட்டை 

உசேன் நகரம் 
கண்ணன் கோட்டை 

அட்சன் நகரம் 
கருணாகர விளாகம் 

முகந்த கிரி 
கள்ளகம்பன் பட்டடை 

வீரண குண்ணம் 
சின்ன திர் மராஜுப்பட்டடை ஆரிகன் துரை 


இப்பெயர்கள் அனைத்தும் சிறப்புக்கூறுகளாக இடம் பெற்ற 
ஆடவர் பெயர்களே யெனிலும் , ஆடலர் பெயர் அடை என்ற 
பகுப்பில் இடம் பெறும் பெயர்களே இவைகள் என்று துணிந்து 
கூற முடியவில்லை . ஏனெனில் , எல்லாப் பெயர்களுமே ஆடவர் 
(பெயர்கள் போல் தோன்றினாலும் அப்பெயர்களில் சில அரசர் 
பெயர்சளாகவும் இருத்தல் கூடும் . சில பெயர்கள் கடவுளர்பெயர் 
களாகவும் இருத்தல் கூடும் . துணிந்து முடிவு செய்ய ஏதுக்கள் 
ஏதும் இன்மையால் பெயரளவில் நோக்கி ஆடவர் பெயர்களாகப் 
பகுத்துக்கூறப்பட்டுள்ளன . 


இங்கு இடம் பெறாத வேறு சில ஊர்களும் ஆடவர்களை 
உணர்த்துகின்றன. ஆனால் , அவ்வூர்ப் பெயர்கள் ஆடவர் செய்த 
தொழிலின் அடிப்படையிலும் , அவரவர் சாதியின் அடிப்படை 
யிலும் அமைந்துள்ளன . எனவே , அவ்வூர்ப்பெயரின் சிறப்புக்கூறு 
கள் தனியாக எடுத்துக்காட்டப்படும் . 


ஆடவர் பெயர் அடை.களில் பல , பொதுக்கூறுகளுக்கேற்ப 
மாறுபட்டுக் காணப்படுவதையுணரலாம் . சில பொதுக்கூறுகளில் 
உயர்ந்த இனத்து ஆடவர் பெயர்களும் , வேறு சில பொதுக்கூறு 
களில் பிற்பட்ட இனத்து ஆடவர் பெயர்களும் இடம் பெற்றுள் 
ளன . திருத்தணி வட்டத்தில் , கண்டிகை என்ற பொதுக்கூறில் 
அடங்கிய ஆடவர் பெயர்களில் பெரும் பாலும் சாதிப் பெயர் 


102 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


களும் சேர்ந்தே அமைந்துள்ளன . அதனை நோக்கும் போது கண் 
டிகை என்ற பொதுக்கூறும் , அப்பொதுக்கூறில் அடங்கிய ஊர்ப் 
பெயர்களும் 

பிற்காலத்தில் தோன்றியவைகளாக இருத்தல் 
கூடுமோ என்று ஐயுற வேண்டியுள்ளது . ஆடவர் பெயர் அடை 
இடம் பெறாத சில பொதுக்கூறுகளும் இம் மாவட்ட ஊர்ப்பெயர் 
களாக உள்ளன . 


2. மகளிர் 


பெயர் 


அடைகள் : 


சமுதாயத்தில் ஆண்களுக்கிருந்த உரிமையும் செல்வாக்கும் 
மகளிர்களுக்கும் இருக்கவில்லை. மகளிர் பெருமைக்குரியவர் 
களாகவும் , வணக்கத்திற்குரியவர்களாகவும் கருதப்பட்டுள்ளார் 
களே தவிர , அக்கருத்து செயல் வடிவம் பெறும் அளவிற்குப் 
பொறுப்புகள் அவர்களுக்குத் தரப்படவில்லை . நீண்ட நெடுங் 
காலமாகச் சொத்துரிமையும் கூட அவர்களுக்கு வழங்கப்பட 
வில்லை . அண்மைக்காலச் சமுதாய மாற்றங்களுக்குப் பிறகு தான் 
பல்வேறு உரிமைகளும் பெருமைகளும் உண்மையாகவே பெண் 
களுக்குத் தரப்பட்டுள்ளன . 


செங்கை மாவட்ட ஊர்ப்பெயர்களிலும் மேற்கண்ட கருத்து 
உறுதிப்படுகிறது . ஆடவர் பெயர் அடைகள் உள்ள அளவிற்கு 
மகளிர் பெயர் அடை . கள் இடம் பெறவில்லை . இடம் பெற் 
றுள்ள பெயர் அடைகளும் கூடப் பெரும்பாலும் 

பெரும்பாலும் பிற்காலத் 
தவைகளாகவே 

இருத்தல் வேண்டும் . சில மகளிர் பெயர் 
அடைகள் காலத்தால் முந்திய ஊர்ப்பெயர்களில் இடம் பெற் 
றவைகளாகவும் இருத்தல் கூடும் . அவையாவன : 


அம்மனூர் 
மாதர்பாக்கம் 
கன்னிவாக்கம் 
சடச்சிவாக்கம் 
சிங்காடிவாக்கம் 
ஜானகிபுரம் 
வல்லிபுரம் 
சீதாபுரம் 
கனகவல்லிபுரம் 
மருதவல்லிபுரம் 
மோகினிபுரம் 


லட்சுமிபுரம் 
அலமேலுமங்கைபுரம் 
அமிர்தபுரம் 
ஆனந்தவல்லிபுரம் 
தேவகிபுரம் 
தேவளாம்பாபுரம் 
தேவசேனாபுரம் 
கன்னிகாம்பாள்புரம் 
கன்னிகாபுரம் 
சீதேவிக்குப்பம் 
சிங்கிலிக்குப்பம் 


என்ற 


ஒரு மகளிர் பெயர் அடையே உள்ளது . ஊர். பாக்கம் போன்ற 
ஊர்ப்பெயர்களிள் சிறப்புக்கூறுகள் 

203 
பத்மாபுரம் 

அக்கச்சிகுப்பம் 
பட்டாமிபுரம் 

அம் மனேரி 
இராஜபத்மாபுரம் 

கன்னிகுளம் 
சகஸ்ரபத்மாபுரம் 

அமிர் தம்பள்ளம் 
வள்ளியம்மாபுரம் 

மகாதேவிமங்கலம் 
மங்கை வரம் 

ஒரகடமகாதேவியங்கலம் 
வசந்தாவாடி 

கண்ணம்மாப்பேட்டை 

டௌகினி மேனி 
என்ற பெயர்கள் மட்டுமே மகளிர் பெயர் அடைசள் 
நிலையில் இடம் பெற்றுள்ளன . புரா என்று முடியும் ஊர்ப் 
பெயர்களில் பெரும்பாலானவை மகளிர் 

பெயர் அடைகளைச் 
சிறப்புக்கூறுகளாகப் பெற்றுள்ளதைக் 

காண முடிகிறது . அப் 
பெயர்சளிலும் கூடப்பெரும்பாலன 

பெண் தெய்வங்களின் 
பெயர்களையுடைய மகளிர் பெயர் அடைகளாக உள்ளமையால் , 
இடைக்காலத்தில் , புராண 

இலக்கியங்கள் இம்மண்ணில் 
பரவத் தொடங்கிய காலத்தில் தான் அவ்வூர்ப் பெயர்களும் 
அமைந்திருக்க வேண்டும் . 
ஆ டவர் பெயர் அடைகளில் காணப்பட்டது போல் 

சமு 

பெயர் 
தாயத்தில் உயர்ந்த , பிற்பட்ட 

அட களை 
பெயர் அடைகளிலும் 

காணமுடிகிறது . அவ்வூர்ப் 
பெயர்கள் பிற்காலத்தில் தோன்றியவைகளாகவே இருத்தல் 
வேண்டும் . அம்மன் , மாதர் . கன்னி என்று மகளிரைப் பொது 
வாகக் குறிப்பிடும் அடைச் சொற்களும் ஒப்புமை கருதி மகளிர் 
பெயர் அடைகளாகவே கருதப்பட்டுள்ளன . 
இம்மாவட்டத்தைப் பொறுத்தவரையில் 

மகளிர் பெயர் 
எண்ணிக்கையுள்ள ஊர்ப்பெயர்களிலேயே 
அடை கள் குறைந்த 
இடம் பெற்றுள்ளன . 

பொதுக்கூறுகளில் மகளிர் 
அடைகள் இடம் பெறவே இல்லை 

அதிகமான ஊர்ப் 
பெயர்களைக் கொண்ட 
மகளிர் பெயர் 

அடை மட்டுமே 
அதற்கடுத்த எண்ணிக்கையுள்ள பாக்கம் என்ற பொதுக்கூறிலும் 
பொதுக்கூறுகள் காலத்தால் முந்தியவை . 
பெற்றுள்ள மகளிர் பெயர் அடைகளும் கூட மகளிர் பெயர் 
எதனையும் நேரடியாக உணர்த்தவில்லை . எனவே , மகளிர் 


மகளிர் 


பெயர் 


. 


என்ற 


பொதுக் 
உள்ளது 
. 


கூறில் 


ஒரு 


அவைகளில் இடம் 


204 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


பெயர் அடைகள் , ஊர்ப்பெயர்களின் சிறப்புக் கூறுகளாக இடம் 
பெற்றிருப்பது பிற்காலத்தில்தான் என்பது நன்கு புலப்படுகிறது . 


3. மன்னர் , தலைவர் போன்றோர் பெயரடைகள் : 


ஏதேனும் ஒருவகையில் 

செல்வாக்குப் 

பெற்றவர்களின் 
பெயர்கள் தான் ஊர்ப்பெயர்களாக 

இடம் 

பெற்றுள் ளன . 
அப்படிச் செல்வாக்குப் பெற்றவர்களின் 

பெயர்களை 

ஊர்ப் 
பெயர்களாசச் சூட்டும் நிலையும் இடைக்காலத்தில் தான் 
ஏற்பட்டிருக்கவேண்டும் . இயற்கையையொட்டி வாழ்ந்த தமிழர் . 
முதன் முதலில் இயற்கைப் பொருட்களின் பெயர்களையே ஊர்ப் 
பெயர்களுக்கும் சூட்டியுள்ளனர் . இம் மாவட்டத்தில் இயற்கைப் 
பொருட்களின் பெயர்கள் குரைவாகவே காணப்படினும் அப் 
பெயர்களையுடைய ஊர்களே காலத்தால் முந்தியவையாம் . 


பல்வேறு பிரிவைச் சேர்ந்த மன்னர்கள் செங்கை மாவட்டம் 
உள்ளடங்கிய தொண்டை நாட்டை ஆண்டுள்ளனர் . எனவே ,, 
ஆட்சி புரிந்த மன்னர்களின் பெயர்களும் , அம் மன்னர் தம் மரபுப் 
பெயர்களும் , அம்மன்னர் தம் ஆட்சியில் அங்கம் வகித்திருந்த 
தளபதி . அமைச்சர் போன்றோர் தம் பெயரும் ஊர்ப்பெயர் 
களாக இடம்பெறுதல் இயல்பு என்றே கூறலாம் . ஒரு மன்னனின் 
ஆட்சியில் பல்வேறு காரணங்களால் புதிய கிராமங்கள் , நகரங் 
கள் தோன்றுகின்றன . இயல்பாகப் புதிய ஊர்கள் தோன்று: 
தற்கு அவசியம் இல்லாதபோதும் , ஏதேனும் செயல் காரணமாக , 
அல்லது தாம் பெற்ற வெற்றி பின் நினைவாகப் புதிய ஊர் ஒன் 
றினை ஓர் அரசன் உருவாக்குவான் . அவ்வூருக்குத் தம் பெயரை 
யோ அல்லது , தாம் விரும்பும் பெயரையோ சூட்டுவான் . இந்த 
அடிப்படையில் தான் மன்னர்கள் ஆட்சிக் காலத்தில் பல புதிய 
ஊர்கள் தோன்றியுள்ளன . அவ்வூர்ப் பெயர்கள் பின் வருமாறு : 


அதிகமனூர் 
தொண்டமாநல்லூர் 
வில்வராயனூர் 
அரசூர் 
கோபரசனூர் 
கோவூர் 
கோயம்பாக்கம் 
அரையர்பாக்கம் 


பொம்மராஜபுரம் 
குமாரபொம்மராஜபுரம் 
மகாராஜபுரம் 
உத்தண்ட மகாராஜபுரம் 
இராஜகலஹாபுரம் 
வீரகாவேரிராஜபுரம் 
சிங்கராஜபுரம் 
திருமால்ராஜபுரம் 


ஊர்ப்பெயர்களின் சிறப்புக்கூறுகள் 


205 


நந்தியம் பாக்கம் 
நந்தி மேடு 
சேந்தமங்கலம் 
பரமேசுவரமங்கலம் 
அத்தரையர் மங்கலம் 
திருமலராயன் தோட்டம் 
சின்னதிம்மராஜுபட்ட டை 
செம்பியன்வளி 
மொகல்வாடி 
மொகல்பேர் 
மாமல்லபுரம் 
அரசன்கழனி 


திருவெங்கலநாதபுரம் 
நந்திவரம் 
சோழவரம் 
வளவன் தாங்கல் 
சோழன் தாங்கல் 
திம்மராசன் பேட்டை 
திம்மையன்பேட்டை 
பாபுராயன் பேட்டை 
சே.சவராயன்பேட்டை 
லிங்கப்பையன் பேட்டை . 
மாபூஸ்கான் பேட்டை 
ஷாம்ஷர்பகதூர்பேட்டை 


போன்ற 


ஊர்ப்பெயர்களில் மன்னர் . தலைவர்களின் பெயர் 
அடைகள் இடம் பெற்றுள்ளன . இங்கு இடம் பெற்ற மன்னர்கள் 
பல நாட்டையும் , பல மரபையும் சேர்ந்தவர்கள் . எனினும் , இம் 
மாவட்டம் உள்ளடங்கிய பகுதியை அவர்கள் ஆட்சி புரிந்துள்ள 
மையால் நினைவுச் சின்னயாகத்தம் பெயர்களில் ஊர்களை நிறுவி 
யுள்ளார்கள் . குறிப்பிட்ட ஒரு சில மன்னர்களின் பெயர்களில் 
பல ஊர்கள் அமைந்துள்ளன . நந்திவர்ம பல்லவனின் பெயரில் 
தந்திவரம் , நந்திபேடு , நந்தியம் பாக்கம் என்ற மூன்று ஊர்கள் 
அமைந்துள்ளதைச் சான்றாகக் குறிப்பிடலாம் . 


சில ஊர்ப்பெயர்கள் நேரிடையாக அரசர்களின் பெயர்களை 
உணர்த்தாமல் அரசர்களின் மரபையுணர்த்துவதன் மூலம் 
அம்மரபிற்குரிய அரசர்களை உணர்த்தியுள்ளன . சோழவரம் , 
வளவன் தாங்கல் என்ற ஊர்ப் பெயர்கள் சோழ 

அரசர் 
பெயர்களை , மரபுப் பெயர்கள் மூலம் உணர்த்துகின்றன . 
மொகல்வாடி , மொகல்பேர் 

ஊடர்கள் மொகலாய 
மன்னர்களின் 

பெயர்களை , இனப்பெயர் மூலம் உணர்த்து 
கின்றன . சில ஊர்ப்பெயர்கள் அரசர்களுக்கு உரியன அல்ல 
வெனினும் அரசர்களுடன் 

தொடர்புடைய 
பொறுப்புகளில் இருந்தவர்களின் பெயர்கள் 
விளங்குகிறது . 


என்பது 


புரம் , பேட்டை போன்ற பொதுக்கூறுகள் காலத்தால் 
பின்பு தோன்றியவைகள் . அப்பொதுக் கூறுகளையுடைய ஊர்ப் 
பெயர்களில் தான் அரசர் பெயர் அடைகள் அதிகமாகக் 


206 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


காணப்படுகின்றன . புரம் என்று முடியும் ஊர்ப் பெயர்கள் 
பெரும்பாலும் தெலுங்கு மொழிப் பெயர்களாகவே உள்ளதால் 
விஜயநகர அரசர்களின் ஆட்சி இம் மாவட்டம் உள்ளடங்கிய 
பகுதியில் நிலவியபோது தோன்றியிருக்க வேண்டும் . அது போல் 
பேட்டை என்று முடியும் ஊர்கள் முசுலிம்களின் ஆட்சி இப் 
பகுதியில் நிலவிய போது தான் உருவாகியுள்ளன . பிற பொதுக் 
கூறுகளில் ஒன்றிரண்டு ஊர்ப்பெயர்களே அரசர் பெயரடை 
களைப் பெற்றுள்ளன . எனவே , விஜய நகர அரசர்கள் , முசுலிம் 
அரசர்களின் ஆட்சி இப்பகுதியில் நிலவிய போது தான் அரசர் , 
தலைவர் போன்றவர்களின் பெயர் அடைகள் ஊர்ப்பெயர் 
களில் மிகுதியாக இடம் பெற்றுள்ளன என்பது தெளிவாகிறது . 


4 . 


கடவுளர் , முனிவர் முதலானோர் 


பெயரடைகள் : 


ஊர்ப்பெயர்கள் அனைத்துமே காலத்தின் பிரதிபலிப்பாகத் 
தான் 

உள்ளன . அவ்வக் காலங்களில் தோன்றிய ஊர்ப்பெயர் 
களைக் கொண்டு மாந்தர் தம் மனநிலை , வாழ்க்கை 

முறை 
ஆகியவைகளை உணரமுடிகிறது . தமது பயர்களையே ஊர்ப் 
பெயர்களாக மனிதர் சூட்டியது ஒரு கால நிலை . அந்நிலைமாறி , 
தாம் வணங்கும் தெய்வத்தின் பெயரை ஊர்ப்பெயர்களாகச் 
சூட்டும் நிலையும் உருவாகியது . பக்தி இயக்கங்களின் செல் 
வாக்கும் , பல்வேறு சமயங்கள் இப்பகுதியில் பரவத் தொடங்கி 
யதும் இந்நிலைக்குக் காரணமாகலாம் . 


இதற்கு முன்னர் எடுத்துக்காட்டப்பட்ட ஆடவர் , மசளிர் , 
அரசர் முதலானோர் பெயர் அடைகளிலும் கூடக் 

கடவுளர் 
பெயர்கள் உண்டு . ஏனெனில் , கடவுளர் பெயர்களைத் தமக்குச் 
சூட்டுல தை ஒரு மரபாகவே இந்நாட்டு மக்கள் கருதியுள்ளனர் . 
கருதி வருகின்றனர் . எனவே , அப்படிப்பட்ட பெயர்கள் தவிர , 
இறைவன் , இறைவியர் எழுந்தருளியுள்ள இடங்களும் , நேரிடை 
யாகக் கடவுளர் பெயரை உணர்த்துமாறு அமைந்த ஊர்களும் 
இப்பகுதியில் ஆராயப்படுகின்றன . இவ்வகையில் இடம்பெற்ற 
ஊர்ப்பெயர்கள் குறைவாகவே காணப்படுவ தால் , கடவுளர்களில் 
ஆண் , பெண் என்ற பகுப்பின்றிப் பொதுவாகவே அவ்வூர்ப் 
பெயர்கள் ஆராயப்படுகின்றன . அப்படி 

பெற்றுள்ள 
ஊர்ப்பெயர்களாவன : 


டம் 


அம்மனூர் 
அரியலூர் 
இந்தூர் 


சூரியன் நகரம் 
நாகேசுரம் 
திருமால்பட்டு 


ஊர்ப்பெயர்களின் சிறப்புக்கூறுகள் 


207 


தேவரியப் பாக்கம் 

பெருமாள் சேரி 
கோயிலாம் பாக்கம் 

பெருமானேரி 
விஷ்ணு வாக்கம் 

அரனேரி 
நரசிங்கபுரம் 

இறைமங்கலம் 
சிவபுரம் 

பிடாரித்தாங்கல் 
பர்வதராஜபுரம் 

அமரம்பேடு 
ஆதிவராஹபுரம் 

கொண்டரகிரி வெங்கடமுனிக் 
ஆஞ்சநேயபுரம் 

கண்டிகை 
தரணிவராபுரம் சிங்கப் பெருமாள் கோயில் 
துவாரகாபுரம் 

செல்லப்பிள்ளையார் கோயில் 
கோபால கிருஷ்ணாபுரம் 

அரன்வாயல் 
அருநேயர்புரம் 

சிவன் வாயல் 
சத்ருஞ்சயபுரம் 

சூரிய நகரம் 
ஸ்ரீகாளிகாபுரம் 

ருத்ரகோடி 
ஸ்ரீகிருஷ்ணாபுரம் 

வியாசர்புரம் 
வெங்கடப் பெருமாள்புரம் மால் அகரம் 
வேணுகோபாலபுரம் பெருமாள் அகரம் 
விநாயகபுரம் 

அல்லாவூர் 


போன்ற ஊர்ப்பிரார்கள் கடவுளர் , முனிவர் , தேவர் போன் 
றோரின் பெயர் அடைகளைப் பெற்றுள்ளன . கடவுளர் 
முதலானோர் பெயர்களை நேரிடையாகக் குறிப்பிடுவதுடன் 
பொதுவாகவும் குறிப்பிடப் பட்டுள்ளது . சைவம் , 

வைணவம் 
ஆகிய இரு சமயங்களுமே இம்மாவட்டப் பகுதியில் செல்லாக் 
குப் பெற்றுள்ளதால் இரு சமயக் கடவுளர் பெயர்களிலும் பல 
ஊர்கள் மாவட்டமெங்கிலும் பரவலாகக் காணப்படுகின் றன . 


அரன் , அரி , சிவன் , திருமால் என்று இறைவர் பெயர்கள் 
குறிப்பிடப் பட்டிருப்பதுடன் , புராணங்களின் அடிப்படையில் 
இறைவர்கள் நிகழ்த்திய செயல்களும் ஊர்ப்பெயர்களில் இறை 
வர் பெயர்களுடன் இணைத்துக் கூறப்பட்டுள்ளன . சிங்கப் 
பெருமாள் கோயில் , ருத்ரசோடி போன்ற ஊர்களை இவ்வவைக் 
குச் சான்று கூறலாம் . 

புராணங்கள் 

பரவத் தொடங்கிய 
பிறகு தான் பல ஊர்கள் கடவுளர் பெயரில் உருவாகியுள்ளன . 
என்பதையுணரமுடிகிறது . ஏரிகளுக்கும் 

இறைவர் 
பெயரைச்சூட்டும் நிலை பிற்காலத்தில் உருவாகியுள்ளது . 


ant 


208 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


பல 


கூட 


சமுதாயத்தில் மகளிர் நிலை போன்றே பெண் தெய்லங் 
களின் நிலையும் இருந்திருக்கவேண்டும் . அதனால் தான் , 
ஊர்ப்பெயர்கள் வுளர் பெயரால் அமைந்தும் 
ஒன்றிரண்டு ஊர்ப் பெயர்களே பெண்தெய்வங்களின் பெயரில் 
அமைந்துள்ளன . ஆனால் , மகளிர் பெயர்களில் பல பெண் 
தெய்வங்களின் 

பெயர்களாக இருக்கின்றன என்பதும் குறிப் 
பிடத்தக்கது . 


விநாயகர் வழிபாடு தொடக்கத்தில் தமிழ் நாட்டின் 
இடைக்காலத்தில் இருந்ததில்லை , பல்லவர் ஆட்சியின் போது 
தான் , சாளுக்கிய நாட்டிலிருந்து விநாயகர் இங்கு வந்துள்ள தால் , 
பல்லவர் ஆட்சிக்குப் பிறகு தான் இவ்வழிபாடு தமிழ் மண்ணில் 
காலூன்றியது . இன்று விநாயகர் வழிபாடு தமிழ் நாட்டின் எல் 
லாப் பகுதிகளிலும் பரவியுள்ளது . விநாயகர் ஆலயம் இல்லாத 
ஊர்களே இன்று தமிழ் நாட்டில் இருக்க மாட்டாது என்று கூற 
லாம் . பல்வேறு புதுப்புதுப் பெயர்சளில் விநாயகர்கள் இன்று 
தோற்றுவிக்கப் பட்டுவருகின் றனர் . 


இம்மா வட்டத்தில் விநாயகபுரம் என்றோர் ஊர் காணப் 
படுகிறது . இவ்வூர் தொடக்க காலத்தில் தோன்றியிருக்க 
வேண்டும் . அதனால் தான் விநாயகருக்குச் சிறப்பு அடை 

ஏதும் 
சேர்ககப்படவில்லை . ஆனால் இம்மாவட்டத்திலேயே செல்லப் 
பிள்ளையார் கோயில் என்ற வேறோர் ஊரும் உள்ளது . இல்வூர்ப் 
பெயரில் , பிள்ளையார் என்ற விநாயகர் பெயருக்கு முன்னால் 
அனடச் சொல்லும் சேர்த்துக் கூறப்பட்டுள்ளது . இவ்வாறு 
அமையும் முறை பிற்காலத்தில் தோன்றியதாகும் . 


வியாசர் என்ற முனிவரின் பெயரில் ஓர் ஊர் தோன்றியிருப்ப 
துடன் , கொண்டரகிரி வெங்கடமுனி 

என்ற 

முனிவரின் 
பெயரிலும் வேறோர் ஊர் தோன்றியுள்ளது . முனிவர்களைப் 
போற்றி வணங்கும் முறையும் , அவர்கள் பெயரில் ஊர்களைத் 
தோற்றுவிக்கும் முறையும் இடைக்காலத்தில் ஏற்பட்டவை 
யாகும் . 


அமரர் , தேவர் என்று பொதுவாகத் தேவர்களைக் குறிப் 
பிட்டு ஊர்ப்பெயர்கள் தோன்றியிருப்பதுடன் , தேவர்களின் 
இயறபெயரிலும் சில ஊர்கள் இம்மாவட்டத்தில் காணப்படு 
கின்றன . இம்மாவட்டத்தில் தோன்றியுள்ள கடவுளர் முனிவர் 
போன்றோரின் பெயர்களையுடைய ஊர்கள் யாவும் இடைக் 


ஊர்ப்பெயர்களின் சிறப்புக்கூறுகள் 


209 


காலத்திலும் , பிற்காலத்திலும் தோன்றியவைகளே என்பதை 
ஊர்ப் பெயர்களால் உணர முடிகிறது . 


சாதிப்பெயர்கள் : 


காண 


செங்கை மாவட்டத்தில் ஆட்பெயர் அடைகளாக இடம் 
பெற்றுள்ளவற்றுள் சாதிப் பெயர்களையும் பரவலாகக் 
முடிகிறது . அவ்வூர்ப் பெயர்களிலும் ஆட்பெயர் அடைகளே 
இடம் பெற்றுள்ளன . ஆனால் அப்பெயர் அடைகள் நேரடியாக 
ஆட்பெயர்களையுணர்த்தாமல் அவர்களது சாதிகளின் 

மூலம் 
ஆட்களையுணர்த்தியுள்ளன . இம்மாவட்ட ஊர்ப்பெயர்களில் , 
இப்பகுதியில் வாழ்ந்துள்ள பல்வேறு சாதியினர் பெயர்களையும் 
காண முடிகிறது . 


இயற்கையமைப்பை யொட்டி நிலப்பாகுபாடுகளை வகைப் 
படுத்திக் கொண்டு வாழ்ந்த அன்றைய தமிழ்ச் சமுதாயத்தில் 
சாதிக்களைகள் வேரூன்ற வில்லை . பிற நாட்டவரும் , வேறு 
இனத்தவரும் இம்மண்ணில் கால் வைக்கத் தொடங்கிய பிறகு 
தான் சாதிகள் தோன்றத் தொடங்கின . படிப்படியாக அவை 
கிளைத்துச் செழித்து இன்று ஆயிரக்கணக்காக வெடித்துள்ளன . 
இன்றைய தமிழ்ச் சமுதாயத்தை அல்லற்படுத்தும் பல்வேறு 
பிணிகள் உருவாகும் சாக்கடைகளாகச் சாதிகள் அமைந்துள் 
ளன . அரசியல் கழிவு நீர்க் கால்வாய்களின் 

ஆதரவை 

இவை 
பெற்றிருப்பதால் இவை என்றும் வற்றாதஊற்றாக இந்நாட்டை 
வலம்வந்து கொண்டிருக்கின்றன . 


செங்கை 


களில் பல 


மாவட்டம் 

பலவழிகளில் தமிழ் நாட்டிற்கு 
வழியாக அமைந்துள்ளது . வேற்று நாட்டவருடன் கடல்வழித் 
தொடர்பு கொள்வதற்கு ஏற்றாற் போன்று இம்மாவட்ட ஊர் 

அமைந்துள்ளன . தெலுங்கு மொழி பேசப்படும் 
ஆந்திரமாநிலம் இம்மாவட்டத்திற்கு அருகில் உள்ளது . பல் 
வேறு பிறநாட்டினர் படையெடுப்பிற்கும் , ஆக்கிரமிப்பிற்கும் 
பட்ட மாவட்டம் இது . இம்மாவட்டம் தமிழ்நாட்டின் பகுதி 
யாக இருந்த போதும் அண்மையில் உள்ள மாநிலத்தின் பாதிப்பு 
பலவகையில் இம்மாவட்டத்தில் இன்றும் காணப்படுகின்றது . 
அன்றியும் , பாண்டியர் , சோழர்களைப் போன்று தமிழ் உணர் 
வுள்ளவர்களின் ஆட்சிக்குப்பட்ட பகுதியாக இது அமையவில்லை . 
அவ்வப்போது சில நூற்றாண்டுகள் ( கி . பி . 9 முதல் கி.பி. 12 


210 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


வரை ) இம்மாவட்டம் உள்ள டங் கிய பகுதிகள் பிற்காலச் 
சோழர் ஆட்சிக்கு உட்பட்டிருந்துள்ளது . மற்றக் காலங்களில் 
பெரும்பாலும் பிற நாட்டவர்களான பல்லவர் , முசுலிம்கள் . 
பாளையக்காரர்கள் , கோல் கொண்டா முகமதியர்கள் , ஆங்கிலே 
யர்கள் ஆகியோரின் ஆட்சிக்குட்பட்டே இருந்துள்ளது . அதனால் 
பல்வேறு சாதியைச் சேர்ந்தவர்கள் இங்கு குடி யேறும் சூழ்நிலை 
உருவாகியுள்ளது . குடியேறியவர் , ளின் நினைவாகப் பல்வேறு 
சாதிகளும் தோன்றத் தொடங்கிவிட்டன . 
இம்மாவட்ட ஊர்ப்பெயர்களில் இடம் பெற்றுள்ள சாதிப் 
பெயர்களாவன : 


அல்லாவூர் 
இடையனூர் 
ராவுத்த நல்லூர் 
வன்னிய நல்லூர் 
சாணாப்புத்தூர் 
ஆரியனூர் 
கொசப்பூர் 
ஆயப்பாக்கம் 
வில்லிவாக்கம் 
ஆரியப்பெரும்பாக்கம் 
கொல்லப்பாக்கம் 
சோழியப்பாக்கம் 
பிள்ளைப்பாக்கம் 
இடையர்பாக்கம் 
வளசரர்வாக்கம் 
அய்யன் சேரி 
கொல்லன்சேரி 
அய்யங்கார்குளம் 
செட்டிமேடு 
ராயமங்கலம் 
டையன் தாங்கல் 
ஒட்டன் சாங்கல் 
தாய்க்கன்பேட்டை 
நாயுடுகண்டிகை 
ரெட்டிகண்டிகை 
செட்டிகண்டிகை 


செட்டிபட்டு 
கம்மாளம்பட்டு 
கோமாசிப்பட்டு 
கொசப் ட்டு 
தட்டான்பட்டு 
டையர்குப்பம் 
ரெட்டிகுப்பம் 
சாலுவன் குப்பம் 
முதலியார்குப்பம் 
நயினார் குப்பம் 
தட்டான்குப்பம் 
நாயக்கன் குப்பம் 
நாயுடுகுப்பம் 
பாப்பான்குப்பம் 
வண்ணான்குப்பம் 
கொல்லர்குப்பம் 
கொத்தகுப்பம் 
சாணான் குப்பம் 
ஒட்டன்காரணை 
வலையன் காரணை 
துலுக்கன் தண்டலம் 
ஓட்டன்பட்டடை 
கம்மாளம்பூண்டி 
ஆரியன்வாயல் 
ஆயர்பாடி 
ஆயர்குண்ணம் 


ஊர்ப்பெயர்களின் சிறப்புக்கூறுகள் 


211 


மொகல்பேர் 
மொகல்வாடி 
பாப்பான் குழி 
பரங்கிமலை 


இங்குக்குறிப்பிட்டுள்ள சாதிப்பெயர்களின் பட்டியலைக் 
காணும் போது இம்மாவட்டத்தில் என்னென்ன சாதியைச் 
சேர்ந்தவர்கள் வாழ்ந்தார்சள் என்பதையும் , அச்சாதிகள் எவ்வா 
றெல்லாம் பல்வேறு 

வடிவங்களில் 

அழைக்கப் பட்டுள்ளன 
என்பதையும் உணரமுடிகிறது . அந்தணரைக் குறிக்கும் ஊர்ப் 
பெயர்கள் . ஐயன் . 
ஐயன் , ஆரியன் , பார்ப்பான் 
பார்ப்பான் என்ற 

அடைச் 
சொற்களைப் பெற்றுப பல ஊர்களாகக் காணப்படுகின்றன . 


-- 


ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தின் சமூக நிலையைக் காண் 
பதற்கு அம்மாவட்ட ஊர்ப்பெயர்கள் பெரிதும் துணை செய்யும் 
என்பதை இம்மாவட்ட ஊர்ப்பெயர்கள் மூலம் உணரமுடிகிறது 
தெற்குமாவட்டங்களில் பரவலாகக்காணப்படும் . முக்குலத்தோர் 
உள்ளிட்ட சில சாதிப் பெயர்களில் ஒரு ஊரைக்கூட இம்மாவட் 
டத்தில் காண முடியவில்லை . திருநெல்வேலி போன்ற தென் 
மாவட்டங்களில் காணப்படும் பிள்ளைமார் சமூகத்தைக் குறிப் 
பிடும் விதத்தில் ஒரு ஊர் மட்டுமே இங்கிருக்கிறது . இவ்வூர்ப் 
பெயர்களின் மூலம் எந்தெந்தச் சாதியினர் செல்வாக்குடன் 
இம்மாவட்டப் பகுதிகளில் வாழ்ந்துள்ளனர் என்பதை உணர 
முடிகிறது . 


எப்படிப்பட்ட நிலத்திலும், முளைத்து வளரும் 
சிலவகைச் செடிகளைப் போன்று எல்லா மாவட்டங்களிலும் 
பரவிப் 

பரவலாக வாழும் நிலையை அந்தணர்கள் பெற் 
றுள்ளார்கள் என்பதை 

இம்மாவட்ட ஊர்ப்பெயர்களா 
லும் பிற மாவட்ட ஊர்ப்பெயர்களாலும் தெளிவாக உணர 
முடிகிறது . அதுவேயன்றிப் பல்வேறு பொதுக்கூறுகளிலும் கூட 
அந்தணர்களின் 

சாதிப்பெயர்களையுணர்த்துமாறு அடைச் 
சொற்கள் இம்மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ளன . குப்பம் , 
குளம் , 

சேரி , ஊர் , பாக்கம் ஆகிய பொதுக்கூறுகளையுடைய 
ஊர்களிலெல்லாம் அந்தணர்கள் 

பெயர்களை உணர்த்தும் 
அடைச்சொற்கள் இடம் பெற்றுள்ளன . 


11 


பொதுவாக , 

பாக்கம் , பட்டு , குப்பம் என்று முடியும் 
பொதுக்கூறுகளையுடைய ஊர்களில் சாதிப்பெயர்கள் மிகுதி 


212 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப் பெயர்கள் 


முடியும் 


பாகவே காணப்படுகின்றன . கண்டிகை 

என்று 
ஊர்ப்பெயர்களில் நாயுடு , ரெட்டி . செட்டி 

செட்டி - ஆகிய சாதிப் 
பெயர்களை மட்டுமே காணமுடிகின்றது . அதிலும் 
நாயுடு என்ற சாதிப் பெயரே பெரும்பாலான ஊர்ப்பெயர் 
களில் சிறப்புக் கூறாக இடம் பெற்றுள்ளது . 


கூட 


சில பொதுக் கூறுகளையுடைய ஊர்ப்பெயர்களில் சாதிப் 
பெயர்களின் சாயலையே காணமுடியவில்லை . குறிப்பாக , புரம் 
என்று முடியும் பொதுக்கூறுகளையுடைய ஊர்களில் ஆட்பெயர் 
அடைகளே மிகுதி என்பது முன்னர்க் கூறப்பட்டது . ஆனால் , 
அப்பெயர் அடைகளில் ஒன்றுடன் கூடச் சாதிப் பெயரைக் காண 
முடியவில்லை . புரம் என்பதைப் போன்று கண்டிகை என்ற 
பொதுக்கூறுகளுடனும் ஆட்பெயர் அடைகள் மிகுதி . ஆனாவ் 
அப்பெயர்களில் மிகப் பெரும்பாலன , சாதிப்பெயர்களையும் 
உடன் பெற்றுள்ளன . இப்படிப்பட்ட சில முரண்பாடுகளையும் 
இம்மாவட்ட ஊர்ப்பெயர்களால் உணர முடிகிறது . 


இங்குக் குறிப்பிடப்பட்ட சாதிப் பெயர்களில் சில அவரவர் 
செய்யும் தொழில்களின் அடிப்படையாக அமைந்தவை கொல்லர் . 
கொத்தர் , வலையர் . தட்டார் போன்ற பெயர்களைச் சான் 
ராகக் காட்டலாம் . தொழிற் பெயர்களாக அமைந்த இப்பெயர் 

காலப்போக்கில் சாதிப்பெயர்களாக மாறத்தலைப்பட்டு 
விட்டன எத்தகைய தொழில் புரிந்த மக்கள் இங்கு வாழ்ந் 
துள்ளனர் என்பதை இங்குக்குறிப்பிட்ட சாதிப் பெயர்களும் 
எடுத்துக்காட்டுகின்றன . 


ஒரு குறிப்பிட்ட சாதிப்பெயர் பல்வேறு பொதுக்கூறுகளை 
யுடைய ஊர்ப்பெயர்களாக அமைந்துள்ளனவென்றால் அச்சாதி 
யினர் அம்மாவட்டத்தில் பரவலாக வாழ்ந்துள்ளனர் என்பதை 
யே அம்முறை உணர்த்துகிறது . இடையனூர் , இடையர்பாக்கம் , 
இடையன் தாங்கல் , இடையர்குப்பம் ஆகிய ஊர்கள் , இடையர் 
சாதியினரின் செல்வாக்கையும் , கொல்லப்பாக்கம் , கொல்லன் 
சேரி , கொல்லர் குப்பம் ஆகிய ஊர்கள் கொல்லர் எனப்படும் 
இனத்தினர் செல்வாக்கையும் , சாணாப்புத்தூர் , சாணான்குப்பம் 
ஆகிய ஊர்கள் அச்சாதியினர் செல்வாக்கையும் எடுத்துக்காட்டும் . 
இந்நிலையில் இடம் பெறும் வேறு சாதிகள் சிலவும் உண்டு . 


இசுலாமியர் செல்வாக்கைக்காட்டும் விதத்தில் சில 
களும் , வெள்ளையரை உணர்த்தும் பரங்கிமலை என்ற ஊரும் 
இம்மாவட்டத்தில் காணப்படுகின்றன . 


ஊர்ப்பெயர்களின் சிறப்புக்கூறுகள் 


213 


தொழிற் பெயர்கள் : 


1 


தொடக்ககாலத்தில் அவரவர் செய்த தொழிலின் அடிப் 
படையிலேயே மனிதர் வகைப்படுத்தப்பட்டுள்ளனர் . காலப் 
பாக்கில் அந்நிலை மாறி , பிறப்பால் உயர்வு தாழ்வு கற்பிக்கும் 
அளவிற்கு எண்ணற்ற சாதிகள் இம்மண்ணில் 

தோன்றத் 
தொடங்கிவிட்டன . எனினும் , இன்னும் சில பிரிவினர் செய்யும் 
தொழின் அடிப்படையிலேயே குறிப்பிடப்பட்டு வருகின்றனர் . 


தொழிலின் 

அடிப்படையில் குறிப்பிடப்படுபவரும் ஆட் 
களே . சாதியின் மூலம் அச்சாதியைச்சார்ந்தவர்கள் உணர்ந்தப் 
பட்டது போன்று சிலர் புரியும் தொழிலின் மூலமாக அவர்கள் 
உணர்த்தப்படுகின்றனர் . செங்கை மாவட்டத்தில் , தொழிலின் 
அடிப்படையில் 

உணர்த்தப்படும் நிலை குறைவே . 
எனினும் , அவ்வடிப்படையிலும் சில ஊர்ப்பெயர்களை உணர 
வேண்டியிருப்பதால் அவைகள் இங்குத் தனித்துக் காணப்படு 
கின்றன . தொழிற்பெயர் களை அடைச்சொற்களாகப் பெற்ற 
ஊர்களாவன : 


ஆட்கள் 


விச்சூர் ( வித்தை ) 
வேட்டூர் 
ஆசானபூதூர் 
ஏடூர் 
கூத்தரம்பாக்கம் 
கொல்லாபாக்கம் 
நெசப்பாக்கம் 
குத்தம்பாக்கம் ( கூத்து ) 
கூத்தவாக்கம் 
பட்டரவாக்கம் 
முரசவாக்கம் 
வேடவாக்கம் 
தொழுதவாக்கம் 
காரியமங்கலம் 
ஆண்டித்தாங்கல் 
ஆட்டந்தாங்கல் 
வேடந்தாங்கல் 
தலையாரிதாங்கல் 


கஸ்பாபுரம் 
குருபுரம் 
பாணபுரம் ( பாணர் ) 
கூர்மவிலாசபுரம் (நாடகம் ) 
மச்சவிலாசபுரம் 
கோமாசிப்பட்டு 
தட்டான் பட்டு 
வீரம்பட்டு 
தட்டான் குப்பம் 
வேட்டைக்காரன் குப்பம் 
கொத்தர்குப்பம் 
சங்கீதக்குப்பம் 
கொல்லன்சேரி 
கங்காணிமேடு 
வேடர்பாளையம் 
சதுரங்கபட்டணம் 
வல்லக்கோட்டை 
ஆட்சிவிளாகம் 


214 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


மருத்துவன்பாடி 
வீரம்பாடி 
உழுதமங்கலம் 


காவல் கழனி 
குருவாடி 
தண்டல்கழனி 
இராமஜோஸ்யலுகண்டிகை 


இங்கு எடுத்துக்காட்டப்பட்ட தொழிற் பெயர்கள் யாவும் 
செங்கை மாவட்டத்தில் அன்றிருந்த 

பல்வேறு 

தொழில் 
களையும் உணர்த்துகின் றன ,. தட்டார் , கொல்லர் போன்ற 
தொழில்கள் நீங்கலாகப்பல் வேறுவகைக் தொழில்கள் புரிந்த 
மக்கள் இம்மாவட்டத்தில் அன்று வாழ்ந்துள்ளனர் . அத்தொழில் 
களில் பல இன்றும் 

இம்மாவட்டத்தில் செய்யப்பட்டு 
வதைக் 

காண முடிகிறது 


பயிற்சி 


வேட்டையாடு தல் , நெசவுக் தொழில் புரிதல் , 

புரிதல் , கொத்து 
வேலை செய்தல் , காவல் தொழில் புரிதல் , கங்காணி வேலை 
செய்தல் போன்ற பொதுவான தொழில்கள் 

பரவலாகப் 
பலராலும் செய்யப்பட்டுள்ளன . இத்தொழில்கள் தவிர மருத் 
துவம் , ஆசிரியப்பணி , சங்கீதப் 

கூத்து , நாடகம் 
போன்ற நுட்பமான 

நுட்பமான கல்வித் தொழில்களும் , நுண்கலைகளும் 
இம்மாவட்ட மக்களால் அன்று போற்றப்பட்டுள்ளன . 
மருத்துவர் பெயரிலும் ஆசிரியர் பெயரிலும் கூட ஊர்ப்பெயர் 
கள் அமைந்திருப்பது இம்மாவட்ட ஊர்ப்பெயர்களில் சிறப்பு 
அம்சங்கள் 


எனலாம் . 


ஊர்ப் 


ஆசானபூதூர் , குருபுரம் , குருவாடி என்ற மூன்று ஊர்கள் 
ஆசிரியரை நினைவு படுத்தும் விதத்தில் இம் மாவட்ட 
பெயர்களாக 

உள்ளன . பாணபுரம் என்ற ஊர் , பாணர் என்ற 
இசைக் கலைஞர் நினைவாக அமைந்துள்ளது . பாணபுரம் 
என்ற ஊருடன் சங்கீதக் குப்பம் என்ற வேறோர் ஊரும் உள்ளது . 
இசையை இம்மாவட்ட மக்கள் போற்றி வளர்த்த பான்மை 
இவ்வூர்ப் பெயர்களால் உணரமுடிகிறது . 


கூர்மவிலாசம் , மச்சவிலாசம் என்பன திருமால் பெருமைகளைச் 
சித்தரிக்கும் நாடகங்கள் அந்நாடங்கள் பெயரிலும் கூட ஊர்ப் 
பெயர்கள் இம்மாவட்டத்தில் காணப்படுகின்றன . நாடகக் 
கலையை இம்மாவட்டத்தில் அன்று வாழ்ந்த மக்கள் போற்றி 
வளர்த்துள்ளதால் அந்நாடகத் தொழில் புரிந்தவர்களுக்குப் 
பரிசிலாக இவ்வூர்களை வழங்கியிருத்தல் வேண்டும் . 


ஊர்ப்பெயர்களின் சிறப்புக்கூறுகள் 


215 


கூத்துக் கலையில் 

இம்மாவட்டமக்கள் கொண்டிருந்த 
மிகுந்த ஈடுபாடு அக்கலையின் பெயர் அடைச்சொற்களாக 
அமையுமாறு பல ஊர்கள் இங்குக்காணப்படுவதன் மூலம் உணரப் 
படுகிறது . 

கூத்தரம்பாக்கம் , கூத்தவாக்கம் , குத்தம்பாக்கம் 
என்பன போன்ற ஊர்கள் கூத்துக்கலையின் சிறப்பைப் புலப் 
படுத்தும் . 


வேட்டூர் , வேடவாக்கம் , வேட்டைக்காரன் குப்பம் , வேடர் 
பாளையம் , வேடந்தாங்கல் 

ஆகிய 

ஊர்ப்பெயர்கள் , இம் 
மாவட்டத்தில் வேட்டையாடும் தொழில் முக்கிய இடம் பெற் 
றுள்ளது என்பதைப் புலப்படுத்துகின்றன . 

வீரச்செயல்கள் 
புரிந்தவர்களைப் போற்றும் விதத்தில் அவர்களது வீரத்தின் 
பெயரை அடையாகப் பெற்றும் ஊர்கள் உள்ளன . சமுதாய 
நிலையில் கீழ்மட்டத் தொழில்களான தலையாரி , ஊர்க்காவல் 
போன்ற தொழில்களை எடுத்துக்காட்டும் விதத்திலும் ஊர்ப் 
பெயர்கள் இம்மாவட்டத்தில் காணப்படுகின் றன . 


போன்று 


நாடகம் , கூத்து , இசை ஆகிய கலைகளில் வல்லவர்களாக 
விளங்கியவர்கள் 

சாதகக்கலையில் ( ஜோஸ்யத்தில் ) 
வல்லவர்களாகவும்சிலர் விளங்கியுள்ளனர் . சாதகம் கூறுவதையே 
அவர்கள் தொழிலாகக் கொண்டுள்ளனர் . அப்படிப் பட்ட 
ஒரு ஜோஸ்யர் பெயரில் ஓர் ஊர் உள்ளதையும் காண முடிகிறது 


பல்வேறு தொழில்களைப் புரிந்துள்ள 

ஆட்களின் 

பெயர் 
அடைகளை இம்மாவட்ட ஊர்ப்பெயர்களில் காணமுடிகிறது . 
ஆனால் உலகத் தொழில்களுக்கெல்லாம் உயிர்த்தொழிலான 
உழவுத் தொழில் புரிபவர் பற்றிய அடைச்சொல் ஒரு ஊர்ப் 
பெயரில் மட்டுமே காணப்படுகிறது . ஆனால் , பொதுக்கூறுகளில் 

இடங்களில் இத்தொழில் பற்றிய குறிப்புகள் காணப்படு 
கின் றன . உழவுத்தொழில் என்பது இயல்பான , அடிப்படைத் 
தொழிலாகத் தமிழர்களால் கருதப்பட்டு வருவதால் 
தொழில் புரிவது பற்றிச் சிறப்பாகக் குறிப்பிடும் விதத்தில் ஊர்ப் 
பெயர்கள் மிகுதியாக ஏதும் அமையாமல் இருந்திருக்கக்கூடும் . 
எனவே தான் அத்தொழில் தவிர பிற தொழிற்பெயர் அனைத் 
தும் சிறப்புக்கூறுகளில் அடைச்சொற்களாக இடம் பெற்றுள்ளன . 


உறவுப் பெயர்கள் : 


சாதிப்பெயர் , தொழிற் பெயர்களின் மூலம் இம்மாவட்டத்தி 
லுள்ள ஆட்பெயர்கள் விளக்கப்பட்டது போன்று 

உறவுப் 


216 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


பெயர்களின் மூலமும் விளக்கப்பட்டுள்ளன . உறவுப்பெயர்களை 
யுணர்த்துமாறு ஊர்கள் மிகச் சிலவே . எனினும் , அப்பெயர்களின் 
மூலமும் ஆட்பெயர்களை யுணர முடிவதால் அவைகளும் இங்கு 
ஆராயப்படுகின்றன . உறவுப்பெயர்கள் அடைச்சொற்களாக 
அமைந்த ஊர்களாவன : 
பையனூர் 

இளையன் குப்பம் 
ஐயாவூர் 

குமாரக்குப்பம் 
நேசனூர் 

குமரன்சேரி 
சித்தியம்பாக்கம் 

சேட்டமங்கலம் 
குமாாப்பாக்கம் 

பெரியன் தாங்கல் 
பிள்ளைப்பாக்கம் 

புத்திரன் கோட்டை 
அப்பாவரம் 

மதர்வாடி 
கணவன் துரை 

பாதர்வாடி 
குமாரவாடி 

குருவாடி 
செவிலிமேடு 

கொழுந்தனூர் 
போன்ற ஊர்ப்பெயர்களில் உறவுப் பெயர்களாகிய அடைச் 
சொற்கள் இடம் பெற்றுள்ளன . சில அடைச்சொற்கள் நேரிடை 
யாக உறவுப்பெயர்களை யுணர்த்துகின்றன . வேறு சில அடைச் 
சொற்கள் மறைமுகமாக ஆட்பெயர்களைக் குறிப்பிடுகின்றன . 


பல 


குமரன் , குமாரன் , புத்திரன் ஆகிய அடைச்சொற்கள் ஒரே 
பொருளையுணர்த்தும் சொற்களாகப் பல ஊர்ப்பெயர் 
களில் இடம் பெற்றுள்ளன பிள்ளைப்பாக்கம் என்ற ஊரில் 
அடைச்சொல்லாக உள்ள பிள்ளை என்ற சொல் சாதிப்பெயரை 
உணர்த்துவதுடன் குழந்தை அல்லது மகன் என்ற பொருளை 
யுணர்த்துமாறும் அமைந்துள்ளது . சேட்டன் என்பதும் மகன் 
என்ற பொருளையே உணர்த்தும் . 


சித்தி , அப்பா , கணவன் , தம்பி (இளையன் ) , குரு போன்ற 
உறவுகளை எடுத்துக் காட்டும் விதத்திலும் பல ஊர்ப்பெயர்கள் 
இடம் பெற்றுள்ளன . தமிழ்ப் பெயர் அடைகளே சிறப்புக்கூறு 
களாக மிகுதியும் இடம் பெற்றுள்ளபோது மதர் . பாதர் என்ற 
ஆங்கில உறவுப்பெயர் அடைகளும் ஊர்ப்பெயர்களில் இடம் 
பெற்றிருப்பது புதுமையாகும் . ஆங்கிலேயர் ஆட்சியின் போது 
இவ்வூர்கள் தோன்றியுள்ளன . பையனூர் என்ற ஊரில் உள்ள 
பையன் என்ற அடைச்சொல் லிங்கிப் பையன் என்பவரைக் 
குறிப்பதாகவும் கொள்ளலாம் . 


ஊர்ப்பெயர்களின் சிறப்புக்கூறுகள் 


217 


ஆடவர் , மகளிர் . மன்னர் முதலானோர் , கடவுளர் , முனிவர் 
போன்றோரை உணர்த்தும் பெயரடைகளுடன் , சாதிப்பெயர் , 
தொழிற்பெயர் , உறவுப்பெயர் முதலியவற்றையுணர்த்தும் 
அடைச்சொற்களும் ஆட்பெயர்களையுணர்த்தும் அடைச்சொற் 
களாவே 

அமைந்துள்ளன . செங்கை மாவட்ட ஊர்ப்பெயர் 
களில் ஆட் பெயர்களையுணர்த்தும் அடைச் சொற்களைக் 
கொண்ட சிறப்புக்கூறுகளே மிகுதியாக உள்ளதையுணர 
முடிகிறது . 


விளக்கப் பெயரடைகள் : 


விலங்கு 


செங்கை மாவட்ட ஊர்ப் பெயர்களில் , தனிநிலையில் 
நோக்கும் போது ஆட்பெயர் அடைகள் மிகுதியாகவே காணப் 
படுகின்றன . ஆனால் மொத்த எண்ணிக்கையை நோக்கும்போது 
பலபிரிவுகளை உள்ளடக்கிய விளக்கப் பெயர் அடைகளும் மிகுதி 
யாகக் காணப்படுகின்றன . நில அமைப்பு , நீர் நிலைகள் , தாவரம் , 
போன்ற 

இயற்கைக்கூறுகளும் , தோட்டம் , வயல் 
போன்ற 

செயற்கைக் கூறுகளும் , கீழ் , மேல் , பெரிய , சிறிய 
போன்ற ஒப்புமைக்கூறுகளும் 

விளக்கப் பெயர் அடை 
பெரும் பிரிவில் அடங்கும் . விளக்கப்பெயர் அடையில் என் 
னென்ன 

கூறுபாடுகள் அடங்கும் என்று கூறப்பட்டுள்ளதோ 
அத்தனை கூறுபாடுகளையும் செங்கை மாவட்ட உர்ப்பெயர் 
களில் காணமுடிகிறது . 


என்ற 


போன்றன 


விளக்கப் பெயர் அடைகளில் மரம் , செடி , கொடி , பூ 

உள்ளடங்கிய தாவரப் பெயர்களே பிற விளக்கப் 
பெயரடைகளைக் காட்டிலும் மிகுதியாகக் காணப்படுவதால் 
தாவரப்பெயர் அடைகள் முதலாவதாகக் காணப்படுகின்றன . 


1 


தாவரப்பெயரடைகள் : 


செங்கைமாவட்டம் பல்வேறு விதமான மாறுபட்ட இயற் 
கையமைப்பைக் கொண்ட மாவட்டம் . ஒருபுறம் ஆழ்கடல் , மறு 
புறம் உயர்ந்த குன்றுகள் ; ஒருபுறம் செழிப்பான மருத நில 
வயல் வெளிகள் ; வேறுபுறம் வரண்ட காட்டுப் பகுதிகள் . இவ் 
வாறு மாறுபட்ட இயற்கையமைப்பை இம்மாவட்டம் கொண் 
டிருப்பதால் பல்வேறுவகைப் பட்ட செடிகள் , மரங்கள் முதலி 
யன இம்மாவட்டத்தில் தோன்றிவளர முடிகிறது . எந்தெந்தப் 
பகுதியில் - என்னென்ன தாவரவகைள் தோன்றி வளர்ந்தனவோ 


218 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


அந்தந்தத் தாவரங்களின் பெயர்களே ஊர்ப்பெயர்களாக 
அமைந்துள்ளன . இவ்வாறு அமைந்த ஊர்ப் பெயர்களாவன : 


ஆர்ப்பாக்கம் 
காட்டுப்பாக்கம் 
கிளாம்பாக்கம் 
கீரப்பாக்கம் 
முள்ளிப்பாக்கம் 
பனங்காட்டுப்பாக்கம் 
ஊதையம்பாக்கம் 
வேம்பாக்கம் 


வேண்பாக்கம் 


ஆலத்தூர் 
காட்டூர் 
கடம்பூர் 
காந்தளூர் 
முள்ளியூர் 
நாவலூர் 
பனையூர் 
தாழம்பூர் 
கரும்பூர் 
கடம்பூர் 
முகையூர் 
வேம்பூர் 
விளம்பூர் 
ஆலந்தூர் 
கொடுங்கையூர் 
போந்தூர் 
இலுப்பையூர் 
மாத்தூர் 
புங்கனூர் 
அத்திவாக்கம் 
காட்டுவாக்கம் 
அவுரிவாக்கம் 
கொட்டி வாக்கம் 
பருத்திவாக்கம் 
காஞ்சிவாக்கம் 
அளிஞ்சிவாக்கம் 
பிச்சிவாக்கம் 
துளசிபுரம் 
புண்டரீகபுரம் 
புன்னம்பட்டு 
பனம்பட்டு 


வெங்கம்பாக்கம் 
ஆலப்பாக்கம் 
ஈச்சம்பாக்கம் 
புளிப்பாக்கம் 
புல்லம்பாக்கம் 
முருக்கம்பாக்கம் 
விளாம்பாக்கம் 
இலுப்பாக்கம் 
விளாங்காட்டுப்பாக்கம் 
விருகம்பாக்கம் 
பேரிஞ்சம்பாக்கம் 
விளிஞ்சம்பாக்கம் 
ஆலப்பாக்கம் 
தாமரைப்பாக்கம் 
நுங்கம்பாக்கம் 
விளாம்பாக்கம் 
களாம்பாக்கம் 
மாம்பாக்கம் 
நெல்லிக்குப்பம் 
சூரைக்குப்பம் 
தாமரைக்குப்பம் 
பனங்காட்டுச்சேரி 


ஊர்ப்பெயர்களின் சிறப்புக்கூறுகள் 


219 


பூச்சேரி 
பாக்குவாஞ்சேரி 
வேப்பஞ்சேரி 
கருவேளஞ்சேரி 
இலந்தைச்சேரி 
எருக்கஞ்சேரி 
அத்திச்சேரி 
மருதேரி 
புல்லேரி 
கடம்பேரி 


அத்திப்பட்டு 
இலுப்பைப்பட்டு 
நெல்பட்டு 
தூதுவிளம்பட்டு 
விளாம்பட்டு 
சூரப்பட்டு 
ஆர்ப்பட்டு 
மூங்கில்பட்டு 
வேப்பம்பட்டு 
முருங்கைப்பட்டு 
மாம்பட்டு 
முள்ளிக்குளம் 
பூக்குளம் 
கமுகம்பள்ளம் 
கொள்ளுமேடு 
அவிரிமேடு 
செங்கழுணீர்மேடு 
எட்டிமேடு 
நொச்சிமேடு 
பாகல்மேடு 
ஆர்க்காடு 
ஒதிக்காடு 
ஆலங்காடு 
வேற்காடு 
மாங்காடு 
ஈச்சங்காரணை 
மல்லியங்காரணை 
பனங்காரணை 
வேப்பங்காரணை 
பீர்க்கங்காரணை 
மஞ்சங்காரணை 
காட்டுத்தோப்பு 
காட்டுக்கோட்டை 


ஏலக்காமங்கலம் 
முருக்கந்தாங்கல் 
பூண்டித்தாங்கல் 
பழவந்தாங்கல் 
சவுக்கந்தாங்கல் 
வெள்ளரித்தாங்கல் 
நெற்குன்றம் 
பருத்திக்குன்றம் 
காரைப்பேட்டை 
தாழம்பேடு 
அத்திப்பேடு 
பூவலம்பேடு 
வேம்பேடு 
குவளைவேடு 
தாழவேடு 
பூந்தண்டலம் 
காவித்தண்டலம் 
பழந்தண்டலம் 
கருவேம்பூண்டி 
தினையாம்பூண்டி 
சூரைப்பூண்டி 
காட்டுப்பள்ளி 
ஜங்கல்பள்ளி 


220 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


முல்லைவாயல் 
நெல்வாயல் 
காஞ்சிவாயல் 
காட்டகரம் 
பழவேலி 
ஆலம்பரை 
கடம்பாடி 
ஈச்சம்பாடி 
காஞ்சிபாடி 


அத்தியூர்மேல்துளி 
நெல்வாய் 
எருக்குவாய் 
அல்லிக்குழி 
கொடி வலசை 
பூந்தமல்லி 


மேற்கண்ட ஊர்ப்பெயர்கள் தாவரங்களின் பெயர்களைப் 
பெற்றுள்ளன . பொதுவாகத் தாவரங்கள் என்று கூறப்பட்டாலும் 
மரப்பெயர்களே இம்மாவட்டத்தில மிசதியான ஊர்களக்குப் 
பெயர்களாகியுள்ளன . அடுத்த நிலயில் பல்வேறு வகைப் 
பட்ட செடி , கொடிகளின் பெயர்கள் ஊரப்பெயர்களாக அமைந் 
துள்ளன . பூக்களின் பெயர்களைப் பெற்றுள்ள ஊர்களாகச் சில 
ஊர்களே காணப்படுகின்றன . பல்வேறு வகைப்பட்ட தாவரங் 
களின் உறைவிடம 
டமாக அமைவது காடு . காடு என்பது 

தாவரங் 
களின் உறைவிடமென்பதால் அச்சொல்லும் தாவரங்களையே 
குறிப்பால் உணர்த்து மென்பது கருதி , தாவரங்களின் பெயர் 
களுடன் சேர்க்கப்பட்டுள்ளது . 


பல 


பொதுக் 


இம்மாவட்டத்திலுள்ள ஊர்ப்பெயர்களில் 
கூறுகள் இயற்கைத் தாவரங்களின் பெயர் அடைகளைச்சிறப்புக் 
கூறுகளாகப் பெற்றுள்ளன . எனினும் , குறிப்பிட்ட சில பொதுக் 
கூறுகளிலேயே 

மிகுதியான தாவரப்பெயரடைகளைக் காண 
முடிகிறது . ஊர் , பாக்கம் , பட்டு , மேடு , கரணை , குப்பம் , சேரி , 
தாங்கல் , பேடு , தண்டலம் , பூண்டி , வாயல் ஆகிய பொதுக்கூறு 
களையுடைய ஊர்ப்பெயர்களில் மிகுதியான தாவரங்களின் 
பெயர் அடைகளைக் காண முடிகிறது . 


இங்குக் குறிப்பிடப்பட்ட 

பொதுக் கூறுகள் அனைத்தும் 
இயற்கைத் தாவரங்கள் செழித்து வளர்வதற்கேற்ற சூழ் 
நிலையைக் கொண்டிருப்பதும் தாவரங்களின் பெயரடை களை 
ஊர்ப்பெயர்கள் பெறுவதற்குக் காரணம் எனலாம் . அன்றியும் . 
ஊர்ப்பெயர்களின அமைப்பில் ஊர் , பாக்கம் போன்ற பொதுக் 
கூறுகள் காலத்தால் , முந்தித் தோன்றியவை . அப்பொதுக் கூறு 
மூளையுடைய ஊர்களில் இயற்கைத் தாவரங்களின் பெயர்களே 


ஊர்ப் பெயர்களின் சிறப்புக்கூறுகள் 


221 


மிகுதியாகக் காணப்படுவதால் இப்பெயர்களெல்லாம் 
காலத்தால் முந்தியவைகளாக இருத்தல் வேண்டும் 

என்றும் 
எண்ணவேண்டியுள்ளது . 


மரம் , செடி போன்ற இயற்கைத் தாவரங்களின் பெயர் 
களையே ஊர்ப்பெயர்கள் கொண்டி ருக்க வேண்டும் என்ற 
பொதுவான கருத்து ஊர்ப்பெயர்கள் பற்றி ஆராய்ச்சி செய்பவர் 
களிடையே நிலவுகிறது . அக்கருத்தை இம்மாவட்ட ஊர்ப் 
பெயர்களும் உறுதிப்படுத்துகின்றன . மொத்தத்தில் , பெரும் 
பாலான ஊர்கள் இயற்கைத் தாவரங்களின் பெயர்களாகவே 
இம்மாவட்டத்தில் காணப்படுகின் றன . 


ஆல் , கடம்பு , நாவல் , பனை , கரும்பு . வேம்பு . விளம்பு , 
கொடுங்கை , போந்து , இலுப்பை , புங்கம் , அத்தி , காஞ்சி , ஆர் . 
ஊதை , வேண் , வெங்கு , ஈச்சம் ,, புளி , மா , 

முருங்கை , 
பேரீச்சை , விளிஞ்சை , விளாம் , களாம் , புன்னை , மூங்கில் , கமுகு , 
ஒதியம் , பாக்கு , கருவேளம் , இலந்தை , சவுக்கு ஆகிய மரங் 
களின் பெயர்களை அடைச்சொற்களில் காணமுடிகிறது . இம் 
மரங்களெல்லாம் இம்மாவட்டத்தில் மிகுதியாக அன்று வளர்ந் 
துள்ளன. அதனால் தான் இம்மரங்கள் மிகுந்துள்ள பகுதிகளில் 
அம்மரங்களின் பெயராலேயே ஊர்ப்பெயர்களும் அமைந்துள்ளன 


ஊர்ப் பெயர்களின் சிறப்புக் கூறுகளில் இடம் பெற்றுள்ள 
தாவரப்பெயர் அடைச் சொற்கள் மூலம் அம்மாவட்டத்திலி 
ருந்த மரம் , செடிகளைப் பற்றித் தெளிவாக உணர முடியும் 
என்பதற்கு இம்மாவட்ட ஊர்ப்பெயர்களே சான்று பகர்கின்றன . 
மனிதர்கள் தங்கள் பெயர்களையும் , தங்களால் வழிபடப்படும் 
கடவுளர் பெயர்களையும் ஊர்களுக்குச் சூட்டத் தொடங்கு 
வதற்கு முன்பு இயற்கைத் தாவரங்களின் பெயர்களையே சூட்டி 
யுள்ளனர் . இயற்கையையொட்டி ஐவகை நிலங்களைப்பாகு 
பாடு செய்து இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த தமிழர் ,. 
தாம் கூடிவாழ்ந்த பகுதிகளுக்கும் அப்பகுதியில் மிகுந்து காணப் 
பட்ட இயற்கைத் தாவரங்களின் பெயர்களையே தொடக்க 
காலத்தில் சூட்டியிருக்க வேண்டும் . அவ்வாறு சூட்டப்பட்ட 
பெயர்களாகச் செங்கை மாவட்டத்தில் காணப்படும் ஊர்ப் 
பெயர்களே தாவரப்பெயர்கள் என்ற பகுதியில் இங்கு எடுத் 
துக் காட்டப்பட்டன . ஒரு சில ஊர்கள் வேண்டுமானால் பிற் 
காலத்தில் தோன்றியிருக்கலாம் . 


5. டாக்டர் ச . வே . சுப்பிரமணியன் அவர்கள் நேரில் கூறியது 


222 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


பல 


இம்மாவட்ட ஊர்ப்டெயர்களில் இடம் பெற்ற மரப்பெயர் 
அடைகள் பலவாக இருப்பினும் சில மரப்பெயர்களே 
பொதுக் கூறுகளிலும் இடம்பெற்றுள்ளன . அத்தி , ஆல் , வேம்பு . 
முருங்கை , பனை , மா , புளி . இலுப்பை , மூங்கில் இலந்தை 
போன்ற மரப்பெயர் அடைகள் பல பொதுக்கூறுகளையுடைய 
ஊர்களில் இடம் பெற்று பல ஊர்ப்பெயர்களாகி உள்ளன . இவ் 
வகை மரங்கள் இம் மாவட்டத்தில் மிகுதியாக , உற்பத்தியாகி 
யுள்ளன என்று தெரியவருகிறது . இன்றும் கூட இம்மாவட்டப் 
பகுதிகளில் இவ்வகை மரங்களை மிகுதியாகக் காணமுடிகிறது . 


மரப்பெயர்களுக்கு அடுத்து மித்தியாகக் காணப்படுவது 
செடிவகைகளின் பெயர்களேயாகும் . செடிவகைகளின் பெயரிலும் 
பல ஊர்கள் இம்மாவட்டத்தில் காணப்படுகின்றன . 


முள்ளி , போந்தை , அவுரி , கொட்டி , பருத்தி , கீரை , புல் , 
துளசி , நெல் , தூதுவிளம் , சூரை , கொள்ளு . பீர்க்கை , எட்டி ; 
நொச்சி , பாகல் , மஞ்சள் , எருக்கு , மருது , ஏலக்காய் , பூண்டு , 
வெள்ளரி , காரை , கொடிவலசை போன்ற செடிகளின் பெயர் 
அடைகளைப் பெற்றுப் 

ஊர்கள் இம்மாவட்டத்தில் 
அமைந்துள்ளன . இம்மாவட்டத்தில் இச்செடிவகைகள் அன்றும் 
மிகுந்து காணப்பட்டுள்ளன ; இன்றும் மிகுதியாகக் காணப்படு 
கின்றன . முள்ளி , அவுரி , எட்டி , கொட்டி , துளசி , மஞ்சள் 
போன்ற செடி வகைகள் நீர் நிலைகள் மிகுந்துள்ள இடங்களில் 
காணப்படும் . சூரை , காரை , எருக்கு , கொள்ளு , பூண்டு வகைகள் 
போன்ற செடிவகைகள் காடுகளிலும் , நீர்ப்பாசனம் குறைவாய் 
உள்ள பகுதிகளிலும் காணப்படும் . இம்மாவட்ட ஊர்களில் சில 
நீர்வளமுள்ள இடங்களிலும் , வேறு சில , காட்டுப்பகுதிகளிலும் 
அமைந்துள்ள தால் எல்லாவகைச் செடிகளும் இங்கு வளர்வதற்கு 
ஏற்றாற் போல் நில அமைப்பு உள்ளது . 


+ 


பல்வேறு செடிகளின் பெயர்கள் இங்குக்காணப்பட்டாலும் 
முள்ளி, அவுரி . கீரை , சூரை , காரை , எருக்கு போன்ற செடி வகை 
களின் பெயர் அடைகளே மிகுதியாகக் காணப்படுகின் றன . பல 
பொதுக்கூறுகளில் இவ்வகைச் செடிகளின் பெயர் அடைகளே 
சிறப்புக்கூறுகளாக இடம் பெற்றுள்ளன . எனவே , இம்மாவட்டத் 
தில் மிகுதியாகக்காணப்படும் செடிவகைகள் இவைகள் 

இவைகள் என்று 
கருத முடிகிறது . 


தாவரப்பெயர்கள் வரிசையில் , மரப்பெயர் , செடிப் பெயர் 
களுக்கு அடுத்தாற் போல் இடம் பெறுவது பூவினங்களின் 


ஊர்ப்பெயர்களின் சிறப்புக்கூறுகள் 


223 


பெயர்களாகும் . செடிப்பெயர்களின் வரிசையிலேயே பூவினங் 
களின் பெயர்களையும் சேர்க்க முடியுமெனினும் , இவ்வகைத் 
தாவரங்களின் தனித்தன்மை கருதி இவை தனித்துக் காணப்படு 


கின் றன . 


தாழம்பூ . முகை . காஞ்சி . தாமரை . செங்கழுணீர் , மல்லி , 
மருது , குவளை , காவி , முல்லை , அல்லி , பிச்சிப்பூ . காந்தள் 
போன்ற பூக்களின் பெயர் அனடகளைப் பெற்றுப் பல ஊர்கள் 
இம்மாவட்டத்தில் காணப்படுகின்றன , பூ என்ற அடைச் 
சொல்லை மட்டுமே சிறப்புக் கூறாகப் பெற்று , 

பூக்குளம் , 
பூச்சேரி , பூவலம்பேடு , பூந்தண்டலம் ஆகிய ஊர்கள் அமைந் 
துள்ளன . 


தாயரை என்ற பூவைச் சிறப்பு அடைச் சொல்லாகப் பெற்று 
தா மரைப் பக்கம , தாமரைக் குப்பம் ஆகிய ஊர்கள் அமைந் 
திருப்பதுடன் புண்டரீகபுரம் என்ற ஊர்ப் பெயரும் அமைந்துள் 
ளது . தாழம்பூவைப் பெயர் அடையாகப் பெற்று தாழம்பூர் , 
தாழம்பேடு , தாழவேடு ஆகிய ஊர்கள் அமைந்துள்ளன . இவ் 
வலைப் பூவினங்கள் இம்மாவட்டத்தில் மிகுதியாகக் காணப்படு 
வதையே பல்வேறு ஊர்ப்பெயர்களின் மூலம் உணர முடிகிறது . 


மரப் பெயர் , செடிப்பெயர் , பூப்பெயர் ஆகிய பெயர் அடை 
களைச் சிறப்புக்கூறுகளாகக் கொண்ட ஊர்கள் அனைத்தும் இம் 
மாவட்ட ஊர்களில் கால்த்தால் முந்தியவை என்று துணிந்து 
கூறலாம் . இயற்கையமைப்பையொட்டி இவ்வூர்ப் பெயர்கள் 
அமைந்திருப்பதுடன் பிற மொழிக் கலப்பு இவ்வூர்ப் பெயர்களில் 
பெரும்பாலும் இல்லை என்றே கூறலாம் . புண்டரீகம் போன்று 
அமைந்துள்ளதும் கூடத் தாமரை என்ற தமிழ்ச் சொல்லின் 
மொழி பெயர்ப்பேயாகும் . எனவே , பிற மொழியாளர் . இம் 
மாவட்டத்திற்குள் கால் வைப்பதற்கு முன்பாகவே தாவரப் 
பெயர்களைச் சிறப்புக் கூறுகளாகப் பெற்ற ஊர்கள் அமைந்து 
விட்டன என்பது புலனாகிறது . 


2. விலங்குப் பெயரடைகள் : 


இயற்கைத் தாவரங்கள் இயல்பாக இருந்த இடங்களில் அப் 
பெயர் அடைகளை ஊர்ப்பெயர்களுக்குச் சூட்டிய தமிழர் , குறிப் 
பிட்டுக் கூறும் அளவிற்குத் தாவரங்கள் ஏதும் இல்லாத இடங் 
களில் எப்பெயர்களை ஊர்களுக்குச் சூட்டலாம் என்று எண்ணி 


224 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


யிருக்க வேண்டும் . அப்படிப்பட்ட சமயங்களில் நில அமைப்பு 
நீர் நிலைகளின் அடிப்படையில் 

பெயர்களைச் சூட்டியிருக்க 
வேண்டும் . அப்பகுப்பு முறைகள் எல்லா இடங்களுக்கும் 
பொருந்தியிருக்கும் என்று கூறமுடியாது . அந்நிலையில் தான் 
விலங்குகள் , பறவைகளின் பெயர்களையும் ஊர்களுக்குச் சூட்ட 
லாம் என்ற எண்ணம் அன்று வாழ்ந்தவர்களுக்குத் தோன்றியிருக்க 
வேண்டும் . அதன் விளைவு தான் இன்று காணப்படும் பல ஊர்ப் 
பெயர்கள் விலங்குகள் , பறவைகளின் பெயர்களைப் பெற்றிருப்ப 
தாகும் . 


இம்மாவட்ட ஊர்ப்பெயர்களில் காடு , மலை , குன்று என் 
பன போன்ற பொதுக்கூறுகள் பல உள்ளன . அப்பொதுக்கூறு 
கள் எல்லாம் இம்மாவட்டம் இயற்கையாகவே விலங்குகளும் 
பறவைகளும் வாழ்வதற்கேற்ற அமைப்பைப் பெற்றுள்ளன 
என்பதைப் புலப்படுத்தும் . மேலும் , வெளிப்படையாக 
மாவட்ட ஊர்களின் அமைவிடங்களை நோக்கும் போதும் 
காட்டுப்பகுதிகள் , மலைப்பகுதிகள் பல இன்றும் இருப்பதைக் 
காணலாம் . இவையாவும் விலங்குப் பெயர்களையும் . பறவை 
களின் பெயர்களையும் இம்மாவட்ட ஊர்ப்பெயர்களில் 

காண் 
பதற்கான பொருத்தப்பாடுகளாகும் . 


இனி , இம்மாவட்டத்தில் விலங்கு , பறவைகளின் பெயர் 
அடைகளைச்சிறப்புக் கூறுகளில் பெற்றுள்ள ஊர்ப்பெயர்களைக் 
காணலாம் . 


ஆவூர் 
ஆட்டூர் 


வல்லூர் 
உள்ளாவூர் 
நரியூர் 
பசும்பூர் 
சம்பாதியூர் 
சேயூர் 
கரடியூர் 
ஆனூர் 
எருமையூர் 
தாராவூர் 
மாம்பட்டு 


தந்தியம்பாக்கம் 
நாரைப்பாக்கம் 
புலிப்பாக்கம் 
ஆனம்பாக்கம் 
நரியம்பாக்கம் 
புள்ளம்பாக்கம் 
மீனம்பாக்கம் 
தேனம்பாக்கம் 
விரால்பாக்கம் 
ஆட்டுப்பாக்கம் 
ஏனம்பாக்கம் 
கோழிவாக்கம் 
பன்னிவாக்கம் 


ஊர்ப்பெயர்களின் சிறப்புக்கூறுகள் 


225 


வேழம்பட்டு 
தூக்கணாம்பட்டு 
குதிரைப்பள்ளம் 
காக்கைப்பள்ளம் 
விட்டிலாபுரம் 
புலிக்குன்றம் 
திருக்கழுக்குன்றம் 
முதலம்பேடு 
அன்னம்பேடு 
புலியரணங்கோட்டை 
கிளி நாம் 
கிளிக்கோடி 
நந்திபுரம் 
விட்டிலாபுரம் 
செம்புலிவாம 


இரும்புலிசேரி 
சீயஞ்சேரி 
புலிகுளம் 
பாம்பள்ளம் 
சீயமங்கலம் 
மீனம்பேடு 
எருமை வெட்டிபாளையம் 
பசுங்காரண 
திருவானைக்கோயில் 
சிங்கசமுத்திரம் 
குருவியகரம் 
புலிவாய் 
குருவிமலை 
சேல்வாயல் 
சேல்காடு 


இங்குக் குறிப்பிடப்பட்ட ஊர்களில் விலங்குகள் , பறவை 
களின் பெயர்களுடன் நீர் வாழும் உயிரினமாகிய முதலை , மீன் 
வகைகளின் பெயர்களும் 

குறிப்பிடப்பட்டுள்ளன. அஃறிணை 
உயிரினங்கள் என்ற வரிசையில் அவைகளும் சேரும் என்பதுடன் 
அவைகளைத் தனியாகப் பகுத்துக் காணவேண்டியதிருப்பதால் 
அந்நிலையைத் தவிர்ப்பதற்காகவும் விலங்குப் பெயர்களுடன் 
மீன் வகைகளும் இணைத்துக் காணப்படுகின்றன . 


காளை . 


இம்மாவட்ட ஊர்ப்பெயர்களாக இடம் பெற்றுள்ள விலங்குப் 
பெயர்கள் பல . அவ்விலங்குகளில் வீட்டு விலங்குகளும் உண்டு ; 
காட்டு விலங்குகளும் உண்டு 
உண்டு . ஆடு , பசு , 

எருமை , 
குதிரை , பன்றி , ஆகியன ஊர்ப்பெயர்களில் 

இடம் 
பெற்றுள்ள வீட்டு விலங்குகளாகும் . பன்றி , யானை போல்வன 
காட்டு விலங்காகவும் கருதப்பட்டாலும் அவை மனிதர்களால் 
பழக்கப்பட்டுப் பயன்படுத்தப்படுவ தால் வீட்டு விலங்குகளாகவே 
கருதப்படுகின்றன . ஆடு , காளை , பசு . 

எருமை ஆகிய வீட்டு 


15 


226 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


விலங்குகள் குடும்ப வாழ்க்கைக்குப் பெரிதும் பயன்படுவதால் 
அவை பெருமளவில் வளர்க்கப்படுவ தற்கு வாய்ப்பு உண்டு . 
அதனால் அவ்விலங்குகளின் பேரில் பல ஊர்கள் இம்மாவட்டத் 
தில் காணப்படுகின் நன. 


எருமை வெட்டி பாளையம் என்றோர் ஊரும் காணப்படு 
வது சிந்தித்தற்குரியது . வீட்டு விலங்காகப் போற்றி வளர்க்கப் 
படும் எருமையைக் கடவுள ழிபாடு சருதியோ அன்றி வேறு 
காரணத்தாலோ வெட்டியுள்ளனர் . அக்கொலைத் தொழிலைக் 
குறிக்கும் விதத்தில் ஊர்ப்பெயரே அமைந்து விட்டது . 


ஊர்ப்பெயர்களில் சிறப்புக்கூறுகளாக இடம் பெற்ற விலங்கு 
களில் காட்டு விலங்குகள் சிலவும் உண்டு . நரி , கரடி . யானை . 
புலி , சிங்கம் ஆகிய காட்டு விலங்குகளின் பெயர் அடைகளைப் 
பல ஊர்களில் 

காண முடிகிறது . நரியூர் , நரிய பாக்கம் என்ற 
ஊர்ப்பெயர்களில் நரியும் . புலிப்பாக்கம் . இரும்புலிசேரி , செம்புலி 
வரம் , புலிகுளம் , புலிக்குன்றம் , புலியரணங்கோட்டை , புலி 
வாய் ஆகிய ஊர்ப்பெயர்களில் புலியும் , சீயஞ்சேரி , சீயமங்கலய , 
சிங்க சமுத்திரம் ஆகிய ஊர்ப்பெயர்களில் சிங்கமும் சிறப்பாகக் 
குறிப்பிடப் படுகின்றன . 


விலங்குப் பெயர்களில் பிறவகை விலங்கினங்கள் யாவினை 
யும் விடப் புலியே மிக அதிகமாகக் குறிப்பிடப்பட்டுள்ளது . 
மலைப்பாங்கான பகுதிகளாக இம்மாவட்ட ஊர்களில் பெரும் 
பாலானவை அமைந்திருப்பதால் புலிகள் மறைந்து உறைவதற்கு 
ஏற்ற இடங்களாகப் பல ஊர்ப்பகுதிகள் அமைந்திருக்கும் என்று 
எண்ண வேண்டியுள்ளது . காட்டுப் பகுதிகளும் , மலைப் பகுதி 
களும் இன்று அழிக்கப்பட்டு வருவதால் புலிகள் இப்பகுதியில் 
தங்குவதற்குரிய வாய்ப்பு இன்று அருகியுள்ளது எனலாம் . 


ஊர்ப்பெயர்களாக இடம்பெற்ற விலங்குகளைப் போன்று 
பறவைகளிலும் வீட்டில் வாழும் பறவைகள் , காட்டில் வாழும் 
பறவைகள் என்ற இருவகையும் உண்டு . கோழி , அன்னம் , கிளி 
முதலிய பறவைகள் வீட்டில் வளர்க்கப்படும் . வல்லூறு , உள்ளா . 
சம்பாதி , தாரா , தூக்கணாம் குருவி , காககை . நாரை , கழுகு . 
குருவி , விட்டில் ஆகியன காட்டில் வாழும் பறவைகள் ஆகும் , 
கிளி என்ற வீட்டில் வளரும் பறவையின் பேரிலும் , 

குருவி 
என்ற காட்டுப்பறவையின் பேரிலும் பல ஊர்கள் இம்மாவட்டத் 
தில் காணப்படுகின் றன . 


ஊர்ப்பெயர்களின் சிறப்புக்கூறுகள் 


227 


நீர் நிலைகள் உள்ள இடங்களில் முதலையும் , மீன் வகை 
சளும் தங்குவதற்கு வாய்ப்பு உண்டு . அவ்வாய்ப்பு உள்ள இடங் 
களாகவே முதலம்பேடு , மீனம்பாக்கம் , விரால்பாக்கம் ஆகிய 
ஊர்கள் காணப்படுகின் றன . பாக்கம் 

என்பது 

கடற்கரைச் 
சிற்றாரைக் குறிக்கும் . கடற்கரையில் மீன் வகைகள் கிடைக்கும் 
என்பதை இவ்வூர்ப் பெயர்கள் எடுத்துக்காட்டுகின்றன . 


இம்மாவட்ட ஊர்ப்பெயர்களில் விலங்கினம் , பறவை , மீன் 
வகைகள் போன்றனவற்றின் பெயர்கள் மிகுதியாகக் காணப்படு 
வதற்கு மாவட்டத்தின் இயற்கையமைப்பு மூல காரணமாக 
அமைவ துடன் , வேட்டையாடுதல் என்ற கொழில் இம்மாவட் 
டத்தில் பரவலாக இடம்பெற்றிருந்ததும் ஓர் காரணமாகும் . 
வேட்டையாடுவதைக் குறிப்பிடும் விதத்தில் வேடு , வேடல் 
போன்ற பொதுக்கூறுகளும் . வேடன் தாங்கல் , வேட்டைக்காரன் 
புத்தூர் போன்ற பல ஊர்களும் இம்மாவட்டத்தில் காணப்படு 
வேட்டையாடுவோர் பொதுவாக 

பொதுவாக விலங்குகளையும் 
பறவைகளையுமே 

வேட்டையாடுவர் என்பது பொதுவான 
செய்தி , 


கின் றன . 


பல 


இம்மாவட்டத்தின் ஒரு பகுதியில் 

எல்லையாகவே 

கடல் 
அமைந்துள்ளது . அக்கடலின் தொடர்ச்சியாகச்சில ஆறுகளும் . 

ஏரிகளும் ஆங்காங்குக் காணப்படுவ தால் மீன் வகைகள் 
மிகுந்து காணப்படுவதற்கு இயல்பான சூழல் 

இயல்பான சூழல் அமைந்துள்ளது . 
இவ்விளக்கங்கள் யாவும் விலங்கு , பறவை , மீன் போன்ற பெயர 
டைகள் ஊர்ப்பெயர்களில் இடம் பெறுவதற்கு இம்மாவட்டத் 
தின் இயற்கையமைப்பும் தொழிலும் காரணம் என்பதை உறு 
திப்படுத்தும் . 


3. நில அமைப்புப் பெயரடைகள் : 

ஊர்ப்பெயர்க ரீன் அமைப்பில் இயற்கையோடியைந்த நில 
அமைப்புப் பெயர் அடைகளும் காலத்தால் முந்தியவைகளாகும் . 
சங்க - இலக்கியங்களிலேயே இயற்கையமைப்பை ஒட்டிய நில 
அமைவிடங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதைக் காணமுடிகிறது . 
தலைமகன் , தலைமகள் முதலானோர் பெயர்கள் சுட்டிக்கூறப் 
பெறாத சங்க இலக்கிய அகப் பாடல்களில் தலைமகனின் ஊர் 
பற்றிய குறிப்புகள் பரவலாக இடம் பெற்றுள்ளன . ஒவ்வொரு 
தலைமகனுக்கும் உரிய ஊர் இன்னது என்று தனித் தனிப்பெயர் 
களால் சுட்டிக் கூறப்படவில்லை . ஆனால் அவ்வூரின் நில 
அமைப்பு , பெரும்பாலான பாடல்களில் தெளிவாகக் கூறப்பட் 
டுள்ளதையுணர முடிகிறது . 


228 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


" கானலஞ் சேர்ப்பன் : 
" குன்ற நாடன் " 1 
" பெருவரை நண்ணிய சாரலான் ) 8 


அகி 


என்றெல்லாம் தலைமகன் குறிப்பிடப்படும் நிலைகளை 
நானூறு எடுத்துக்காட்டுகிறது . பிற அகத் துறை இலக்கியங் 
களிலும் இந்நிலையைக் காணலாம் . கானம் , தன்று , பெருவரை 
போன்ற நில அமைப்புப் பெயரடை களின் மூலம் தலைமகன் 
சுட்டப்படுகின்றான் . தனிப்பட்ட ஊர்ப் பெயர்கள் ஏற்படாத 
அன்றைய நிலையில் நில அமைப்புப் பெயரடைகளின் மூலம் 
தலைமகன் 

குறிப்பிடப்பட்டான் . அந்நிலை காலப்போக்கில் 
வளர்ச்சி பெற்று , பல்வேறு ஊர்களும் தோன்றிய பின் புதிதாகத் 
தோன்றிய ஊர்ப்பெயர்களுக்கு 

அடைச்சொற்களாக நில 
அமைப்புப் பெயரடைகள் அமைந்துவிட்டன . 


இவ்வடிப்படையில் நோக்கினால் , நில அமைப்புப் பெயரடை 
களைப்பெற்றுள்ள ஊர்கள் பெரும்பாலும் காலத்தால் முந்தித் 
தோன்றிய ஊர்களாகவே இருக்க வேண்டும் என்பது விளங்கு 
கிறது . ஒரு சில ஊர்கள் பிற்காலத்திலும் தோன்றியிருக்கக்கூடும் 
அப்படித் தோன்றிய ஊர்கள் குறைவாகவே இம்மாவட்டத்தில் 
உள்ளன . 


நில அமைப்பின் அடிப்படையில் ஊர்கள் 

அமைவதற் 
கேற்பவே இம்மா வட்டம் அமைந்துள்ளது . பல்வேறு வகைப் 
பட்ட குன்றுகளையும் , மண்வகையையும் , காடு . மேடு பள்ளம் 
போன்ற 

மாறுபட்ட நில அமைப்பையும் இம்மாவட்டம் 
பெற்றுள்ளது . அன்று சூட்டப்பட்ட பெயர்கள் இன்றும் அவ்வூர் 
களுக்குப் பொருந்துமாறே மாவட்டத்தின் நில அமைப்பு 
உள்ளது . 


இம்மாவட்ட ஊர்ப்பெயர்களில் நூற்றுக்கு மேற்பட்ட 
பொதுக்கூறுகளைக் காணமுடிகிறது . பெரும்பாலான பொதுக் 
கூறுகளில் நில அமைப்புப் பெயரடைகளின் அடிப்படையில் 
அமைந்த ஊர்கள் உள்ளன . எனவே , 

பெயரடைககுப் 


6. அகநானூறு - பாடல் : 160 - 8 
7 . 

172-14 
8 . 

182-18 


ஊர்ப்பெயர்களின் சிறப்புக்கூறுகள் 


229 


பொருந்துமாறு அமைப்புடைய ஊர்கள் எங்கெல்லாம் உள்ளன 
வோ அங்கெல்லாம் அதே பெயரடை , ஊர்ப் பெயரில் அமைந் 
துள்ளது . எடுத்துக்காட்டாக , எங்கெல்லாம் 

குன்றுகள் 
உண்டோ , அங்கெல்லாம் அப்பெயரடை ஊர்ப் பெயரில் அமைந் 
துள்ளது . 


2 


நில அமைப்பில் , இயற்கையாகவே அமையும் பெயர்களும் 
உண்டு ; செயற்கையாகப் பின்பு அமைக்கப்படும் பெயர்களும் 
உண்டு . 

மலை காடு , மேடு , பள்ளம் , வண்டல் போன்ற 
பெயர்களெல்லாம் இயற்கையாகலே அமைவது. 

சோலை , 
தோட்டம் , கழனி போன்ற பெயர்கள் செயற்கையாகப் பின்பு 
அமைக்கப்படுவது . செங்கைமாவட்டத்தில் இவ்விருவகையான 
பெயரடைகளையும் ஊர்ப்பெயர்களில் காணமுடிகிறது . 
னும் இயற்கையான நில அமைப்புப் பெயரடைகளே மிகுதி . 


எனி 


இனி , இருவகையிலும் பெயரடைகளாக அமைந்த ஊர்ப் 
பெயர்களை 

இங்குக் காணலாம் . 


குன்றத்தூர் 
காட்டூர் 
இல்லத்தூர் 
கோட்டூர் 
வண்டலூர் 
செய்யூர் 
மலைவையாவூர் 
கானலூர் 
பாலையூர் 
கரம்பனூர் 
மணலூர் 
பாலேஸ்வரம் 
செங்கல்பட்டு 
குன்னம்பட்டு 
கல்பட்டு 
பருக்கிப்பட்டு 
மலைப்பட்டு 
பள்ளிக்காரணை 


காட்டுப்பாக்கம் 
கழனிப்பாக்கம் 
கல்பாக்கம் 
மணல்பாக்கம் 
இஞ்சியம்பாக்கம் 
பள்ளம்பாக்கம் 
காணியம்பாக்கம் 
கோட்டுப்பாக்கம் 
மலைப்பாக்கம் 
குன்னவாக்கம் 
காட்டுவாக்கம் 
கண்டிவாக்கம் 
புழுதிவாக்கம் 
மடக்குப்பம் 
பள்ளியறைக்குப்பம் 
செம்மண்சேரி 
அணைக்கட்டுச்சேரி 
பாரேரி 


230 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


கல்குளம் 
சுண்ணாம்பக்குளம் 
மணல்மேடு 
குன்னக்காடு 
முட்டுக்காடு 
பட்டிக்காடு 
வெளிக்காடு 
கோட்டைக்காடு 
தோட்டக்காடு 
மா கழனி 
காட்டகரம் 
குன்றப்பள்ளி 
காட்டுப்பள்ளி 
கோட்டுவளி 


பள்ளவேரி 
குழிபள்ளம் 
கோடிப்பள்ளம் 
நத்தப்பேட்டை 
ஒரக்காட்டுப்பேட்டை 
ப்ளே ஸ்பாளையம் 
மேட்டுப்பாளையம் 
சாட்டுக்காரணை 
காட்டு சோப்பு 
காட்டுக்கோட்டை 
அடவிவிளாகம் 
கிடங்குக்கரை 
கல்வாய் 


குன்னவலம் 


நில அமைப்புப் பெயராக இடம்பெற்ற இம்மாவட்ட ஊர்ப் 
பெயர்களில் பல இயற்கையாக அமைந்த நில அமைப்பையே 
பெற்றுள்ளன என்பது மட்டுமன்றி அப்பெயர் அடைகளே பன் 
முறை பல பொதுக்கூறுகளிலும் இடம் பெற்றுள்ளது . செயற்கை 
யமைப்பைப் பெற்ற ஊர்கள் ஆங்காங்கு அருகிக் காணப்படு 
கின் றனவேயன்றிப் பல்வேறு ஊர்களாக அவை அமையவில்லை . 
மேலும் , இம்மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ள ஊர்ப்பெயர்களின் 
பொதுக்கூறுகளில் பெரும்பாலானவை நில அமைப்புப் பெயரடை 
களையே பெற்றுள்ளன 


என்று 


சிறப்புக் கூறுகளில் இடம் பெற்றுள்ள பெயரடைகளில் 
வேண்டுமானால் தாவரம் , விலங்கு , பறவை , ஆட்பெயர்கள் 
போன்ற பெயரடைகள் மிகுந்து காணப்படலாம் . 

ஆனால் 
பொதுக்கூறுகளில் இடம் பெற்றுள்ள பெயரடைகள் 
நோக்கும்போது இம்மாவட்ட ஊர்ப்பெயர்களில் பெரும்பாலும் 
நில அமைப்புப் பெயர்களையே காணமுடிகிறது . அதனால் , 
சிறப்புக் கூறுகளில் நில அமைப்புப் பெயரடைகள் மிகுதியாக 
இடம் பெறவில் லையே 

எண்ண வேண்டியதில்லை . 
பொதுக்கூறுகளில் இடம் பெற்றுள் , நில அமைப்புப் பெயரடை 

சில சிறப்புக் கூறுகளிலும் இடம் பெற்றுள்ளன . அங்கு 
இடம் பெறா தன சிலவும் இங்கு இடம் பெற்றுள்ளன . 


என்று 


ஊர்ப்பெயர்களின் சிறப்புக்கூறுகள் 


231 


குன்ற , காடு . பாலை , மணல் , கரம்பை , வண்டல் , கல் 
சுண்ணாம்பு , பள்ளம் , மேடு , செம்மண் , குழி , நத்தம் , கிடங்கு 
போன்ற நில அமைப்புப் பெயரடைகள் இயற்கையான 
அமைப்பைப் பெற்றவை . இவைகளில் குன்று , காடு போன்ற 
பெயர டைகள் பல பொதுக்கூறுகளில் இடம்பெற்று , பல ஊர்ப் 
பெயர்களாகியுள்ளன . குன்று , மலை , குன்னம் போன்ற வேறு 
சில பெயர்களிலும் குன்று என்ற பெயர் அடைச்சொல் வழங்கப் 
படுகிறது . இவ்வாறு இடம் பெற்றுள்ள ஊர்ப் பெயர்களே நில 
அனமப்புப் பெயர்களில் மிகுதி 

மிகுதி எனலாம் . 


காடு , - கான் , கிடங்கு , அடவி போன்ற பல்வேறு பெயர் 
களில் காடு என்ற பெயர் வழங்கப்படுகிறது . 

அவ்வாறு 
அமைந்த ஊர்ப்பெயர்களும் மிகுதியாக உள்ளன . பல்வேறு 
பொதுக்கூறுகளிலும் காடு என்ற பெயர் அடை அமைந்துள்ளது . 
ஒவ்வொரு பொதுக்கூறிலும் இச்சிறப்புக்கூறு பெற்றுப் பல ஊர் 
கள் அமைந்துள்ளன.எடுத்துக்காட்டாகக் காட்டுப்பாக்கம் என்ற 
பெயரில் ஊர்கள் இம்மாவட்டத்தில் உள்ளன . 
மட்டுமே இங்கு எடுத்துக் காட்டப்படுகிறது . குன்று என்ற பெய 
ரடைக்கும் இது பொருந்தும் . குன்றத்தூர் என்ற பெயருடைய 
ஊர்கள் பல இருப்பினும் ஒரு ஊர் மட்டுமே இங்குக் குறிப்பிடப் 
படுகிறது . 


பல 


ஒரு ஊர் 


என்று 


வண்டல் , கரம்பை , மணல் , செங்கல் , பருக்கை , கல் , சுண் 
ணாம்பு , செம்மண் , புழுதி போன்ற பெயர் அடைகள் மண்ணின் 
தன்மையை எடுத்துக்காட்டும் விதத்தில் அமைந்துள்ளன . இம் 
மாவட்டத்தில் எத்தகைய மண்வளம் அமைந்துள்ளது 
செய்யப்படும் ஆராய்ச்சிக்கும் கூட ஊர்ப்பெயர்கள் 

துணை 
செய்கின் றன . 

அன்று சூட்டப்பட்ட 

ஊர்ப்பெயர்களுக்கு 
இன்றும் அப்பெயர் பொருந்துமாறு அதே மண்வளம் இன்றும் 
இம்மாவட்ட ஊர்களில் காணப்படுகிறது . 


செய் , பட்டி , வெளி , கழனி , இஞ்சி , காணி . கோட்டை . 
கண்டி , அணைக்கட்டு , தோப்பு போன்ற பெயர் அடைகள் 
செயற்கையாக அமைக்கப்பட்ட நில அமைப்பைப்புலப்படுத்தும் . 
இவ்வாறு பெயர் அடைகளைப் பெற்றுள்ள ஊர்கள் இயற்கை 
நில அமைப்பால் பெயர் பெற்றுள்ள ஊர்களைக் காட்டிலும் 
காலத்தால் பிந்தியவைகளாகவே இருத்தல் வேண்டும் . மலை , 
காடு போன் றவை இயற்கையாகவே அமைந்தவை . அவைகள் 
உள்ள இடங்களில் அப்பெயர்களை உடனேயே சூட்டியிருப்பர் . 


232 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


கோட்டை , இஞ்சி , கழனி , தோட்டம் போன்றவை மனித 
முயற்சியால் பின்னர் உருவாக்கப்படுபவை . அவ்வாறு உருவாக் 
கிய பின்பு அப்பெயர்களை ஊர்களுக்குச் சூட்டியிருப்பர் என்பத 
னால் அப்பெயர்கள் சிறிது காலம் பின் தங்கியே தோன்றியிருக்க 
வேண்டும் . 


பெயர் 
இல்லம் , மடம் , பள்ளியறை , பள்ளி போன்ற 
அடைகள் குறிப்பிட்ட இடத்தைச் சுட்டும் விதத்தில் அமைந் 
திருந்தாலும் அவைகளும் நில அமைப்பின் அடிப்படையி 
லேயே அமைந்துள்ளன . குறிப்பிட்ட நிலத்தில் செயற்கையாக 
அமைக்கப் பட்டவைகளே அவை . தோட்டம் , கழனி என்பன 
ஊர்ப்புறத்தே செயற்கையாக அமைக்கப்படுவன என்றால் 
இல்லம் , மடம் என்பன ஊர்களுக்குள்ளே செயற்கையாக அமைக் 
கப்படுவன . இவ்வடிப்படையில் நோக்கினால் ஒவ் வொரு ஊரிலும் 
உள்ள அனைத்து வீடுகளும் நில அடிப்படையில் அமைந்தவை 
தானே என்று ஐயுறக் கூடும் . ஊர்களுக்குப் பெயர் சூட்டுவதற்கு 
குன்று , காடு போன்ற இயற்கையமைப்புப் பெயர்களோ , 
அல்லது தோட்டம் கழனி போன்ற செயற்கையமைப்புப் 
பெயர்களோ பொருந்தி அமையாத 

போது , பெயர் சூட்டு 
வதற்குக் காரணமாக வீடு , மடம் , பள்ளி போல்வன அமை 
யும் இடங்களுக்கே இவை பொருந்தும் எனலாம் . அணைக் 
கட்டு என்ற பெயரடையும் இவ்வாறே அமைந்துள்ளது . 


பல்வேறு வகைப்பட்ட இயற்கை , செயற்கையான நில அமைப் 
புப் பெயரடைகள் இம்மாவட்ட ஊர்ப்பெயர்களில் சிறப்புக் 
கூறுகளாக அமைந்துள்ள தாவ் இம்மாவட்ட ஊர்ப்பெயர்களின் 
நிலையை உணர்வதுடன் பல்வேறுவகைப்பட்ட நிலத்தின் தன் 
மைகளையும் உணரமுடிகிறது . அவ்வ கையில் இப்பெயரடைகள் 
பெரிதும் துணை செய்கின்றன எனலாம் . 


4 . 


நீர் 


நிலைப் பெயரடைகள் : 


நில அமைப்புப் பெயரடைகளைப் போன்றே நீர் நிலைப் 
பெயரடைகளும் காலத்தால் முந்தித் தோன்றிய ஊர்ப்பெயர் 
களையேயுணர்த்தும் . சங்க இலக்கியங்களிலேயே நீர் நிலைசளைத் 
தலைவனுடையஊர்பற்றிய செய்திகளுடன் இணைத்துக் கூறும் 
முறை இருந்துள்ளதைக் காணமுடிகிறது . பெரும்பாலான தலைவர் 
களுடையஊர் பற்றிக்குறிப்பிடும் போது அவ்வூர் அமைந்துள்ள 
குன்றம் அல்லது கானம் பற்றியும் கூறியுள்ளனர் . அக்குறிப்பில் , 
அக்குன்றிலுள்ள அருவி , கானிலுள்ள ஆறு பற்றியும் கூறப் 


ஊர்ப்பெயர்களின் சிறப்புக்கூறுகள் 


233 


பட்டுள்ளது . சுருங்கச் சொல்வதெனில் அங்குள்ள நீர் நிலை 
களின் 

தன்மைகளுக்கேற்பவே குன்றமோ அன்றிப் 
இடங்களோ சிறப்புப் பெற்றுள்ளன . 


1 . 


அருவி ஆன்ற உயர் சிமை 
" வயங்கு வெள்ளருவிய குன்றம் " 
வைகு கடல் அம்பியில் தோன்றும் 
மைபடு மாமலை 11 


என்றெல்லாம் நீர் நிலைகள் சிறப்பித்துக் கூறப்பட்டிருக்கும் 
இடங்களைச் சங்கப் பாட களில் காணமுடிகிறது . நில அமைப்புப் 
பெயர்களும் கூட நீர் நிலைகள் அமைவ தற்கேற்பவே அமை 
கின்றன . நீர் நிலைகள் இல்லாத இடங்கள் வரண்டபாலை 
வனமாகவோ , உயர்ந்த மலைப் பகுதிகளாகவோ தான் காணப் 
படும் . 


அருவி , ஆற்று வெள்ளம் . குளம் பற்றிய குறிப்புகள் சங்க 
இலக்கியப்பாடல்களில் ஊரை உணர்த்தும் அடையாளங்களாக 
அமைந்துள்ளன . அந்நிலையே காலப்போக்கில் வளர்ச்சி பெற்று 
ஊர்ப் பெயர்களுக்குச் சிறப்புக்கூறுகளாக அமையத் தொடங்கி 
விட்டன . நில 

அமைப்பின் அடிப்படைபில் ஊர்ப்பெயர்கள் 
சூட்ட முடியாத இடங்களில் நீர் நிலைப்பெயரடையின் அடிப் 
படையில் சூட்டியிருக்கலாம் . அல்லது , அருவி , ஆறு , ஏரி , குளம் 
போல்வன குறிப்பிட்டுக் கூறப்படும் அளவிற்குச் சிறப்புடைய 
தாக அமையும் போது அவ்விடங்களில் தோன்றும் ஊர்களும் 
அப்பெயர்களையே பெற்றிருக்கலாம் . செங்கைமாவட்ட ஊர்ப் 
பெயர்களில் காணப்படும் நீர் நிலைகளின் அடைச்சொற்களும் 
இவ்வடிப்படையிலேயே அமைந்திருக்க வேண்டும் . 


இம்மாவட்ட ஊர்ப் பெயர்களையுணர்த்தும் பொதுக்கூறுகளி 
லேயே நீர் நிலைகளைக்குறிக்கும் சில பொதுக்கூறுகளும் காணப் 
படுகின்றன . ஏரி , குளம் , கடல் , சமுத்திரம் போன்ற பொதுக் 
கூறுகளில் பல்வேறு பெயரடைகள் இடம் பெற்றிருக்கலாம் . நில 


9 . 


அகநானூறு - பாடல் : 185-10 

202-1 


10 . 


.. 


187-23 , 24 


234 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


அமைப்பு , தாவரம் , விலங்கு , ஆட்பெயர்கள் போன்ற அடிப் 
படையில் 

சிறப்புக்கூறுகள் அமைந்திருக்கலாம் . ஆனால் , அச் 
சிறப்புக் கூறுகளால் உணர்த்தப்படும் பெயரடைகள் அனைத்தும் 
நீர் நிலைகளையே உணர்த்தும் . 


அரனேரி என்பதில் சிறப்புக்கூறு இறைவனையும் , பள்ளவேரி 
என்பதில் சிறப்புக்கூறு நில அமைப்பையும் உணர்த்தலாம் . 
ஆனால் இரண்டு சிறப்புக் கூறுகளாலும் உணர்த்தப்படுவது ஏரி 
யாகிய நீர் நிலையேயாகும் . இவ்வெடுத்துக்காட்டு பிற பொதுக் 
கூறுகளுக்கும் பொருந்தி அமையும் . 


இம்மாவட்டத்தின் பொதுவான அமைப்பும் 

இங்கு நீர் 
நிலைகள் மிகுதி என்பதைப் புலப்படுத்தும் . சில பகுதி கடற் 
கரையைச் சார்ந்தும் , வேறுசில பகுதிகள் ஏரி , ஆறு போன்ற 
நீர் நிலைகளைச் சார்ந்துமே அமைந்துள்ளன . பாலாறு , 
சேயாறு , பம்பையாறு போன்ற பெரிய ஆறுகளும் வேறு சில 
சிற்றாறுகளும் இம்மாவட்டத்தில் பாய்ந்து வளப்படுத்துகின்றன . 
செம்பரம்பாக்கம் , மதுராந்தகம் போன்ற ஏரிகள் இன்றும் 
பெரிய நீர் நிலைகளாகக் கருதப்படுகின்றன . இத்தகைய சூழ் 
நிலைகள் இயற்கையாகவே இம்மாவட்டத்தில் அமைந்துள்ள 
தால் ஊர்ப்பெயர்களில் நீர் நிலைகள் பற்றிய பெயரடைகள் 
மிகுந்து காணப்படுகின்றன எனலாம் . 


இம்மாவட்ட ஊர்ப்பெயர்களில் நீர் நிலை பற்றிய 
பெயரடைகளைப் பெற்றுள்ள ஊர்களாவன : 


ஆத்தூர் 
குளத்தார் 
நீர்வளூர் 
கடலூர் 
பாலூர் 
பொய்கையூர் 
துறையூர் 
சென் குளத்தூர் 
பெண்ணையூர் 
சொளப்பாக்கம் ( குளம் ) 
ஏரிப்பாக்கம் 
காவேரிப்பாக்கம் 


ஏரிப்பட்டு 
குளச்சேரி 
கடல்மங்கலம் 
கூவந்தாங்கல் 
வெள்ளந்தாங்கல் 
நீர்க்குன்றம் 
வெள்ளவேடு 
ஊத்துக்கோட்டை 
வெள்ளாற்றுக்கோட்டை 
நாராயண சமுத்திர 

அக்ரஹாரம் 
தண்ணீர்க்குளம் 


ஊர்ப்பெயர்களின் சிறப்புக்கூறுகள் 


235 


கயப்பாக்கம் 
ஆத்துப்பாக்கம் 
வெள்ளம்பாக்கம் 
ஏரிவாக்கம் 


ஏரிவாய் 
திருநீர்மலை 
நீர்ப்போர் 
தெள்ளகரம் 


முகலிவாக்கம் 


ஒழுகரை 


பொதுக்கூறுகளின் அடிப்படையில் சில ஊர்கள் மட்டுமே 
இங்கு எடுத்துக் காட்டப்பட்டுள்ளன . குறிப்பிட்ட ஒரு பொதுக் 
கூறில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஊர்கள் உள்ளன. பயனின்மை 
நோக்கி அவைகள் இங்குக் குறிப்பிடப்படாவிட்டாலும் நீர் நிலை 

பொதுக்கூறுகளைப் பெற்ற ஊர்கள் இன்னும் உண்டு 
என்பது நினைத்தற்குரியது . 


களின் 


ஏரி , குளம் , ஆறு போன்ற பெயரடைகளைப் பெற்ற ஊர்ப் 
பெயர்களே இம் மாவட்டத்தில் மிகுதியாகக் காணப்படுகின்றன . 
ஏரிப்பாக்கம் , ஏரிவாக்கம் , ஏரிப்பட்டு , ஏரிவாய் என்ற ஊர்ப் 
பெயர்கள் பல்வேறு விதமான இயற்கையமைப்புடைய ஊர்களி 
லும் ஏரிகள் அமைந்துள்ளன என்பதைப் புலப்படுத்துகின்றன . 


உள்ளன 


குளத்தூர் . சென்குளத்தூர் , குளப்பாக்கம் , குளச்சேரி ஆகிய 
ஊர்கள் பல்வேறு இயற்கையமைப்பிலும் குளங்கள் 
என்பதை எடுத்துக்காட்டும் . பாக்கம் என்று முடியும் பொதுக்கூறு 
கடற்கரையைச்சார்ந்துள்ள ஊர்களைக் குறிக்கும் . எனவே , நீர் 
நிலை தொடர்பான பெயர் அடைகள் பெரும்பாலும் பாக்கம் 
என்ற பொதுக்கூறு பெற்று முடியும் . பாக்கம் போன்றே சேரி 
என்ற பொதுக்கூறும் நீர் நிலையைச் சார்ந்தே அமையுமா தலால் 
அப்பொதுக்கூறு பெற்றுள்ள ஊர்களிலும் மிகுதியான ஊர்கள் நீர் 
நிலையின் பெயரடைகளைப் பெற்றே அமையும் . கயம் , பொய் 
கை போன்ற பெயர் அடைகளும் குளத்தையே உணர்த்தும் 


ஆத்தூர் , ஆத்துப்பாக்கம் , வெள்ளாற்றுக்கோட்டை, பெண் 
ணையூர் , முகலிவாக்கம் , பாலூர் ஆகிய ஊர்கள் ஆற்றின் பெயர்த் 
தொடர்பால் அமைந்த ஊர்களாகும் . ஆறு என்ற பொதுவான 
பெயர் அடையைப் பெறுவதுடன் வெள்ளாறு , தென் பெண்ணை 
யாறு , திருமுகலியாறு , பாலாறு , காவிரியாறு ஆகிய வெவ்வேறு 
ஆற்றின் பெயர்களையும் பெற்று ஊர்ப்பெயர்கள் அமைந்துள் 
ளன . இங்கு அடைச்சொல் வரிசையில் இடம் பெறாத வேறு சில 
ஆறுகளும் இம்மாவட்டத்தில் பாய்கின்றன என்பது முன்னர்க் 
கூறப்பட்டது . கூவம் என்பது கூட ஒரு ஆறாகவே கருதப்படுகிறது . 


226 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


ஆற்றின் பெயரடைகளைப் பெற்றுள்ள ஊர்கள் அனைத்தும் 
இமமாவட்டத்தில் காணப்பட்டாலும் ஊர்ப்பெயர்களில் இடம் 
பெற்றுள்ள சில ஆறுகள் உண்மையில் இப்பகுதியில் பாயவில்லை . 
தமிழ்நாட்டின் வேறு மாவட்டங்களில் அவ்வாறு + ள் பாய்ந்தா 
லும் அவ்வாறுகளைச் சிறப்பிக்கும் விதத்தில் சில ஊர்ப்பெயர் 
களுக்கு அவ்வாறுகளின் பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன என்பதை 
யுணர முடிகிறது . வேறு மாவட்ட ஊர்ப்பெயர்களின் பெயரிலும் 
கூட இம்மாவட்டத்தில் சில ஊாகள் 

அமைந்துள்ளன . 
போன்றே பிற மாவட்டங்களில் பாயும் ஆறுகளின் பெயர்களில் 
இம் மாவட்டத்தில் ஊர்ப்பெயர்கள் அமைந்துள்ளதாகும் . 


கடலை 


கடலூர் , கடல் மங்கலம் , நாராயண சமுத்திர அக்ரஹாரம் 
ஆகிய ஊர்ப் பெயர்கள் 

உணர்த்தும் விதத்தில் அமைந் 
துள்ளன . கடல் என்ற பொதுக்கூறும் உண்டு ; அதுபோல் சமுத் 
திரம் என்ற பொதுக்கூறும் இம்பா வட்டத்தில் உண்டு . வட 
மொழியாளர் செல்வாக்கு இப்பகுதயல் பரவியபோது , கடல் 
என்பதற்குப் பதில் சமுத்திரம் என்ற பொதுக்கூறு தோன்றியுள் 
ளது . அப் பொதுக்கூறு பெற்றுளள ஊர்ப்பெயர்கள் யாவும் குறிப் 
பிட்ட அந்தச் சூழ்நிலையில் தோன்றியவைகளேயாகும் . 


நீர்வளூர் , நீர்க்குன்றம் , திருநீர்மலை , நீர்ட்பேர் ஆகிய ஊர் 
களும் , வெள்ளம்பாக்கம் , வெள்ளந்தாங்கல் , வெள்ளவேடு ஆகிய 
ஊர்களும் நீர்வளம் மிகுந்துள்ள இடங்களில் தோன்றிய ஊர் 
களாகும் . வயங்கு வெள்ளருவிய குன்றம் என்று சங்க இலக் 
கியத்தில் கூறப்பட்ட குன்றத்தின் நிலையே நீர்க்குன்றம் , நீர் 
மலை என்று பின்னர்க் கூறப்பட்டுள்ளது . அருவி என்பதையே 
நீர் என்று ஊர்ப்பெயர்களில் குறிப்பிட்டுள்ளனர் . வெள்ளம் 
என்பதும் , நீர் என்பதையே உணர்த்தும் . இன்று அச்சொல் , மிகுதி 
யாகப் பெருக்கெடுத்து ஓடிவரும் நீரைக் குறிக்கும் சொல்லாகி 
யுள்ளது . பிற ஊர்ப்பெயர்களும் நீர் நிலையினையே உணர்த் 
தும் . 


ஊற்று நீரால் பெயர் பெற்ற ஊர் ஊத்துக்கோட்டை , 
ஆற்று நீர் , ஊற்று நீர் , ஏரி , குளம் , கடல் ஆகிய நீர் நிலைகளால் 
கிடைக்கும் நீர் என்று பல்விதமான நீர்வளமும் இம்மாவட்டத் 
தில் உள்ளதை ஊர்ப்பெயர்களால் உணர முடிகிறது . 
5. ஒப்புமைக்கூறுப் பெயரடைகள் : 

நில அமைப்புப் பெயர்கள் , நீர்நிலைப் பெயர்களையடுத்தே 
ஒப்புமைக்கூறுப் பெயர்களும் தோன்ரி 1 நக்க வேண்டும் . 


ஊர்ப்பெயர்களின் சிறப்புக்கூறுகள் 


237 


தன்மையை விளக்குதற்கு ஒரு பொருளைப் படைக்கும் மனிதன் . 
தனது முயற்சியால் மேலும் ஒரு பொருளை அதே தன்மையை 
விளக்கு தற்குப் படைக்கின்றான் . அப்போது முன்னர்க் கண்ட 
பொருளுடன் பின்னர்க் காணப்பட்ட பொருள் ஒப்பு நோக்கப் 
படுகிறது . வெவ்வேறு தன்மையை விளக்கும் வெவ்வேறு பொருள் 
கள் ஒப்பு நோக்கப்படமாட்டா.ஊர்ப்பெயர்களின் பெயர் அமைப் 
பிற்கும் இவ்விதி பொருந்தும். ஏற்கெனவே உள்ள ஊருக்கு 
மேற்கே ஒடுஊர் புதிதாகத் தோன்றும் போது 

போது புதிதாகத் 
தோன்றும் ஊர்ப்பெயரில் மேல் அல்லது மேற்கு என்ற அடைச் 
சொல் சேர்கிறது . சிறிது காலத்திற்குப்பிறகு பழைய ஊருக்குக் 
கிழக்கிலும் வேறோர் புதுஊர் தோன்றுகிறது . அப்போது 
புதிதாகத் தோன்றும் ஊர்ப்பெயருடன் கீழ் அல்லது கிழக்கு 
என்ற அடைச்சொல் சேர்கிறது . மேற்கே தோன்றிய ஊருக்கும் 
கிழக்கே தோன்றிய ஊருக்கும் ஏதேனும் 
பொருத்தம் இருக்கும் . இவ் வாற பல ஊர்கள் தோன்றியுள்ளன . 


ஒருவகையில் 


தாவரம் , விலங்கு , நில அமைப்பு , நீர் நிலை ஆகிய பல 
காரணங்களின் அடிப்படையில் ஊர்ப் 

பெயர்கள் புதிது 
புதிதாகத் தோன்றுகின்றன என்பது முன்னர் எடுத்துக்காட்டப் 
பட்டது புதிதாகத் தோன்றும் ஊருக்கு இக்காரணங்கள் ஏதும் 
பொருந்தி வராத போது ஒப்புமைக் கூறுப் பெயர்கள் அமையத் 
தொடங்குகின்றன . அல்லது , இக்காரணங்களைப் பற்றியெல்லாம் 
கவலைப்படாது புதுமுறையில் 

பெயர் சூட்டவிரும்பிய தன் 
பயனாகவும் இவ்வூர்ப்பெயர்கள் தோன்றியிருக்கலாம் . அல்லது , 
எல்லைப் 

பெயர்கள் , நிறப்பெயர்கள் . அளவுப் பெயர்கள் 
போன் றனவற்றை ஒப்புமை 19நாக்கில் ஊர்களுக்குப் பெயர் 
சூட்டுவதை ஒரு முறையாகவும் பின் பற்றியிருக்கலாம் . புதிது 
புதிதாகப் பல பெயர்கள் சூட்டுவதைவிட ஏற்கெனவே உள்ள 
ஊர்ப்பெயருடன் அதற்கு எத்திசையில் புதிய ஊர் தோன்று 
கிறதோ அத்திசைப் பெயரை மட்டும் அடைச் சொல்லாகச் 
சேர்த்தால் போதும் என்றும் எண்ணியிருக்கலாம் . இக்காரணங் 
களால் புதிதாகத் தோன்றிய ஊர்கள் வெவ்வேறு புதிய பெயர் 
களைப் பெறாமல் , பழைய ஊர்ப்பெயர்களுக்கு ஒப்புமைப் 
பெயர்களாகவே அமைந்துள்ளன . 


களாக 


செங்கை மாவட்ட ஊர்ப்பெயர்களில் ஒப்புமைக்கூறுப்பெயர் 
அமைந்த ஊர்கள் 

உள்ளன . 

பொதுக்கூறு 
களில் ஒப்புமைக்கூறுப்பெயர் அடைகளைக் காணமுடிகிறது . 
சிறிய என்ற அடைச்சொல் ஒரு பொதுக்கூறில் காணப்பட்டால் 


238 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்யெர்கள் 


பெரிய என்ற அடைச்சொல்லும் உறுதியாகக் காணப்படுகிறது . 
அது போன்றே கீழ் , மேல் 

என்ற ஒப்புமை அடைச் சொற் 
களும் அமையப் பெற்றுப் பல ஊர்கள் தோன்றியுள்ளன 


ஒப்புமைக்கூறுகள் பலவகையில் , பல அடிப்படையில் அமை 
யும் . ஆனால் , செங்கைமாவட்ட ஊர்ப்பெயர்களில் முக்கிய 

மூன்று வகையிலான ஒப்புமைக் கூறுகளை ஊர்ப்பெயர் 
களின் அடைச்சொற்களில் காண முடிகிறது . வையாவன : 


மாக 


1 : கீழ் , மேல் போன்ற எல்லையடிப்படையில் அமைந்த 

ஒப்புமைக் கூறுகள் 


2. சிறிய , பெரிய போன்ற அளவடிப்படையில் அமைந்த 

ஒப்புமைக்கூறுகள் 


3. கருமை , 

செம்மை போன்ற நிறவடிவப் 
அமைந்த ஒப்புமைக்கூறுகள் . 


படையில் 


மூவகையினவாக ஒப்புமைக்கூறுகள் காணப்பட்டாலும் ஒவ் 
வொருவகைக்கும் சான்றாகச் சில ஊர்களையேகாணமுடிகிறது . 
அதனால் 

இம்மூவகையில் அடங்கும் ஊர்ப்பெயர்களைத் 
தனித் தனியாக நோக்காமல் ஒப்புமைக்கூறுப் பெயரடைகள் என்ற 
பொதுத்தலைப்பிலேயே நோக்கியறியலாம் . 


ஒப்புமைக்கூறுப் பெயரடைகளைப் பெற்று 
டத்தில் அமைந்துள்ள ஊர்கள் பின்வருமாறு ; 


ம்மாவட் 


கீழக்கோட்டூர் 
மேலக்கோட்டூர் 
மேலமெய்யூர் 
அழகூர் 
அச்சிறுபாக்கம் 
கரும்பாக்கம் 
கேளம்பாக்கம் 
நல்லம்பாக்கம் 
புதுப்பாக்கம் 
செம்பாக்கம் 
செம்பரம்பாக்கம் 


புத்தூர் 
கருப்பூர் 
அல்லூர் 
மேல்பட்டு 
நடுப்பட்டு 
கீழ்ப்பட்டு 
மேலப்பட்டு 
புதுப்பட்டு 
இருள்பட்டு 
விளக்குப்பட்டு 


ஊர்ப்பெயர்களின் சிறப்புக்கூறுகள் 


239 


தென்பாக்கம் 
பெரும்பாக்கம் 
மேல்பாக்கம் 
கீழ்ஒட்டிவாக்கம் 
புத்தேரி 
தென்னேரி 
நன் மங்கலம் 
செங்குன் றம் 
சிறுகுன்றம் 
நெடுங்குன்றம் 
கீழ்க்காரணை 
தென்காரணை 
புதுப்பட்டணம் 
தென்பட்டணம் 
வட பட்டணம் 
கீழ்கால்பட்டடை 
மேல்கால்பட்டடை 
கருவேளம்பூண்டி 
செம்பூண்டி 
பெரியவாயல் 
புதுவாயல் 
புத்தகரம் 
மேல கரம 
கீழகரம் 
சிறுவேடல் 
வடநெம் ரிலி 
வடகால் 
தென்கால் 
சிறுகடல் 
பெருங்கடல் 
பெருங்கல் 
சிறுகல் 
வெங்கல் 


மேலக்குப்பம் 
மேட்டுக்குப்பம் 
புதுக்குப்பம் 
புதுச்சேரி 
சிறு அப்பனஞ்சேரி 
கீழச்சேரி 
மேலச்சேரி 
பெரும்பேடு 
சின்னப்பேடு 
கீழவேடு 
புதுப்பாளையம் 
மேட்டுப்பாளையம் 
பெரிய பாளையம் 
பெருந்தண்டலம் 
பெரியதோட்டம் 
கீழ்விளாகம் 
மேல்விளாகம் 
கீழ்தேவ தானம் 
மேல்தேவ தானம் 
மேலப்பூண்டி 
கீழப்பூண்டி 
வடகரை 
தென்கரை 
நடுக்கரை 
செங்கரை 
பெருநகரம் 
சிறுநகரம் 
மேல்கழனி 
கீழ்க்கழனி 
பெருங்கோழி 
கீழ்மேனி 
பெருவேலி 
சிறுவேலி 


240 


செங்கல்பட்டு பாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


கீழ்வலம் 
மேல்வலம் 
பெரும்பேர் 


கருங்குழி 
வெங்குழி 
கீழ்வசலை 
மேல்வசலை 
புதுப்பேர் 


ஒப்புமையடிப்படையில் 

எடுத்துக்காட்டப்பட்ட 
ஊர்ப்பெயர்கள் அனைத்தும். பெரும்பாலும் ஒரு ஊர்ப்பொரு 
டன் மற்றது 

ஒப்புமைப்படு - திப் பார்க்கும் விதத்திலேயே 
அமைந்துள்ளன , ஒப்புமைப் பெயர்களின் அடிப்படையில் 

எல் 
லாப் பொதுக்கூறுகளிலும் ஊர்கள் இடம் பெற வில்லை . ஆனால் 
இடம்பெற்ற பொதுக்காறுகளிலெல்லாம் பெரும்பாலும் 
ஒப்புமைப்படுத்திக் காணும் விதத்திலேயே ஊர்ப் பெயர் * ள் 
அமைந்துள்ளன . 


மூவகை ஒப்புமைக்கூறுகளின் அடிப்படையிலும் ஊர்ப்பெயர் 
கள் அமைந்திருந்தாலும் கீழ் , மேல் , தெற்கு , வடக்கு போன்ற 
எல்லையடிப்படையில் அமைந்த ஊர்ப்பெயர்களே 
இம்மாவட்டத்தில் மிததி . அதற்கு அடுத்த நிலையில் சிறிய , 
பெரிய போன்ற அளவடிப்படையில் அமைந்த ஊர்ப்யெபர்கள் 
அமைந்துள்ளன . கருமை , செம்மை போன்ற நிற அடிப்படை 
யில் அமைந்த ஊர்ப்பெயர்கள் முன்னிரண்டுவகைகளைக் காட் 
டிலும் குறைவாகலே 

உள்ளன . 


பல 


ஊர்கூட 


புது என்ற அடைச் சொல்லைப் பெற்றுப் 

ஊவர்கள் 
இம்மாவட்டத்தில் உள்ளன . ஆனால் , அதனுடன் ஒப்பிடுமாறு 
அதற்கு மாறுபட்ட தன்மையாகிய 

பழைய என்ற அடைச் 
சொலலைப் பெற்று ஒரு 

இம்மாவட்டத்தில் இடம் 
பெறவில்லை . பிறமாவட்ட ஊர்ப் பெயர்களில் இல்லாத புதுமை 
என்று 

இதனைக் குறிப்பிடலாம் . இவ்வாறு இடம் பெறாமைக் 
குக் காரணத்தையும் கருத முடிகிறது . ஒரு பகுதியில் * புதிதாக 
ஓர் ஊர் தோன்றும் போது 

அதனைப் 

என்ற அடைச் 
சொலலுடன் குறிப்பிடுகிறோம் . அதனைச் சார்ந்து பிறிதோர் 
ஊர் பின்பு தோன்றும் போது அதற்குவேறோர் பெயர் தான் 
சூட்டவேண்டும் . அதற்குப் பழைய என்ற 

அடைச்சொல் 
சேர்த்துக் கூறுவதோ , அன்றி , ஏற்கெனவே தோன்றி வழக்கில் 
உள்ள ஊரை . 

அது முன்பு தோன்றிய ஊர் என்பது கருதிப் 
பழைய , என்ற அடைச்சொல்லைச் சேர்த்துக் கூறுவதோ 


புது 


ஊர்ப்பெயர்களின் சிறப்புக்கூறுகள் 


241 


யலாது . எனவேதான் பொதுவாகப் பழைய என்ற அடைச் 
சொல் பெற்ற ஊர்களை மிகுதியாகக் காணமுடியவில்லை . 


இம்மாவட்டத்தில் புது என்ற அடைச் சொல்லைப் பெற்றுப் 
பல ஊர்கள் உள்ளன . புத்தூர் , புதுப்பாக்கம் , புத்தேரி , புதுப் 
பட்டணம் , புதுவாயல் , புத்தகரம் , புதுப்பட்டு , புதுக்குப்பம் , 
புதுச்சேரி , புதுப்பாளையம் , புதுப்பேர் ஆகிய ஊர்கள் புது என்ற 
அடைச் சொல்லைப் பெற்றுக் காணப்படுகின்றன . இவ்வெல்லா 
ஊர்களும் பிற்காலத்தில் தோன் றிய ஊர்களாகவே இருத்தல் 
வேண்டும் . 


கீழக்கோட்டூர் - மேலக்கோட்டூர் , மேல்பாக்கம் - சீழ்ஓட்டி 
வாக்கம் , கீழ்க்காரணை - தென்காரணை , தென்பட்டணம் - வட 
பட்டணம் , கீழ்கால் பட்டடை - மேல் கால் 

பட்டடை , மேல 
கரம் கீழகரம் , வடகால் – தென் கால , மேல்பட்டு - நடுப்பட்டு 
கீழ்ப்பட்டு , கீழச்சேரி --மேலச்சேரி , கீழ்விளாகம் , - மேலவிளாகம் , 
கீழ்தேவ தர்னம்– மேல் தேவ தானம் , மேலப்பூண்டி - கீழப்பூண்டி , 
வடகரை - தென்கரை- நடுக்கரை , மேல்கழனி - கீழ்க்கழனி, மேல் 
வல + கீழ்வலம் , மேல்வசலை- கீழ்வசலை என்ற அடிப்படை 
யில் ஒப்புமைக் கூறுகளைப் 

கூறுகளைப் பெற்று ஊர்ப்பெயர்கள் அமைந் 
துள்ளன . 


| 


பெயர்களையுடைய 


பெரும்பாலும் எல்லையடிப்படையில் அமைந்த 

ஊர்கள் 
ஒன்றிற்கு மாறுபட்ட பிறிதோர் எல்லையைப் பெற்றே அமைந் 
துள்ளன . 

அவ்வாறு ஊர்ப்பெயர்களைச் சூட்டுவதை ஒரு முறை 
யாகவே அமைத்துள்ளனர் என்று தெரிகிறது . எல்லையடிப்படை 
யில் அமைந்த ஊர்களில் பல அதற்கு மாறுபட்ட பிறிதோர் 
எல்லைப் பெயரையும் பெற்றே அமைத்துள்ளன , ஒரு சில ஊர்ப் 
பெயர்களே இவ்வகையில் விதிவிலக்காக அமைந்துள்ளன . அவ் 

வலலைகளுநக்கும் மாறுபட்ட எல்லைப் 
ஊர்கள் தோன்றிப் பின்பு வழக்காறு அற்றுப் போயிருக்கலாம் . 
அல்லது , புதிய ஊர்கள் தோன்றுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் 
போயிருக்கவேண்டும் . தென்பாக்கம் , தென்னேரி என்ற ஊர் ! 
பெயர்களைக் காண முடிகிறது . 

ஆனால் வடபாக்கம் , வடவேரி 
என்ற ஊர்ப்பெயர்களைக காண முடியவில்லை . 
ஒட்டியும் , ஏரியை ஒட்டியும் முன்னிரண்டு ஊர்களுக்கு மாறுபட்ட 
திசையாகிய வடக்கில் புதிய ஊர்கள் 

தோன்றாமல் போயிருக்க 
லாம் ; தோனறு வதற்குரிய இயற் கைச் 

சூழல் அப்பகுதியில் 


கடற்கரையை 


16 


242 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


இல்லா திருந்திருக்கலாம் . இப்படிப்பட்ட நிலையில் உள்ள சில 
எல்லைப் பெயர்களைத் தவிர பிற எல்லைப் பெயர்கள் மாறு 
பட்ட ஒப்புமைக் கூறுகளைப் பெற்றே அமைந்துள்ளன . 


எ ெலைகளை 


எல்லையடிப்படையில் இடம் பெற்றுள்ள ஊப் 
பெயர்களை நோக்கும் போது வேறோர் உண்மையும் புலப்படு 
கிர பெரும்பாலு / நில 

அமைப்பின் 

அடிப்படையில் 
இடம் பெற்ற ஊர்ப் பெயர் + ளிலேயே எல்லையடிப்படையில் 
அமைந்த ஒப்புமைக் கூறுகளைக் காணமுடிகிறது . நில அடிப்படை 
யல்தான 

வலக படுத்த முடியும் . இவ்வுண்மை , 
எலலையடிப்படையில் அமைந்த ஊர்ப் பெயாகளின் சிறப்புக்கூறு 
களால புலப்படுகின்றன . மேலும் , சில இடங்களில் இரண்டு ஒப் 
புமைக கூறுகளுக்கு இடையில் வேறோா புதிய ஊர் தோன்றும் 
போது . அது நடு என்ற அடை சொல்லைப் பெறுகிறது . நடுப் 
நடுக்கரை ஆகிய ஊவாபபெயாகளை 

வலகயல் 
சான்று காட்டலாம் . 


பட்டு , 


அச்சிறுபாக்கம் – பெரும்பாக்கம் , சிறுகுன்றம் - நெடுங் 
குன்றம் , சிறுகடல் + பெருங்கடல் , சிறுகல் – பெருகல் , பெரும் 
பேடு சின்னப்பேடு , பெருநகரம் சிறுநகரம் , டெருவேலி – 
சிறுவேலி ஆகிய ஊர்கள் ஓப்புமைப்படுத்திப் பார்க்கும் விதத் 
தில் அமைந்துள்ளன . 


ஒப்பிட்டுப் பார்க்கும் விதத்தில் வேறோா ஊர் இடம் 
பெறாமலும் பல சிறப்புக்கூறுகளை அளவடிப்படையில் பெற் 
றுள்ள இன்னும் சில ஊர்களும் இம்மாவட்டத்தில் காணப்படு 
கின்றன . பெரிய வாயல் , சிறுவேடல் , சிறுளப்பணஞ்சேரி , 
பெரியபாளையம் , பெருந்தண்டலம் , பெரிய தோட்டம் , பெருங் 
கோழி ஆகிய ஊ .1 கள் , ஒப்பிட்டுப் பார்க்கும் விதத்தில் பிற 
ஊர்பபெயர் கலைப் பெறாமலேயே அமைந்துள்ளன. 


அளவடிப்படையில் ஒப்புமைப்படுத்திப் பார்க்குமாடறு 
அமைந்தஊர்கள் நிலம் , நீர் போன்ற 

பல அடிப்படையிலும் 
அமைந்துள்ளன , எல்லாப்பொதுக்கூறுகளிலும் ஒப்புமைப்படுத் 
திப்பார்க்குமாறு ஊர்கள் அமைதல் இயலாது . அளவடிப் 
படையில 

-வற்றையெல்லாம் ஒப்பிடமுடியுமோ அவற்றின 
அடிப்படையிலேயே ஊாப்பெயர்கள் அமைந்துள்ளன . 


கறுப்பூர் . அல்லூர் - அழகூர் 
கரும்பாக்கம் - செம்பாக்கம் , செம்பரம்பாக்கம் 


சில ஊர்ப்பெயர்களுக்கு ஒப்புமைப்படுத்திப் பார்க்குமாறு 
ஊர்ப்பெயர்களின் சிறப்புக்கூறுகள் 

243 
கருவேம்பூண்டி - செம்பூண்டி 
வெங்கல் + செங்கல்பட்டு 
இருள் பட்டு — விளக்குப்பட்டு 

கருங்குழி - வெங்குழி 
ஆகிய ஊர்ப்பெயர்கள் நிற அடிப்படையில் ஒப்புமைப்படுத்திப் 
பார்க்குமாறு அமைந்துள்ளன . செங்குன்றம் , செங்கரை போன்ற 

பிற 
ஊர்ப்பெயர்கள் இடம் பெறவில்லை . அதற்குக் காரணமும் 
உண்டு . குன்றம் , கரை போல்வன கறுமையாக இருப்பது இயல்பு . 
எனவே , இயல்பான தன்மையைப் புலப்படுத்தும் விதத்தில் 
ஊர்ப்பெயர்கள் அமையும் என்று எதிர்பார்க்க முடியாது . 
ஆனால் குன்றம் , கரை போல்வன செம்மை நிறமுடையனவாகக் 
காணப்பட்டால் அதில் புதுமையுண்டு . அப்புதுமையை உணர்த் 
தும் விதத்திலேயே செங்குன்றம் , செங்கரை ஆகிய ஊர்ப்பெயர் 
கள் அமைந்துள்ளன . 


ம்மாவட்ட ஊர்ப்பெயர்களில் பல பொதுக்கூறுகள் காணப் 
பட்டாலும் நிற அடிப்படையில் ஒப்புமைப்படுத்திக் காணத் 
தகுந்த பொதுக்கூறுகளை மட்டுமே அடிப்படையாகக் கொண்டு 
ஊர்ப்பெயர்கள் அமைந்துள்ளன . அதிலும் , கறுமை , செம்மை 
ஆகிய நிறங்களின் அடிப்படையிலேயே ஊர்கள் அமைந் 
துள்ளன . வெண்மை என்ற நிறத்தின் அடிப்படையில் ஓர் ஊர் 
மட்டுமே காணப்படுகிறது . 


பல 


. 


ஊர் அமைப்புப்பற்றிய சிந்தனையில் ஒப்புமைக்கூறுகளின் 
அடிப்படையில் அமைந்துள்ளவிதம் ஓர் வளர்ச்சிப்படியென்றே 
கூறவேண்டும் . நிலம் , நீர் போன்ற அடிப்படையில் ஊர்ப்பெயர் 
களைச் சூட்டியது முதற்கட்டப்பணி என்றால் , அந்நிலத்தின் 
எல்லைப்பகுதி , அளவு , நிறம் முதலியனவற்றையும் பகுத் 
துணர்ந்து , அப்பகுப்பின் அடிப்படையிலும் ஊர்ப்பெயர்களை 
அமைத்துள்ள விதம் இரண்டாம் கட்டப்பணி என்று கூறலாம் . 
இப்படிப்பட்ட ஒப்புமைக்கூறுகளின் அடிப்படையில் ஊர்ப்பெயர் 
கள் தோன்றிய நிலை பிற்காலத்தில் அமைந்ததேயாகும் . 
இப்பகுப்பின் மூலமாக இம்மாவட்ட நிலம் , நீர் தொடர்பான பல 
செய்திகளை உணர்ந்து கொள்ள முடிகிறது எனலாம் . 
பிறவகைப் பெயரடைகள் : 

முன்னர்க் குறிப்பிடப்பட்ட ஆட்பெயர் அடைகள் , விளக்கப் 
பெயர் அடைகளில் இடம்பெறாத வேறு பிற அடைச்சொற் 


244 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப் பெயர்கள் 


களின் அடிப்படையிலும் சில ஊர்கள் இம்மாவட்டத்தில் காணப் 
படுகின்றன . பல்வேறு அடிப்படையில் அவ்வூர்சள் அமைந்துள் 
ளன.உறுப்புப் பெயர்கள் , உலோகப் பெயர்கள் , எண்ணுப் பெயர் 
கள் , விண்மீனைக் குறிக்கும் பெயர்கள் , அமுதத்தை உணர்த்தும் 
ஊர்ப்பெயர்கள் , பிற ஊர்ப்பெயர்களையே அடைச்சொற்களாகப் 
பெற்று அமைந்துள்ள புதிய ஊர்கள் என்று பிறவகைப் பெய 
ரடைகள் பல வகைப்படும் . 


ஒவ்வொரு பகுதியிலுமாக இவ்வடிப்படையில் அமைந்துள்ள 
ஊர்கள் சிலவே எனினும் இம்மாவட்ட ஊர்ப் பெயர்கள் எந்தெந்த 
அடிப்படையில் எல்லாம் அமைந்துள்ளன என்பதை உணர்வதற்கு 
இவ்வகைப் பெயரடைகளைப் பற்றி அறிவதும் அவசியமாகிறது . 
சில புதுமையான அடைச்சொற்களின் அடிப்படையில் அமைந்த 
ஊர்ப்பெயர்களையும் இப்பகுதியில் காணலாம் . 


உறுப்புப் பெயரடைகள் : 


இயற்கைப் பொருட்களின் பெயரடைகள் மற்றும் ஆட்கள் 
தொடர்பான பல்வேறு அடிப்படையில் அமைந்த பெயரடைகள் 
முதலியவற்றின் அடிப்படையில் ஊர்ப்பெயர்கள் அமைந்துள்ள 
விதம் முன்னர் எடுத்துக்காட்டப்பட்டது . ஆனால் , ஆட்களின் 
உடல் உறுப்புப் பெயர்களை அடைச் சொற்களாகப் பெற்றும் 
சில ஊர்கள் இம்மாவட்டத்தில் 

இம்மாவட்டத்தில் காணப்படுகின் றன . இவ்வாறு 
ஊர்ப்பெயர்களை அமைக்கும் புதிய முயற்சிகள் பிற்காலத்தில் 
தோன்றியவைகளாகவே இருத்தல் வேண்டும் . 


இடையூர் 
மெய்யூர் 
முடையூர் ( முடம் ) 
அளகூர் ( அளகம் ) 
காலூர் 
விரலூர் 
கண்ணூர் 
மடி யூர் 


ஆகிய ஊர்ப் பெயர்கள் உடல் உறுப்புப் பெயர்களை அடை 

டசி 
சொற்களாகப் பெற்று அமைந்துள்ளன இம்மாவட்ட ஊர்ப் 
பெயர்கள் பல பொதுக்கூறுகளின் அடிப்படையில் அமைந்திருந் 


ஊர்ப்பெயர்களின் சிறப்புக்கூறுகள் 


245 


தாலும் ஊர் என்ற ஒரு பொதுக்கூறின் அடிப்படையிலேயே 
உறுப்புப் பெயரடைகள் இடம் பெற்றுள்ளன என்பது எண்ணுதற் 
குரியது . இப்பொதுக்கூறு பிற பொதுக்கூறுகளினும் காலத்தால் 
முந்திய தாகும் . ஊர்ப் பெயர்களின் தோற்றக் காலத்திலேயே 
இப்பொதுக்கூறு அமைந்துள்ள தாகையால் உறுப்புகளை அடைச் 
சொற்களாகப் பெற்று ஊர்கள் அமைந்துள்ள முறையும் மிகப் 
பழைய தாகவே இருத்தல் வேண்டும் . 


னிதர்களின் பெயர்ச் சொற்கள் ஊர்ப்பெயர்களில் அடைச் 
சொற்களாக இடம் பெறுவதற்கு முன்பாகவே மனிதர்களது 
உடல் உறுப்புப் பெயர் 

அடைகள் 

ஊர்ப்பெயர்களில் இடம் 
பெற்றி நக்க வேண்டும் . பொது நிலையில் உறுப்புப் பெயரடை 
கள் ஊர்ப்பெயர்களில் இடம் பெற்ற நிலை பின்னர் மாற்றம் 
பெற்று , தனிப்பட்ட முறையில் தனிமனிதர்களின் பெயர்களே 
ஊர்ப்பெயர்களில் இடம் பெறத் தொடங்கிவிட்டன . 


இடை , உடல் , அளகம் , கால் , விரல் , கண் , மடி போன்ற 
உடலின் பல்வேறு உறுப்புப் பெயர்களையும் அடைச் சொற் 
களாப் பெற்றிருப்பதுடன் , முடம் என்ற உடலின் மாறுபட்ட 
அ !! பைக் 

குறிக்கும் அடைச் சொல்லையும் ஊர்ப்பெயரில் 
காண முடிகிறது . ஜங்குக் குறிப்பிடப்பட்ட உறுப்புப் பெயர்கள் 
உருவகம் , உவயை போன்ற அடிப்படையில் 

அமைந்துள்ளனவா 
அல்லது , இயல்பாகவே ரெது உறப்பும் 

பெயரை யேனும் 
உணர்த்துமாறு அமைந்துள்ளனவா என்பது விளங்கவில்லை . 


எண்ணுப் பெயரடைகள் : 


றுப்புப் பெயர்ளைப் போன்று 

எண்ணுப் பெயர்களை 
அடைச்சொற்களாகப் பெற்றும் சில ஊர்கள் இம்மாவட்டத்தில் 
காணப்படுகின்றன . இம்முறை , பெருவழக்காகப் 
படாததால் எண்ணுப் பெயர் அடகளைப் பெற்ற ஊர்ப்பெயர் 
களாகச் சிலவற்றையே காணமுடிகிறது . 


பின்பற்றப் 


அஞ்சூர் 
எண்ணூர் 
கோடிப்பள்ளம் 
முக்கூடல் 


மும்மல்பட்டு 
மூவரசுப்பட்டு 
கோடிந்தண் .... லம் 


பெற்றுள்ளன . 


ஆகிய 


ஊர்களே எண்ணுப்பெயர்களைப் 

முக் 
கூடல் என்ற ஊர்ப்பெயர் . மூன்று ஆறுகள் கூடும் காரணத்தால் 


246 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


அமைந்தது என்பது முன்னர் விளக்கப்பட்டது . மூவரசு என்ற 
பெயரடை , மூவேந்தர்களைக் குறிப்பிடும் விதத்தில் அமைந் 
திருக்கவேண்டும் . மும்மல்பட்டு என்ற ஊர்ப்பெயரும் மூன்று 
பேரை உணர்த்தும் விதத்திலேயே அமைந்துள்ளது . கோடி என் 
எல்லைப் பொருளை உணர்த்துமாறு அமைந்திருந்தாலும் 
என்ற 

எண்ணையும் உணர்த்துமாறு அமைந்துள்ள 
தனையும் உணரலாம் . அஞ்சூர் என்பது ஐந்து என்ற எண்ணை 
யும் , எண்ணூர் என்பது எட்டு என்ற எண்ணையும் குறிப்பிடு 
மாறு அமைந்துள்ளது . 


கோடி 


முக்கூடல் என்ற ஊருக்குக் காரணம் கூற முடிந்தது போல் 
அஞ்சூர் , எண்ணூர் போன்ற ஊர்களுக்குக் கூறமுடிவதில்லை , 
ஐந்து ஊர் சள் . எட்டு ஊர்கள் அடங்கிய பகுதிகளாக அவை 
இருந்திருக்கக் கூடுமோ என்று ஐயுற வேண்டியுள்ளது .. ஆங் 
காங்கு சில வீடுகள் மட்டுமே அடங்கிய ஐந்து பகுதிகள் , எட்டுப் 
பகுதிகள் சேர்ந்திருந்திருக்கக்கூடும் . அச்சிறுபகுதிகளை உள்ள 
டக்கி ஒரு ஊர்ப்பெயர் சூட்டமுற்பட்டிருக்கலாம் . அதன் விளை 
வால் அமைந்த ஊர்களே அஞ்சூர் , எண்ணூர் என்று பெயர் 
பெற்றுள்ளன என்று கருத வேண்டியுள்ளது . 


எண்ணுப் பெயர் அடிப்படையில் ஊர்ப்பெயர்கள் அமைந் 
தது ஆரம்பகால முயற்சி 

என்றே எண்ணவேண்டியுள்ளது . 
பிற்காலத்தில் பல்வேறு புதுக்காரணங்களால் புதிய ஊர்கள் 
தோன்றத் தொடங்கிவிட்டன. அதனால் எண்ணுப்பெயர் 
அடைகளைப் பெற்றுப் பிற்காலத்தில் ஊர்கள் அமையவில்லை . 


லோகப் பெயரடைகள் : 


தங்கம் , வெள்ளி , இரும்பு போன்ற உலோகங்களின் பெயர் 
அடைகளைப் பெற்றும் சில ஊர்கள் இம்மாவட்டத்தில் காணப் 
படுகின் றன . 

இப்படிப்பட்ட அடைச் சொற்களைப் பெற்ற 
ஒரு 

சிலவே உள்ளன 


ஊர்கள் 


காரணம் 

ஏதும் 


உறுப்புப்பெயரடைகள் , எண்ணுப்பெயரடைகளைப்போன்று 
தெளிவான 

கருத முடியாத நிலையிலேயே 
உலோகப்பெயர்களும் அமைந்துள்ளனவா , அல்லது எவ்வல் 
விடங்களில் என்னென்ன உலோகங்கள் கிடைத்தனவோ அதன் 
அடிப்படையில் ஊர்ப்பெயர்கள் அமைந்துள்ளனவா 
தெளிவாகப் புலப்படவில்லை . 

உலோகங்கள் , நிலத்துடன் 
தொடர்புடையனவாக அமைந்துள்ளதால் ஊர்ப்பெயர்கள் அமை 


என்பது 


ஊர்ப் பெயர்களின் சிறப்புக்கூறுகள் 


247 


வதற்கும் அவை காரணமாக இருந்திருக்குமோ 

என்று ஐயுற 
வேண்டியுள்ளது . 


களிம்பூர் 


கடம்பாக்கம் 


காயத் தூர் 
லாடகாரணை எண்டத்தூர் 
வெள்ளியூர் 
பொன்னேரி 


பொலம்பாக்கம் 
மணிப்பாக்கம் 
அயம்பாக்கம் 
பொன்னான்குளம் 
வெள்ளிவாயல் 
வெள்ளியகரம் 


மணிமங்கலம் 


மோதிரம் பேடு 
கனகம்பாக்கம் 


பொன் , வெள்ளி , இரும்பு போன்ற உலோ கப் பெயர் 
களுடன் மணியையும் பெயர் அடையாகப் பெற்றுப் பல ஊர்கள் 
இம்மாவட்டத்தில் அமைந்துள்ளன . பொன் , கனகம் , பொலம் 
போன்று பொன்னைக் குறிக்கும் பல பெயர்கள் ஊர்ப்பெயர் 
களில் அடைகளாக அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் .. 
நிலப் பெயர்களுக்கு அடைச்சொல்லாகப் பொன் அமைந்திருப்ப 
துடன் ஏரி , குளம் போன்ற நீர் நிலைப் பெயர்களுக்கும் அடைச் 
சொல்லாகப் பொன் அமைந்துள்ளது . ஏரி , குளம் முதலியன 
அமைந்துள்ள இடங்களில் பொன் காணப்பட்டதா அல்லது அவ் 
விடங்களின் சிறப்பு நோக்கி அவ்வாறு கூறப்பட்டதா என்பது 
விளங்கவில்லை . 


வெள்ளி , இரும்பு போன்ற உலோகப் பெயர்களை அடைச் 
சொற்களாகப் பெற்று ஊர்ப்பெயர்கள் அமைந்திருப்பதுடன் , 
அவ்வுலோகங்களுடன் தொடர்புடைய களிம்பையும் , இரும்பால் 
செய்யப்படும் லாடத்தையும் கூடப் பெயர் அடையாகப் பெற்று 
ஊர்கள் அமைந்துள்ளன . அதுபோன்றே , பொன்னால் செய்யப் 
படும் மோதிரம் , கடம் போன்ற அணிகலன்களின் பெயரையும் 
அடைச் சொல்லாகப் பெற்று ஊர்கள் அமைந்துள்ளதையும் 
காணமுடிகிறது . 


ஊர் பாக்கம் என்ற பொதுக்கூறுகளைக் கொண்ட பல உலோ 
கப்பெயரடைகளையுடைய ஊர்கள் அமைந்துள்ளன . இவ்விரு 
பொதுக்கூறுகளும் காலத்தால் முந்தியமைந்தவை . எனவே , 
உலோகப் பெயர்களை அடையாகப் பெற்று ஊர்கள் அமைந் 
துள்ள நிலை காலத்தால் முந்திய நிலை என்றே கூறவேண்டும் . 


248 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


நிலம் , நீர் முதலியவற்றின் அடிப்படையில் ஊர்ப்பெயர்கள் 
தோன்றிய காலத்திலேயே உலோகப் பெயர் 

அடைகளைப் 
பெற்றும் ஊர்கள் தோன்றியிருக்கவேண்டும் . சாவரம் , விலங்கு 
போன்ற பெயர் அடை களைச் சூட்டமுடியாத 

இடங்களில் 
உலோகப் பெயர்களைச் சூட்டியிருக்க வேண்டும் . அவ்வவ்விடங் 
களில் கிடைத்த உலோகங்களின் அடிப்படையில் ஊர்களின் 
பெயர்கள் அமைந்துள்ளன 

எண்ணுவது 

ஊர்ப் 
பெயர்களுக்கேனும் பொருந்தும் என்பது உறுதி 


என்று 


சில 


உணவுப் பொருட் பெயரடைகள் : 


மரப்பெயர் , செடிப்பெயர் , நீரில் வாழும் உயிரினப் பெயர் 
ஆகியவற்றின் பெயர் 

அடைகளைப் பெற்று அமைந்துள்ள 
ஊர்களைப்பற்றி முன்னர் எடுத்துக்காட்டப்பட்டது . அப் பெயர் 
களில் பல உணவுப் பொருளாகவும் அமைந்திருந்தது . அப்பெயர் 
கள் மட்டுமேயன்றி வேறுசில உணவுப் பெயர் அடைகளைச் 
சிறப்புக்கூறாகப் பெற்றும் சில ஊர்கள் இம்மாவட்டத்தில் 
அமைந்துள்ளன . இப்பெயர் அடைகளில் 

புதுமையாகவும் , 
பிற்காலத்தில் தோன்றிய 

வகைகளைக் குறிப்பிடுவன 
பாகவுமம் அமைந்துள்ளன . ஊர்ப் பெயர்களின் 

அமைப்பில் 
உணவுப் பொருள்களின் பெயர் அடைகளைச் சிறப்புக் கூறு 
களாகக் குறிப்பிடும் முறை சிறிது வேறுபட்டது அதிலும் , 
அமுதம் அரிய உணவுப் பொருள்களால் 

ஊர்கள் 
அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் . 


சில 


உணவு 


போன்ற 


லட்டூர் 
பாலூர் 
தேனூர் 
பழமத்தூர் 
கள்ளூர் 
அமுதூர் 
அப்ளாவரம் 
கடுகுப்பட்டு 
நெல்பட்டு 
நெற்குன்றம் 
நெல்வாய் 


தேனம்பாக்கம் 
சோற்றுப்பாக்கம் 
தினைப்பாக்கம் 
பாயசம்பாக்கம் 
நெய்யாடுவாக்கம் 
அன்ன தானவாக்கம் 
பாலபுரம் 
அமுதமேடு 
அமிர்தமங்கலம் 
மதுரமங்கலம் 
மதுரவாயல் 
பழவேலி 


ஊர்ப்பெயர்களின் சிறப்புக்கூறுகள் 


249 


ஆகிய ஊர்கள் உணவுப் பொருட்பெயர் அடைகளைப் பெற்று 
அமைந்துள்ளன . பால் , பழம் , தேன் , கள் , அமுது . நெய் போன்ற 
உணவுப் பொருட்களின் பெயர் அடைகள் ஊர்ப்பெயர்களில் 
அமைந்துள்ளதுடன் நெல் . தினை , கடுகு போன்ற பெயர் அடை 
களும் இடம் பெற்றுள்ளன . நெய் என்பது நெல் என்பதன் திரி 
பாகவும் இருத்தல் கூடும் . 


என்ற 


ஊர் 


போது 


அமுது அமிர்தம் 

பெயர் அடைகளைப் பல ஊர்ப் 
பெயர்களில் காண முடிகிறது . சோறு என்ற அடையையும் ஓர் 
பெற்றுள்ளது . இவ்விரு நிலைகளையும் ஒப்பு நோக்கும் 
நமக்கோர் உண்மை புலப்படும் . அமுது 

அமிர் தம் 
என்றெல்லாம் சிறப்பாகக் குறிப்பிடப்பட்டிருப்பது சோற்றையே 
யாகும் . பிறருக்குச் சோறிடுவது அன்னதானம் எனப்படும் . 
அச்செயலை உணர்த்துமாறும் ஓர் 

அமைந்துள்ளது . 
அவ்வாறு அன்னதானம் நடை பெற்ற பிற இடங்களே அமுது 
அமிர்தம் போன்ற பெயர் அடைகளைப் பெற்றுள்ளன என்று 
எண்ண வேண்டியுள்ளது . பிறருக்குத் தானமாக வழங்கப்பட்ட 
சோறு , அமுது என்று போற்றப்பட்டுள்ளது என்று கருதலாம் . 


ஊர் 


இன்று சமுதாயத்தினரால் விலக்கப் டுவகற் தரிய உணவுப் 
பொருளாகக் கருதப்படுவது கள் . அதன் பேரிலும் சில ஊர்கள் 
இம்மாவட்டத்தில் அமைந்திருப்பதை நோக்கினால் , கன்ளையும் 
உணவுவகையாகச் 

சமுதாயம் 

கருதிய பழைய காலத்தில் 
இவ்வூர்கள் தோன்றியிருக்க வேண்டும் என்று எண்ண 
வேண்டியுள்ளது . 


லட்டு , பாயசம் . அப்பளம் என்பன பிற மொழிச் சொற் பெயர் 
களாகும் . இடைக்காலத்தில் வேற்று மொழியினர் ஆட்சி இம்மண் 
ணில் காலூன்றியபோது தமிம் நாட்டவர் பேச்சு வழக்கில் இடம் 
பெற்ற சொற்கள் இவை . இச்சொற் பெயரடைகளைப் பெற்று 
ஊர்களும் தோன்றி பிருப்பது இம்மாவட்ட ஊர்ப்பெயர்களின் 
அமைப்பில் குறிப்பிடத்தக்க அம்சம் எனலாம் . தேன் , பால் 
போன்ற தமிழ்ச் சொற் பெயரடைகளைப் பெற்றுப் பல ஊர்கள் 
அமைந்திருப்பது போன்று லட்டு , பாயசம் போன்ற பெயரடை 
களைப் பெற்றும் பல ஊர்கள் அமையாமலிருப்பது இச்சொற்கள் 
இ மாவட்ட மக்களிடம் பெரு வழக்காக இடம் பெறவில்லை 
என்பதை உணர்த்தும் . 


மதுரம் என்பது இனிமை என்ற பொருள் தரும் . சிறப்பு மிக்க 
சோற்றுணவு அமுது என்று கூறப்பட்டது போன்று , சிறப்பிற்குரிய 


250 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


தேன் , பால் , நெய் போல்வன அதன் இனிமை கருதி மதுரம் 
என்று கூறப்பட்டிருக்கலாம் . 


உணவுப் பொருட் பெயரடை களைப் பெற்றுள்ள ஊர்ப் 
பெயர்களில் பல ஊர் , பாக்கம் என்ற பொதுக்கூறுகளையே பெற் 
றுள்ளமையால் , இம்முறை மிகப்பழங்காலந் தொட்டே அமைந் 
திருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது . ஆனால் , பாயசம் , லட்டு , 
அப்பளம் போன்ற பெயரடைகளைப் பெற்றுள்ள ஊர்கள் பிற் 
காலத்திலேயே தோன்றியிருக்க வேண்டும் . இம்முறை அவ்வள 
வாகச் செல்வாக்குப் பெறவில்லை என்பதையே இம்மாவட்ட 
ஊர்ப்பெயர்களால் உணர முடிகிறது . 
பிற ஊர்ப் பெயரடைகள் : 


பல்வேறு அடிப்படையில் பல விதப் பெயரடைகள் சிறப்புக் 
கூறுகளாக ஊர்ப்பெயர்களில் இடம் பெற்றுள்ள விதம் இதற்கு 
முன்னர் எடுத்துக்காட்டப்பட்டது . அப்பெயரடைகள் பல்வேறு 
காலச்சூழ்நிலைகளைப் பிரதிபலித்துக்காட்டுமாறு அமைந்துள்ள 
விதமும் விளக்கப்பட்டது . சில பெயரடைகள் இம்மாவட்டத்திற்கு 
மட்டுமே உரியனவாகவும் , பல்வேறு பெய்ரடைகள் வேறு மா 
வட்ட ஊர்களுக்கும் உரியனவாகவும் அமைந்துள்ளன . மாவட்ட 
அளவில் சிற் சில வேறுபாடுகள் காணப்பட்டாலும் பொதுவாகத் 
தமிழகம் என்ற நிலையில் பல்வேறு சிறப்புக்கூறுகளின் அடிப்படை 
யில் ஒருமைப்பாடே காணப்படுவதால் இம்மாவட்ட ஊர்ப்பெயர் 
களில் பல , வேறு மாவட்டங்களிலும் காணப்படுதல் இயல்பே . 


பல்வேறு பெயரடைகள் ஊர்களுக்குச் சிறப்புக் கூறுகளாக 
இடம் பெறுதல் இயல்பு . ஆனால் வேறு மாவட்டத்தில் உள்ள 
ஊர்ப்பெயர்களையும் , இதே மாவட்டத்தில் உள்ள வேறு சில 
ஊர்ப் பெயர்களையும் அடைச் சொல்லர்கச் சிறப்புக் கூறில் 
அமையப் பெற்றும் சில ஊர்கள் இம்மாவட்டத்தில் காணப்படு 

புதுமையாகும் . குறிப்பிட்ட சில பொதுக்கூறுகளைப் 
பெற்றுள்ள ஊர்ப்பெயர்களில் இம்முறையை மிகுதியாகக் காண 
முடிகிறது . 


வது 


காங்கேய நல்லூர் 
கோவைப்பாக்கம் 
கோட்டயம்பாக்கம் 
கூடல்பாக்கம் 


காங்கேயன் குப்பம் 
அண்ணாமலைச்சேரி 
ஒரகடமகாதேவிமங்கலம் 
பத்தல செங்கம் நாயுடு 

கண்டிகை 


ஊர்பெயர்களின் சிறப்புக்கூறுகள் 


251 


மதுராபுரம் 

பிக்கிசாணிசெங்கம் நாயுடு 

கண்டிகை 
அசனாபாத் பட்டடை 

சித்தலகுண்ட கண்டிகை 
அஸ்தகிரி பட்டடை 

கவுணிபுரம் பத்ராஜு 

கண்டிகை 
செங்கல்வபுரம் அக்ரஹாரம் கவுணிபுரம்சின்னசுப்பராஜு 

கண்டிகை 
நாகமுடி அக்ரஹாரம் 

காபூல் கண்டிகை 
நெக்கினி அக்ரஹாரம் கொண்டாகிரி வெங்கடமுனி 

கண்டிகை 
இராமாபுர அக்ரஹாரம் கோரகை வெங்கட நம்பி 

கண்டிகை 
சென்களத்தூர் அக்ரஹாரம் கொத்தூர் ராமையா 

கண்டிகை 
செங்கல்புத்தூர் அக்ர ஹாரம் நல்லூர் வெங்கட்டராஜு 

கண்டிகை 

பட்டணம் சேஷய்யா 
சித்தூர் நத்தம் 

கண்டிகை 
அத்தியூர் துன்ஒளி பெரும்காஞ்சி நரசிம்மலு 

கண்டிகை 
செஞ்சியகரம் 

இராயசம் வெங்கடகிருஷ்ண 

கண்டிகை 
வேலூர் கிருஷ்ண நாயுடு 

கண்டிகை 


ஆகிய ஊர்ப்பெயர்களில் பிற ஊர்ப்பெயர் அடைகளையே சிறப்பு 
கூறுகளில் காணமுடிகிறது . சிறப்புக்கூறுகளில் இடம் பெற்றுள்ள 
ஊர்ப்பெயர் அடைகளைப் 

பொதுவாக மூன்று பிரிவுகளில் 
பகுத்துக்காணலாம் . 


1. இம்மாவட்டத்தில் உள்ள ஊர்ப் பெயர்களையே பெயர் 
அடையாகப் பெற்று அமைந்த ஊர்கள் 


2. தமிழ் நாட்டில் , பிற மாவட்டங்களில் உள்ள ஊர்ப் 
பெயர்களை அடையாகப் பெற்று அமைந்த ஊர்கள் 


3. பிற மாநிலங்களில் உள்ள 

ஊர்ப்பெயர்களை 

அடை 
சயகப்பெற்று அமைந்த ஊர்கள் 


252 


செங்கல்பட்டுமாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


என்று பகுத்துக் காண்பது தெளிவாக அமையும் . அப்படி நோக்கி 
னால் முதற்பிரிவைக் காட்டிலும் எஞ்சிய இரண்டு பிரிவுகளிலும் 
அடங்கும். ஊர்களே மிகுதியாகச் சாணப்படுகின்றன பெரும் 

ஊர்கள் மூன்றாம் பிரிவில் அடங்குமாறே உள்ளன 


பாலான 


சில 


செங்கல்வபுரம் , இராமாபுரம் , காஞ்சீபுரம் போன்ற 
ஊர்கள் இம்மாவட்ட ஊர்கள ! 1 கும் . காங்கேயம் , கோவை , கூடல், 
அண்ணாமலை , 

செஞ்சி போன்ற ஊர்கள் 
மாவட்டங்களில் காணப்படு ஊர்கள கு , எஞ்சிய ஊர்களில் 
பெரும் பாலானவை பிற மாநிலங்களில் உள்ள ஊர்களேயாகும் . 


வேலூர் , 


சில 


. 


குறிப்பிட்ட சில பொதுக்கூறுகளையுடைய ஊர்களில் பிற 
ஊர்ப்பெயர்கள் காணப்பட்டாலும் 

சண்டிகை , 

அக்ரஹாரம் 
ஆகிய இரண்டு பொதுக்கூறுகளையுடைய ஊர்களிலேயே மிகுதி 
யாகப் பிற ஊர்ப்பெயர்களைக் காண யு கிறது இவ்விரண்டு 
பொதுக்கூறுகளும் பிற பொதுக்கூறுகளிலிருந்தும் வேறுபட்டவை 
என்பது முன்னர் விளக்கப்பட்டது கண்டி கை என்ற பொதுக்காறு 
தெலுங்கு மொழி பேசப்படு ) திருத்தணி வட்டத்திலேயே மிகுதி 
யாகக் காணப்படுவதோடு , பனிமனிதப் பெயர்கள் , சாதிப் பெயர் 
அலை ஊ ப் பெயர்களுடன் சோததுச் சிதப்புக கூறாகபபெற்று 
அமைந்துள்ளத.. இப்பொதுக் கூறின் -7 ஒட்டாக இடம் பெற் 
நுளை ஊப்பெயாகளிலேயே பெரும்பாலும் பிற மாநிலப் பெயர் 
களக இடம் பெற்றுள்ளன அவ்வகையில் இப்பொது 4 கூறு பிற 
பொதுக்கூறுகளிலிருந்து வேறுபட்டதாகக் காணப்படுறது . 


அக்ர ஹாரம் 

என்ற பொதுக்கூறு பெற்றுள்ள 

ஊர்கள் 
அந்தணர்கள் குடியிருப்பாகஅந்த வயாகும் . பெரும்பாலும் 

மா நிலங்களிலிருந்து ப , பிற மாவட்டங்களிலிருந்தும் இம் 
மாவட்டத்திற்கு 

வந்து அவர்கள் 

குடியேறியிருக்கக்கூடும் . 
அதனால் 

எந்த ஊரிலிருந்து வந்தார்களோ அவ்வூர்களின் 
பெயர்கள் இய மாவட்டத்தில் புதிதாக அமைந்த 

அக்ர 
ஹாரங்களுக்கு முன் ஒட்டாகிய சிறப்புக்கூறாக அமைந்துள்ளது . 
சில அக்ரஹாரங்கள் இம்மாவட்டத்தில் ஏற்கெனவே உள்ள ஊர் 
களுக்கு அருகில் 

பி.சனர் தோற்றுவிக்கப்பட்டதால் பழைய 
ஊர்ப் பெயர்களைச் சிறப்புக்கூறுகளில் 

பெயர் அடைகள்: 7 கப் 
பெற்று அமைந்துள்ளன . 


வேறுசில பொதுக்கூறுகளிலும் முன் ஓட்ட்டாக ஊர்ப்பெயர்கள் 
டம் பெற்றுள்ளனவெனினும் அவ்வாறு இடம் பெற்ற ஊர்கள் 


ஊர்ப் பெயர்களின் சிறப்புக்கூறுகள் 


253 


மிகச்சிலவேயாகும் . அப்பொதுக்கூறுகளில் பெயர் அடையாக 
இடம் பெற்றுள்ள ஊர்கள் தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் 
உள்ள ஊர்களேயாகும் என்பது குறிப்பிடத் தக்கதாகும் . பட்ட 
டை என்ற பொதுக்கூறு மட்டும் சிறிது வேறுபட்டுக் காணப் 
படுகிறது . 


பிற ஊர்ப்பெயர்களை அடை யாகப் பெற்று அமைந்துள்ள 
ஊர்கள் யாவும் பிற்காலத்தில் தோன்றியவைகளாகவே இருத்தல் 
வேண்டும் - 

ஏனெனில் , முன்னர்த் தோன்றிய ஊர்ப்பெயர் 
களையே இவ்வூர்கள் பெயர் அடைகளாகப் 

பெற்றுள்ளன . 
அதனால் இவவூர்ப்பெயர்களில் முன் ஒட்டாகிய சிறப்புக்கூறு 
களாக இடம் பெற்றுள்ள ஊர்கள் தோன்றிப்பல்லாண்டுகளுக்குப் 
பின்னர் தான் இப்புது ஊர்கள் தோன்றியிருத்தல் வேண்டும் . 
கண்டிகை , அக்ரஹாரம் என்ற இரண்டு பொதுக்கூறுகளையும் 
நோக்கினால் சாதிகளின் செல்வாக்கு ஓங்கியிருந்த சூழ்நிலையிலே 
யே இவ்வூர்கள் தோன்றியுள்ளன என்பது புலப்படும் . சில ஊர்கள் 
இந்நிலைக்கு விதிவிலக்காகவும் அமையலாம் . 


வேறு சில பெயரடைகள் : 


இது காறும் பல்வேறு அடிப்படையில் பலவிதப் பெயரடை 
கள் ஊர்ப் பெயர்களில் சிறப்புக் கூறுகளாக எவ்வாறு இடம் பெறு 
கின்றன என்பது விரிவாக எடுத்துக்காட்டப்பட்டன . அப்பெயர 
டைகளில் காணப்பட்ட ஒற்றுமைக்கூறுபாடுகளின் அடிப்படையில் 
அவை வகைப்படுத்திக் காட்டப்பட்டன . அப்பா குபாடுகளில் 
இடம் பெறாத வேறு சில பெயரடைகளும் இம்மாவட்ட ஊர்ப் 
பெயர்களில் இடம் பெற்றுள்ளன . வகைப்படுத்திக்காண முடியா 
தவாறு தனித்தனிப் 

பெயரடைகளாக அவை இருப்பினும் 
சிறப்புக்கூறுகளைப்பற்றிய ஆய்வில் அப்பெயரடைகளைப் பற்றி 
யும் காண்பது அவசியமாகிறது . எனவே , அப்பெயரடைகளில் 
இன்றியமையாதவை இங்கு எடுத்துக்காட்டப்படுகின்றன . 


பரணி ( விண்மீன் ) 


பரணிபுத்தூர் 
பரனூர் 


பரன் 


போரூர் 


போர் 


வழு 


வழுதூர் 
ஆவலூர் 
தாம்பூர் 


ஆவல் 


தாம்பு 


254 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


உத்திரம் 
வலம் 
மண்டு 
மடம் 
ஒற்று 
புரை 
சாலை 
சேலை 
மையல் 
மடி 
கதவு 
கவசம் 
தை 
கொழுந்து 
வேதங்கி 
வெண்மனம் 
புலவன் 
சிட்டர் 


குடி 
ஓணம் 
பிரளயம் 
மடி 
மஞ்சம் 
தீ 
ஆவணம் 
காலம் 
முரசு 
பாண்டம் 
அண்டம் 
தனு 
தைலம் 
ராயல் 
சயனம் 
பிராயம் 
கோயில் 
அடையாளம் 
குண்டுமணி 
கூலம் 
மணம் 


உத்திரமேரூர் 
வலத்தூர் 
மாமண்டூர் 
மடயத்தூர் 
ஒற்றியூர் 
புரையூர் 
சாலையூர் 
சேலையூர் 
மையலூர் 
மடியூர் 
கதவூர் 
கவசநல்லாத்தூர் 
தையூர் 
கொழுந்தலூர் 
வேதங்கிநல்லூர் 
வெண்மனம்புதூர் 
புலவநல்லூர் 
சிட்டரம்பாக்கம் 
குடிபெரும்பாக்கம் 
ஓணம்பாக்கம் 
பிரளயம்பாக்கம் 
மடிப்பாக்கம் 
மஞ்சம்பாக்கம் 
தீயம்பாக்கம் 
ஆவணம்பாக்கம் 
காலவாக்கம் 
முரசவாக்கம் 
பாண்டவாக்கம் 
அண்டவாக்கம் 
தனுபுரம் 
தைலாவரம் 
ராயல்பட்டு 
சயனவரம் 
பிராயம்பட்டு 
கோயில்பட்டு 
அடையாளஞ்சேரி 
குண்டுமணிச்சேரி 
கூலங்கச்சேரி 
மணஞ்சேரி 
பாடிசேரி 


பா 4 


ஊர்ப்பெயர்களின் சிறப்புக்கூறுகள் 


255 


உப்பு 
திருவீதீ 
மஞ்சம் 


தாலி 


காரியம் 
விண் 
அனந்தம் 
சத்தியம் 
சேமம் 


ஆட்டம் 
புண்யம் 


உப்புக்குளம் 
திருவீதிபள்ளம் 
மஞ்சமேடு 
தாலிமங்கலம் 
காரியமங்கலம் 
விண்ணமங்கலம் 
அனந்தமங்கலம் 
சத்தியமங்கலம் 
சேமந்தாங்கல் 
ஆட்டந்தாங்கல் 
செட்டிபுண்யம் 
உமிப்பேடு 
வளத்தோட்டம் 
ஆட்சிவிளாகம் 
சித்திரவாடி 
உப்புவாயல் 
சூலை மேனி 
முத்தவேடு 
கோயிலந்தாங்கல் 


உமி 


வளம் 


சித்திரம் 
உப்பு 


சூலை 


முத்து 
கோயில் 


மேற்கண்ட பெயர் அடைகளைப் பெற்ற ஊர்களேயன்றி 
வேறு சில ஊர்களும் இம்மாவட்டத்தில் காணப்படுகின்றன . அப் 
பெயர் அடைகளில் சில தெளிவான பொருளைப்புலப்படுத்தாமை 
யால் அவைகள் ஆய்விற்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை . ஒரு 
வேளை அவ்வூர்ப் பெயர்களில் காணப்படும் பெயர் 

அடைகளின் 
மூல வடிவங்கள் காலப்போக்கில் மாற்றம் பெற்றிருத்தல் கூடும் . 
சிலபெயரடைகள் புதிய செய்திகள் எதனையும் உணர்த்தாமல் 
வேறுபெயரடைகள் உணர்த்திய செய்திகளையே சிறிது மாறுபட் 
டுக்கூறுல தால் அவை களும் இங்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை . 
மாவட்ட நிலை , மக்கள் வாழ்க்கை முதலியனவற்றை உணரத் 
துணை செய்யும் பெயர் அடைகள் மட்டுமே இங்கு எடுத்துக் 
காட்டப்பட்டுள்ளன . 

ஒரு சில பெயர் அடைகளைத் தவிர எஞ்சிய பெயர் அடை 
கள் அனைத்தும் தனித்தனிப் பெயர் அடைகளாகவே காணப்படு 
கின்றன . இம்மாவட்டத்தின் பல்வேறு நிலைகளையும் இப்பெயர 
டைகள் எடுத்துக்காட்டுகின்றன . மாவட்டத்தில் காணப்பட்ட 
பல்வேறு பொருள்கள் , இயற்கை வளம் , உற்பத்திப்பொருள் ,, 
கோயில்கள் , இங்குள்ள வீதிகள்,குளங்கள் , ஆவணம் , அறச்செயல் 
புரியும் இடங்கள் ஆகியவற்றை இங்கு எடுத்துக் காட்டப்பட்ட 
பெயரடைகள் நன்கு தெளிவு படுத்து கின்றன . 


256 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


இம்மாவட்ட மக்களது பல திறப்பட்ட அறிவு நிலை , அவர் 
களது வலிமை , வெற்றி , ஆவல் முதலியனவற்றை உணர்த்துவது 
டன் குறைபாடுகளையும் பெயர் அடைகள் சுட்டிக்காட்டுகின் றன . 
வழு , புரை , மடி என்ற அடைச்சொற்கள் யாவும் மக்கள் மனத் 
தின் குறைபாடுகளையே உணர்த்துகின் றன . அதே சமயம் , தூய 
மனமாகிய வெண் மனத்தை அடைச்சொல்லாகப் பெற்றும் ஓர் 
ஊர் அமைந்துள்ளது . சத்தியம் , புண்யம் போன்ற அடைச்சொற் 
கள் இ . மாவட்ட 

மக்களது 

உயர்ந்த உள்ளச் சிறப்பைப் 
புலப்படுத்தும் . 


புலவர் , சிட்டர் போன்ற பெயர் அடைகளிலும் ஊர்கள் 
அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது . ஓணம் என்பது கேரள 
மாநிலத்தில் கொண்டாடப்படும் ஓர் விழா அவ்விழாவைஉணர்த் 
தும் விதத்திலும் ஓர் ஊர்இம்மாவட்டத்தில் காணப்படுகின்றது . 
பிரளயம் , அண்டம் , அனந்தம் , விண் , பரணி போன்ற பெயர் 
அடைகளைப் பெற்றும் ஊர்கள் காணப்படுவது இம்மாவட்ட 
மசுகளின் தத்துவ , சமய , வானியல் அறிவு நுட்பத்தைப் புலப் 
படுத்துகின்றன . மக்கள் நல்வாழ்வு வாழ்ந்த நிலையினை வளம் , 
சேமம் எனற அடைச்சொற்கள் உணர்த்துகின்றன . தாலிகட்டும் 
பழக்கம் இந்நாட்டில் 5 ! ப்போது தோன்றியது என்பதை எடுத்துக் 
காட்டும் விதத்தில் தாலியங்கலம் என்ற ஊர் அமைந்துள்ளது . 
இவ்வாறு இம்மாவட்ட மக்களது பண்பாட்டு நிலையினையும் , 
வாழ்வு முறைகளையும் இப்பெயரடைகள் தெளிவுபடுத்து 


கின்றன . 


நிறைவுரை : 


ஊர்ப்பெயர்களைப்பற்றிய ஆய்வில் பொதுக்கூறுகள் அடிப் 
படைச் செய்திகளைத் தருமென்றால . மக்களின் பல்வேறுவகைப் 
பட்ட வாழ்க்கை , நிலைகள் , தொழில்கள் போன்ற தெளிவான 
விளக்கங்களைச் சிறப்புக் கூறுகளே எடுத்துக் காட்டுகின்றன 
எனவே , பொதுக்கூறுகளால் மாவட்டங்களுக்கிடையில் பெரிதும் 
ஒப்புமை காணப்பட்டாலும் , சிறப்புக்கூறுகளால வேற்றுமையே 
பெரிதும் காணப்படும் . 


செங்கை மாவட்ட ஊர்ப்பெயர்களில் காணப்படும் சிறப்புக் 
கூறுகள் இயமாவட்டத்தின் தனித் தன்மைகளையும் சிறப்பியல்பு 
களையும் நனகு தெளிவு படுத்துகின் றன . காலத்தின் தேவைக் 
கேற்பப் புதுப்புது சிறப்புக் கூறுகள் தோன்றிக் கொணடே 
இருக்கும் . 


பின்னிணைப்பு-1 


செங்கை மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 
( பொதுக்கூறுகள் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டவை ) 


மாவட்டத்தில் உள்ள வட்டங்களின் 

குறுக்க விளக்கம் 


செங் 


செங்கற்பட்டு 


மது 


மதுராந்தகம் 


உத்திர 
காஞ்சி 


உத்திரமேரூர் 
காஞ்சிபுரம் 


பொன் 


பொன்னேரி 


ஸ்ரீபெரும் 


சைதை 


ஊத்து 


கும்மி 


- 


ஸ்ரீபெரும்புதூர் 
சைதாப்பேட்டை 
ஊத்துக்கோட்டை 
கும்மிடிப்பூண்டி 
பள்ளிப்பட்டு 
திருவள்ளூர் 
திருத்தணி 


பள்ளி 


திருவள் 


திருத் 


17 


ஊர் 


அஞ்சூர் ( செங் ) 
அஞ்சூர் (காஞ்) 
அத்தியூர் 
அம்பத்தூர் 
அம்மனூர் ( மது ) 
அம்மனூர் 
அம்மையப்பநல்லூர் 
அல்லாவூர் 
அல்லூர் 
அன்னாத்தூர் 
அதங்கிகாவானூர் 
அதிகத்தூர் 
அதிகம நல்லூர் 
அமிதாநல்லூர் 
அமுதூர் 
அயநல்லூர் 
அரசூர் 
அரியலூர் 
அரியானூர் 
அரும்புலியூர் 
அழகூர் 
அழிசூர் 
அளவூர் 
ஆட்டுப்புத்தூர் 
ஆத்தூர் ( செங் ) 
ஆத்தூர் ( மது ) 


ஆத்தூர் ( பொன் ) 
ஆப்பூர் 
ஆகூர் 
ஆசானபுதூர் 
ஆசூர் 
ஆதனூர் 
ஆமூர் ( செங் ) 
ஆமூர் ( பொன் ) 
ஆயகுளத்தூர் 
ஆயத்தூர் 
ஆயலூர் 
ஆரியத்தூர் 
ஆலத்தூர் 
ஆலந்தூர் ( சைதை ) 
ஆலந்தூர் 
ஆவலூர் 
ஆவூர் 
ஆனூர் 
இந்தலூர் 
இல்லத்தூர் 
இல்லலூர் 
டையாத்தூர் 
இடையூர் ( செங் ) 
இடையூர் 
இரும்புலியூர் 
இருசாமநல்லூர் 


ஊர் 


259 


இலுப்பூர் ( செங் ) 
இலுப்பூர் ( சைதை ) 
இலுப்பூர் ( திருவள் ) 
இளையனார் வேலூர் 
ஈசூர் 
உத்தமநல்லூர் 
உத்திரமேரூர் 
உள்ளாவூர் 
உரத்தூர் 
எச்சூர் 
எண்டத்தூர் 
எண்ணூர் 
எல்லாட்டூர் 
எடையம்பத்தூர் 
எருமையூர் 
எரவ் நல்லூர் 
எரை யூர் 
எலிமியான்கோட்டூர் 
எழிச்சலூர் 
எறையூர் 
ஏட்ாடூர் 
ஏகாட்டூர் 


ஓங்கூர் 
ஓழையூர் 
ஓழையூர் 
கச்சூர் 
கண்ணூர் ( பொன் ) 
கண்ணூர் ( திருவள் ) 
சுப்பான் கொட்டூர் 
கன்னூர் 
கசவணளத்தூர் 
கடம்பத்தூர் 
கடம்பூர் ( செங் ) 
கடம்பூர் ( மது ) 
கடலூர் 
கடுகநல்லூர் 
கதவூர் 
கரடிப்புத்தூர் 
கருப்பூர் 
கரும்பூர் 
கவசநல்லாத்தூர் 
களத்தூர் ( மது ) 
களத்தூர் ( ஊத் ) 
களிப்பத்தூர் 
களியனூர் 
களியானூர் 
காக்கலூர் 
காக்கனூர் 
காங்கேயநல்லூர் 
காட்டலூர் 
காட்டாங்கொளத்தூர் 
காட்டானூர் ( திருவள் ) 
காட்டாலூர் ( பள்ளி ) 


ஏடூர் 


ஏரணவூர் 
ஏனாத்தூர் 
ஏனாவூர் 
ஒத்தியூர் 
ஒரத்தூர் ( மது ) 
ஒரத்தூர் ( சைதை ) 
ஒரத்தூர் ( திருவள் ) 
ஒழலூர் 


260 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


காட்டுப்புத்தூர் 
காட்டு கூடவூர் 
காட்டூர் ( செங் ) 
காட்டூர் ( பொன் ) 
காத்தலூர் 
காந்தூர் 
காடகநல்லூர் 
காயநல்லூர் 
காலூர் 
காவனூர் ஸ்ரீபெரும் ) 
காவனூர் 
காவனூர் (திருவள் ) 
காவான் கொளத்தூர் 
காவாலூர் 
கானத்தூர் 
கிளக்கோட்டூர் 
கீரநல்லூர் 
கீவலூர் 
கீழ்ப்புத்தூர் 
கீழ் நல்லாத்தூர் 
கீழ்மருவத்தூர் ( மது ) 
கீழ்மருவத்தூர் 
சீழகாமனூர் 
கீழனூர் 
கீழாமூர் 
கீழூர் 
குண்ணத்தூர் 
குண்டூர் 
குத்தனூர் 
கும்பனூர் 
குன்னத்தூர் 
குன்னத்தூர் ( செங் ) 
குன்னத்தூர் ( திருவள் ) 


குளத்தூர் ( மது ) 
குளத்தூர் 
குளத்தூர் 
கூடலூர் 
கூடலூர் ( செங் ) 
கூடலூர் ( மது ) 
கூவத்தூர் 
கூனூர் 
கேளந்தவூர் 
கைவந்தூர் 
கொட்டையூர் 
கொப்பூர் 
கொள்ளத்தநல்லூர் 
கொள்ளனூர் 
கொன்னூர் 
கொசப்பூர் 
கொடமநல்லூர் 
கொடுங்கையூர் 
கொடூர் ( மது ) 
கொடூர் ( பொன் ) 
கொரட்டூர் 
கொளத்தூர் ( செங் ) 
கொளத்தூர் 
கொளத்தூர் (காஞ்சி ) 
கொளத்தூர் ( மது ) 
கொளத்தூர் ( பொன் ) 
கொளத்தூர் ( சைதை ) 
கொளத்தூர் 
கொளத்தூர் ( ஸ்ரீபெரும் ) 
கொளத்தூர் (பள்ளி ) 
கோட்டூர் 
கோபரசநல்தூர் 
கோவூர் 


ஊர் 


261 


கோனூர் 
சந்தவேலூர் 
சம்பாதிநல்லூர் 
சலையனூர் 
சாணாபுத்தூர் 
சாலையூர் 
சித்தன்னாகாவூர் 
சித்தமனூர் 
சித்தரசூர் 
சித்தரத்தூர் 
சித்தாதூர் ( மது ) 
சித்தாதூர் (காஞ்சி ) 
சித்தாதூர் ( மது ) 
சித்தாமூர் 
சித்தாமூர் 
சித்தாமூர் ( உத்தி ) 
சித்திமன்னூர் 
சித்தூர் 
சின்ன புரியூர் 
சின்ன வெப்பத்தூர் 
சிருதாமூர் 
சிருவனூர் 
சிறுகளத்தூர் ( மது ) 
சிறுகளத்தூர் ( ஸ்ரீபெரும் ) 
சிறுகளத்தூர் 
சிறுகளத்தூர் ( திருவள் ) 
சிறுகளத்தூர் (ஊத்து ) 
சிறுகாவூர் 
சிறுதாமூர் 
சிறுதாவூர் 
சிறுநல்லூர் 
சிறுநாகலூர் 
சிறுநின்றவூர் 
சிறுபினாயூர் 


சிறுமாத்தூர் 
சிறுமைலூர் 
சிறுமைலூர் 
சிறுவஞ்சூர் 
சிறுவள்ளூர் 
சிறுவேளூர் 
செங்காட்டூர் 
செய்யூர் 
செல்லாத்தூர் 
சின்கைடம்பூர் 
சின்ன கள காட்டூர் 
செருக்கனூர் 
சேம்பூர் 
சேலையூர் 
சேவூர் 
சொக்க நல்லூர் 
சோளிங்க நல்லூர் 
சோனல்லூர் 
தச்சூர் 
தத்தலூர் 
தத்தனூர் 
தாசிரி குன்னத்தூர் 
தாடஅரசூர் 
தராவூர் 
தாழம்பூர் 
திம்மூர் 
தின்னலூர் 
திருக்கச்சதூர் 
திருப்போரூர் 
திருபந்தியூர் 
திருபாசூர் 
திருவள்ளூர் 
திருவான்மியூர் 
திருவாதவூர் 


262 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


திருவெற்றியூர் 
திரூர் 
துரநல்லூர் 
துறையூர் 
தெக்கனூர் 
தேவானூர் 
தேவானூர் 
தேனூர் 
தொண்ட மானலூர் 
தொழுதவூர் 
தொமூர் ( திருவள் ) 
தொமூர் 
நங்க நல்லூர் 
நத்தா நல்லூர் 
நல்லன் காவூர் 
நல்லாத்தூர் ( செங் ) 
நல்லாத்தூர் (உத்திர ) 
நல்லாமூர் 
நல்லூர் ( செங் ) 
நல்லூர் 
நல்லூர் ( காஞ்சி ) 
நல்லூர் ( மது ) 
நல்லூர் 
நல்லூர் ( பொன் ) 
நல்லூர் ( பள்ளி ) 
நல்லூர் ( ஸ்ரீபெரும் ) 
நல்லூர் (திருத் ) 
நரியூர் 
நாங்கடத்தூர் 
நாவலூர் 
நாவலூர் ( செங் ) 
நாவலூர் 
நாவலூர் ( ஸ்ரீபெரும் ) 


நாவலூர் 
நீர்வனூர் 
நெடிகல் லூர் 
நெரும்பூர் 
நேசனூர் 
நேமனூர் 
நொளப்பூர் 
பண்டிகாவனூர் (திருவள் ) 
பண்டிகாவனூர் ( பள்ளி ) 
பசும்பூர் 
படூர் ( செங் ) 
படூர் ஸ்ரீபெரும் ) 
பரந்தூர் 
பரசநல்லூர் 
பரணிபுத்தூர் 
பரனூர் 
புவுஞ்சூர் ( மது ) 
பவுஞ்சூர் ( ஸ்ரீபெரும் ) 
பழமத்தூர் 
பழயலூர் ( செங் ) 
பழயனூர் ( மது ) 
பழவநல்லூர் 
பழவூர் 
பனங்கோட்டூர் 
பனையூர் (மது ) 
பனையூர் ( ஸ்ரீபெரும் ) 
பாக்கூர் 
பாண்டூர் 
பாத்தூர் 
பாப்பநல்லூர் 
பாடியநல்லூர் 
பால நல்லூர் 
பாலூர் ( செங் ) 


ஊர் 


263 


பாலூர் ( மது ) 
பாவையூர் 
பிரவல்லூர் 
பிளாப்பூர் 
புங்கத்தூர் 
புட்ளூர் 
புத்தூர் 
புள்ளலூர் 
புதுவள்ளூர் 
புதூர் ( பொன் ) 
புதூர் 
புதூர் ( ஊத்து ) 
புரையூர் 
புலவ நல்லூர் 
புலியூர் ( செங் ) 
புலியூர் ( காஞ்சி ) 
புலியூர் ( திருவள் ) 
புலியூர் 
பூதனூர் 
பூதூர் ( செங் ) 
பூதூர் ( மது ) 
பூவனூர் 
பெண்ணாலூர் 
பெத்த கடம்பூர் 
பெத்தகளக்காட்டூர் 
பெரண்டூர் 
பெரம்பநல்லூர் 
பெரியகடம்பூர் 
பெரியகரும்பூர் (காஞ்சி ) 
பெரியகரும்பூர் ( பொன் ) 
பெரிய புலியூர் 
பெரியவெம்பத்தூர் 
பெருங்களத்தூர் 


பெருங்காவூர் 
பெருமநல்லூர் 
பேரத்தூர் 
பேரமனல் தூர் 
பேரனகாபூர் 
பேரனூர் 
பேனூர் 
பையனூர் 
பொய்கையூர் 
பொன்விளைந்தகளத்தூர் 
பொன்னனூர் 
பொடவூர் 
பொடவூர் 
பொழிச்சலூர் 
போத்தூர் 
போத்தூர் 
போந்திகாவனூர் 
போந்தூர் ( மது ) 
போந்தூர் ( சைதை ) 
போரூர் ( மது ) 
போரூர் ( சைதை ) 
மண்ணூர் 
மத்தூர் 
மன்னூர் 
மசூர் 
மடயத்தூர் 
மடியூர் 
மணவூர் 
மலைவையாவூர் 
மாமண்டூர் 
மாத்தூர் ( செங் ) 
மாத்தூர் ( மது ) 
மாத்தூர் ( சைதை ) 


2641 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


வடக்குவாயலூர் 
வடூகி நல்லூர் 
வதட்டூர் 
வதியூர் 
வயலாநல்லூர் 
வயலூர் 
வலத்தூர் 
வழுவதூர் 
வளையத்தூர் 
வாடாவூர் 
வாயர்க்காவூர் 
வாயலூர் (காஞ்சி ) 
வாயலூர் ( மது ) 
வாயலூர் ( பொன் ) 
வாயலூர் ( ஊத்து ) 


விச்சூர் 


வில்வராயநல்லூர் 
விடையூர் 


விரலூர் 


மாவூர் 
மாறிபுத்தூர் 
முள்ளிகுளத்தூர் 
முகப்பூர் 
முதுகூர் 
முடிச்சூர் 
முடையூர் 
மீஞ்சூர் 
மெய்யூர் ( மது ) 
மெய்யூர் ( ஸ்ரீபெரும் ) 
மெய்யூர் (திருவள் ) 
மெய்யூர் 
மெதூர் 
மெரட்டூர் 
மெனல்லூர் 
மேப்பூர் 
மேல் நல்லாத்தூர் 
மேல்புத்தூர் 
மேல்மருவத்தூர் 
மேலக்கரம்பனூர் 
மேலக்காட்டூர் 
மேலந்தூர் 
மேலமெய்யூர் 
மேலானூர் 
மேலுார் 
மேனல்லூர் 
மைலாப்பூர் 
மொகைபூர் 
மொனச்சூர் 
மோசூர் 
மோவூர் 
லட்டூர் 
வங்கனூர் 
வண்டலூர் 
வல்லூர் 
வன்னியூர் 
வடக்கநல்லூர் 
வடக்குப்புத்தூர் 


விராணத்தூர் 
விளங்கனூர் 
விளம்பூர் 
விஜயநல்லூர் 
வீரகநல்லூர் 
வெங்கத்தூர் 
வெங்கூர் 
வெண் மனப்புதூர் 
வெள்ளப்புத்தூர் 
வெள்ளனூர் 
வெள்ளாட்டூர் 
வெற்றியூர் 
வேட்டூர் 
வேம்பனூர் 
வேதங்கி நல்லூர் 
வேலூர் 
வேளியூர் 
வையாவூர் ( காஞ்சி ) 
வையாவூர் ( செங் ) 


பாக்கம் 


265 


பாக்கம் 


அக்கரப்பாக்கம் 
அங்கப்பாக்கம் 
அச்சரப்பாக்கம் ( மது ) 
அச்சரப்பாக்கம் ( செங் ) 
அட்சம்பாக்கம் 
அம்மணம்பாக்கம் ( செங் ) 
அம்மணம்பாக்கம் 
அம் மணம்பாக்கம் 
அம்மணம்பாக்கம் ( மது ) 
அம்மணம்பாக்கம் ஸ்ரீபெரும் 
அம்மணம்பாக்கம் (திருவள் ) 
அம்மம்பாக்கம் 
அமையப்பாக்கம் 
அயப்பாக்கம் 
அயினம்பாக்கம் 
அரக்கம்பாக்கம் 
அரியப்பாக்கம் 
அரும்பாக்கம் ( திருவள் ) 
அரும்பாக்கம் ( திருத் ) 
அரும்பாக்கம் ( கும்மி ) 
அரையப்பாக்கம் ( மது ) 
அரையம்பாக்கம் 
ஆட்டுப்பாக்கம் 
ஆத்துப்பாக்கம் 
ஆம்பாக்கம் 
ஆர்ப்பாக்கம் 
ஆதம்பாக்கம் ( பொன் ) 
ஆதம்பாக்கம் ( சைதை ) 
ஆதவப்பாக்கம் 
ஆயப்பாக்கம் 
ஆரம்பாக்கம் ( செங் ) 
ஆரம்பாக்கம் ( பொன் ) 
ஆரம்பாக்கம் ( ஸ்ரீபெரும் ) 
ஆரியப் பெரும்பாக்கம் 


ஆரியம்பாக்கம் 
ஆலப்பாக்கம் (காஞ்சி ) 
ஆலப்பாக்கம் ( திருவள் ) 
ஆலப்பாக்கம் ( கும்மி ) 
ஆவணம்பாக்கம் 
ஆனம்பாக்கம் 
இலுப்பாக்கம் 
ஈஞ்சம்பாக்கம் (காஞ்சி ) 
ஈஞ்சம்பாக்கம் ( சைதை ) 
உத்திரப்பாக்கம் 
ஊதைப்பாக்கம் 
ஊரப்பாக்கம் 
எடையார்பாக்கம் 
ஏனம்பாக்கம் 
ஏனாதிமேல்பாக்கம் 
ஒக்கியம்பாக்கம் 
ஒக்கியம் தூரம்பாக்கம் 
ஒட்டியம்பாக்கம் 
ஓணம்பாக்கம் 
கல்பாக்கம் ( செங் ) 
கல்பாக்கம் ( பொன் ) 
கடப்பாக்கம் ( மது ) 
கடப்பாக்கம் , ( பொன் ) 
கடப்பாக்கம் ( சைதை ) 
கயம்பாக்கம் 
கரலப்பாக்கம் 
கர்லப்பாக்கம் 
கரளாம்பாக்கம் 
கரும்பாக்கம் ( செங் ) 
கருப்பாக்கம் ( காஞ்சி ) 
கரும்பாக்கம் ( மது ) 
கருமாறப்பாக்கம் 
கழனிப்பாக்கம் ( செங் ) 
கழனிப்பாக்கம் ( மது ) 


266 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


கனகம்பாக்கம் ( பொன் ) 
கனகம்பாக்கம் ( கும்மி ) 
காட்டுப்பாக்கம் ( ஸ்ரீபெரும் 
காட்டுப்பாக்கம் 
காட்ரம்பாக்கம் 
காணியம்பாக்கம் 
காரப்பாக்கம் 
காரப்பாக்கம் 
காரப்பாக்கம் (பள்ளி ) 
காரப்பாக்கம் ( சைதை ) 
காரம்பாக்கம் 
காவணிப்பாக்கம் 
கான் றம்பாக்கம் 
கிளாப்பாக்கம் 
கிளாம்பாக்கம் ( திருவள் ) 
கிளாம்பாக்கம் ( கும்மி ) 
கீரப்பாக்கம் ( செங் ) 
கீரப்பாக்கம் 
கீரப்பாக்கம் ( பொன் ) 
குடிபெரும்பாக்கம் 
குத்தம்பாக்கம் 
குமரசிறுவப்பாக்கம் 
குமாரபாக்கம் 
கூடப்பாக்கம் ( மது ) 
கூடப்பாக்கம் ( கும்மி ) 
கூத்திரம்பாக்கம் 
கெருகம்பாக்கம் 
கேளம்பாக்கம் 
கேளாம்பாக்கம் 


கோடம்பாக்கம் 
கோயம்பாக்கம் 
கோயிலம்பாக்கம் 
கோவைப்பாக்கம் 
சரவணம்பாக்கம் 
சாஸ்டரம்க்கம்பா 
சிட்டரம்பாக்கம் ( செங் ) 
சிட்டரம்பாக்கம் (உத்தி ) 
சிட்டலப்பாக்கம் 
சிட்டியம்பாகசம் 
சித்தம்பாக்கம் 
சித்தரியம்பாக்கம் 
சித்தளப்பாக்கம் 
சித்தாளப்பாக்கம் 
சித்திரப்பாக்கம் 
சிறு காவேரிப்பாக்கம் 
சிறுவிளப்பாக்கம் 
சிறுவிளம்பாக்கம் 


சிலாம்பாக்கம் 
சின்னகாட்டுப்பாக்கம் 
சின்னசோழியம்பாக்கம் 
சின்னமதுரப்பாக்கம் 
செம்பரம்பாக்கம் ( ஸ்ரீ ) 
செம்பரம்பாக்கம் (காஞ்சி ) 
செம்பாக்கம் 
செம்பாக்கம் ( சைதை ) 
செய்யம்பாக்கம் 
சென்ரம்பாக்கம் 
செவிட்டுப்பனப்பாக்கம் 
செதுல்பாக்கம் 
சேரப்பாக்கம் 
சோத்துப்பாக்கம் 


கொள்ளபாக்கம் 
கொளப்பாக்கம் 
கோட்டயப்பாக்கம் 


பாக்கம் 


267 


தலையில்லாபெரும்பாக்கம் பாயசம்பாக்கம் 
தாமரப்பாக்கம் 

பானம்பாக்கம் 
தீயம்பாக்கம் 

பிள்ளைப்பாக்கம் 
தும்பாக்கம் 

பிரளயம்பாக்கம் 
தென்பாக்கம் 

புல்லம்பாக்கம் 
தேவரியப்பாக்கம் 

புள்ளப்பாக்கம் ( மது ) 
தேனம்பாக்கம் (காஞ்சி ) புள்ளப்பாக்கம் ( பொன் ) 
தேளம்பாக்கம் ( சைதை ) புள்ளப்பாக்கம் (உத்திர ) 
தைப்பாக்கம் 

புள்ளரம்பாக்கம் 
நந்தம்பாக்கம் ( சைதை ) புதுப்பாக்கம் ( செங் ) 
நந்தம்பாக்கம் ( கும்மி ) 

புதுப்பாக்கம் 
நந்தியம்பாக்கம் 

புதுப்பாக்கம் ( பொன் ) 
நம்பாக்கம் 

புலிப்பாக்கம் ( செங் ) 
நல்லம்பாக்கம் 

புலிப்பாக்கம் (காஞ்சி ) 
நயப்பாக்கம் 

புலியம்பாக்கம் 
நரப்பாக்கம் 

பூரியம்பாக்கம் 
நரியம்பாக்கம் (காஞ்சி ) 

பெரியகாட்டுபாக்கம் 
நரியம்பாக்கம் ( சைதை ) பெரியசோழியம்பாக்கம் 
நாரப்பாக்கம் 

பெரியமதுரம்பாக்கம் 
நுங்கம்பாக்கம் 

பெரும்பாக்கம் (காஞ்சி ) 
நெசப்பாக்கம் 

பெரும்பாக்கம் ( மது ) 
நெட்ரம்பாக்கம் 

பெரும்பாக்கம் 
நெடுவரம்பாக்கம் 

பெரும்பாக்கம் ( சைதை ) 
நேத்துப்பாக்கம் 

பொலம்பாக்கம் ( மது ) 
பச்சரம்பாக்கம் 

பொலம்பாக்கம் ( பொன் ) 
பள்ளம்பாக்கம் ( மது ) 

மஞ்சம்பாக்கம் 
பள்ளம்பாக்கம் ( பொன் ) மணப்பாக்கம் 
பள்ளம்பாக்கம் ( ஊத்து ) மடிப்பாக்கம் 
பணப்பாக்கம் ( பொன் ) மடையம்பாக்கம் 
பணப்பாக்கம் ( ஸ்ரீபெரும் ) மதுரப்பாக்கம் 
பணப்பாக்கம் ( திருவள் ) மலையம்பாக்கம் 
பனங்காட்டுபாக்கம் 

மனப்பாக்கம் 
பனப்பாக்கம் 

மாம்பாக்கம் ( ஸ்ரீபெரும் ) 
பாப்பரம்பாக்கம் 

மாம்பாக்கம் ( செங் ) 


268 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


வடபெரும்பாக்கம் 
வடமணிப்பாக்கம் 
வடமேல்பாக்கம் 
விஞ்சியம்பாக்கம் 
வில்லியம்பாக்கம் 


மாப்பாக்கம் 
மாடப்பாக்கம் 
மாடம்பாக்கம் 
மாதர்பாக்கம் 
முக்கரம்பாக்கம் 
முள்ளிப்பாக்கம் 
முரம்பாக்கம் 
முருக்கம்பாக்கம் 
மீனம்பாக்காம் 
மேல்பாக்கம் ( சைதை ) 
மேல்பாக்கம் ( ஸ்ரீபெரும் ) 
மேல்பாக்கம் ( கும்மி ) 
மேல் மணப்பாக்கம் 
மேலேரிப்பாக்கம் 
வட்டம்பாக்கம் 
வல்லப்பாக்கம் 
வள்ளுவப்பாக்கம் 


விரால்பாக்கம் 
விருகம்பாக்கம் 
விளாங்காடுப்பாக்கம் 
விளாப்பக்கம் 
விளிஞ்சம்பாக்கம் 
வெங்கம்பாக்கம் ( சைதை ) 
வெங்கம்பாக்கம் ( ஊத்து ) 
வெண்பாக்கம் 


வெள்ளம்பாக்கம் 


வெண்பாக்கம் 


வேம்பாக்கம் 


வேன்பாக்கம் 
வேலப்பாக்கம் 


வாக்கம் 


அச்சரவாக்கம் 
அண்டவாக்கம் 
அத்திவாக்கம் (காஞ்சி ) 
அத்திவாக்கம் ( மது ) 
அத்திவாக்கம் ( சைதை ) 
அத்திவாக்கம் ( திருவள் ) 
அன்ன தானவாக்கம் 
அதிலிவாக்கம் 
அரியவாக்கம் 
அவுரிவாக்கம் 
அழிஞ்சிவாக்கம் 


அளிஞ்சிவாக்கம் ( திருவள் ) 
அளிஞ்சிவாக்கம் 
ஆரியவாக்கம் 
ஏரிவாக்கம் (காஞ்சி ) 
ஏரிவாக்கம் ( மது ) 
ஏரிவாக்கம் ( ஸ்ரீபெரும் ) 
ஒட்டிவாக்கம் 
ஒத்திவாக்கம் 
கண்டிவாக்கம் 
கப்பிவாக்கம் 
கரிகலவாக்கம் 


வாக்கம் 


269 


கவுவொக்கம் 
காக்கவாக்கம் 
காஞ்சிவாக்கம் 
காட்டவாக்கம் (காஞ்சி ) 
காட்டவாக்கம் 


காலவாக்கம் 


கீழ் அத்திவாக்கம் 
கீழ்வொட்டி 
குண்ணவாக்கம் ( காஞ்சி ) 
குண்ணவாக்கம் 
குன்னவாக்கம் ( செங் ) 
குன்னவாக்கம் 
குன்னவாக்கம் ( மது ) 
கூத்தவாக்கம் ( செங் ) 
கூத்தவாக்கம் ( ஸ்ரீபெரும் ) 
கொட்டவாக்கம் 
கொட்டிவாக்கம் ( சைதை ) 
கொட்டிவாக்கம் ( மது ) 
கொண்டிவாக்கம் 
கோழிவாக்கம் 
சடச்சிவாக்கம் 
சிங்காடிவாக்கம் 
சின்னிவாக்கம் 
சென்டிவாக்கம் 
சென்னிவாக்கம் 
தொழுதவாக்கம் 
நெய்யாடிவாக்கம் 
பட்டரவாக்கம் ( செங் ) 
பட்டரவாக்கம் ( சைதை ) 
பன்னிவாக்கம் 


பருத்திவாக்கம் 
பாண்டவாக்கம் 
பாலவாக்கம் 
பிஞ்சிவாக்கம் 
புழுதிவாக்கம் ( மது ) 
புழுதிவாக்கம் ( பொன் ) 
பூசிவாக்கம் 
பெருங்குடிவாக்கம் 
பேரீட்டிவாக்கம் 
பொந்தவாக்கம் 
பொருத்தவாக்கம் ( செங் ) 
பொருந்தவாக்கம் 
பொருந்தவாக்கம் ( சைதை ) 
போந்தவாக்கம் 
போளிவாக்கம் 
மன்னிவாக்கம் 
மாளிவாக்கம் 
முகலிவாக்கம் 
முரசரவாக்கம் 
மூட்டவாக்கம் 
மேல்ஓட்டடிவாக்கம் 
மேடவாக்கம் 
மோசிவாக்கம் 
மௌனவாக்கம் 
வட்சிவாக்கம் 
வன்னிவாக்கம் 
வளசரவாக்கம் 
வில்லிவாக்கம் 
விஷ்ணுவாக்கம் 
வேண்டிவாக்கம் 
வேடவாக்கம் 


270 


செங்கல்பட்டுமாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


புரம் 


அக்கமாபுரம் 
அட்சன்புரம் 
அஸ்னாபுரம் 
அஸ்வரேவந்தபுரம் 
அமிர்தாபுரம் 
அலுமேலுமங்காபுரம் 
ஆஞ்சநேயபுரம் 
ஆஞ்சநேயபுரம் 
ஆப்ரஹாம்புரம் 
ஆதிவராஹாபுரம் 
ஆனந்தவல்லிபுரம் 
இப்ரஹாம்புரம் 
இரங்காபுரம் 
இரகுநாதபுரம் 
இராமச்சந்திராபுரம் ( திருத் ) 
இராமச்சந்திராபுரம் 
இராமச்சந்திராபுரம் 
இராமலிங்காபுரம் ( திருத் ) 
இராமலிங்காபுரம் 
இராமாபுரம் 


கவுணிபுரம் 
கனகவல்லிபுரம் ( பொன் ) 
கனகவல்லிபுரம் ( திருவள் ) 
கனகபுரம் 
சஸ்பாபுரம் 
காஞ்சீபுரம் 
கார்த்திகேயபுரம் 
காசிநாதபுரம் 
காவேரிராஜபுரம் 
காவேரிராஜபுரம் 
கிருஷ்ணாபுரம் ( திருவள் ) 
கிருஷ்ணாபுரம் ( பொன் ) 
குமாரபொம்மராஜபுரம் 
குருபுரம் 
கூர்மபுரம் 
கேவலராஜபுரம் 
கொண்டாபுரம் (திருத் ) 
கொண்டாபுரம் 
கொண்டாபுரம் 
கோதண்டராமபுரம் ( திருத் ) 
கோதண்டராமபுரம் ( பள்ளி ) 
கோபாலபுரம் 
கோபாலகிருஷ்ணபுரம் 
கோவத்சபுரம் 
சத்குருசயபுரம் 
சந்தானகோபாலபுரம் 
சந்தான வேணு கோபால 


> 


இராமாபுரம் 
இராஜகலஹாபுரம் 
இராஜபத்மாபுரம் 
இராஜரத்தினபுரம் 
கந்தபுரம் 
கம்பராசபுரம் 


புரம் 


கல்யாணபுரம் 
கன்னிகாபுரம் 
கன்னிகாம்பாபுரம் 
கவுணிபுரம் ( திருத் ) 


சந்திரவிலாசபுரம் 
சன்னகாபுரம் 
சகஸ்ரபத்மாபுரம் 
சவுண்டாபுரம் 


புரம் 


271 


- 


சிக்சராயபுரம் 
சிங்கராஜபுரம் 
சித்தான் திபுரம் 
சின்னராமபுரம் 
சிவபுரம் ( பொன் ) 
சிவபுரம் ( ஸ்ரீபெரும் ) 
சித்தாபுரம் 
சீதாபுரம் (காஞ்சி ) 
சீதாபுரம் ( மது ) 
சீதாராமபுரம் 
சீமாபுரம் 
சுபிரமணியபுரம் 
சு . வீரசேவேரிபுரம் 
சுரே பொம்மராஜபுரம் 


செங்கல்வபுரம் 
சௌனகாபுரம் 
தரணிலரா ஹபுாம் 
தனுஷ்யபுரம் 
தாயமாம்வாபுரம் 
திம்மாபுரம் 
திம்மபூபாலபுரம் 
திருமால்ராஜபுரம் 
திருமலராஜபுரம் 
திருவெங்கலநாதபுரம் 
துவாரகாபுரம் 
தேசேனாபுரம் 
தேவகிபுரம் 
தேவனாம்பாபுரம் 
தொளசாபுரம் 
நரசிங்கபுரம் ( திருவள் ) 
நரசிங்கபுரம் ( ஸ்ரீ பெரும் ) 
நரசிங்காபுரம் ( பொன் ) 
நாஞ்சீபுரம் 
நாராயணபுரம் (திருத் ) 


நாராயணபுரம் 
பஞ்சகண்பிணிநாநபுரம் 
பட்டாபிராமாபுரம் 
பத்மாபுரம் ( திருத் ) 
பத்மாபுரம் 
பர்வதராஜ்புரம் 
பரசாபுரம் 
பரபயங்கரபுரம் 
பாணாபுரம் ( திருத் ) 
பாணாபுரம் 
பாலகிருஷ்ணாபுரம ( திருத் ) 
பாலகிருஷணாபுரம் 
பாலாபுரம் 
பிரதாப உத்தண்ட மகா 

ராசபுரம் 
புண்டீகபுரம் 
பெத்தராமாபுரம் 
பொம்மராஜபுரம் 
மச்சவிலாசபுரம் ( திருத் ) 
மச்சவிலாசபுரம் 
மகான் காளிபுரம் 
மகாராஜபுரம் 
மடபுரம் 
மதனந்தாபுரம் 
மதுராபுரம் 
மருதவல்லிபுரம் 
மஹாபலிபுரம் 
மாகமாம்பாபுரம் 
மிஸ்ரகண்டாபுரம் 
முத்து கொண்டாபுரம் 
மேதினிபுரம் 
மோகிபுரம் 
மோனோபுரம் 
ரங்காபுரம் 
ராமபுரம் 


272 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


ராமானுஜபுரம் 
லட்சுமிநாராயணபுரம் 
லஷ்மிபுரம் (ஊத்து ) 
லஷ்மிபுரம் ( திருத் ) 
லஷ்மிநரசிம்மபுரம் 
லஷ்மிவிலாசபுரம் 
வல்லிபுரம் 


வெங்கடாபுரம் ( செங் ) 
வெங்கடாபுரம் ( ஸ்ரீபெரும் ) 
வெங்கடாபுரம் ( திருத் ) 
வெங்கடாபுரம் 
வெங்கடாபுரம் 
வேணுகோபலபுரம் 
வேணுகோபாலகிருஷ்ண 


புரம் 


வள்ளியம்மாபுரம் 
வசுவபுரம் 
வர தராஐபுரம் 
வரதராஜபுரம் 
வளரபுரம் 
விட்டிலாபுரம் 
வியாசபுரம் 


வினாயகாபுரம் 
வீரகாவேரிராஜபுரம் 
வீரராகவபுரம் ( ஸ்ரீபெரும் ) 
வீரராகவபுரம் ( திருவள் ) 
வீரராகவபுரம் ( திருத் ) 
வீராபுரம் ( செங் ) 
வீராபுரம் 
வெங்கட பெருமாள்ராஜு 

புரம் 


வேதநாராயணபுரம் 
வேலகாபுரம் 
பேலாயுதபுரம் 
ஹரிச்சந்திராபுரம் 
ஹினுமந்தபுரம் 
ஹஸ்னாபுரம் 
ஜப்திசுரோத்திலயம் ராமா 

புரம் 
ஜானகிபுரம் ( செங் ) 
ஐானகிபுரம் ( மது ) 
ஜெகன்னாதபுரம் 
ஸ்ரீகாளிகபுரம் 
ஸ்ரீகிருஷ்ணாபுரம் 
ஸ்ரீனிவாசபுரம் ( திருத் ) 
ஸ்ரீனிவாசபுரம் ( பள்ளி ) 
ஸ்ரீனிவாசபுரம் . ( " ) 


வரம் 


அப்பாவரம் 
அப்ளாவரம் 
இஸ்ஸாபல்லாவரம் 
சயனாவரம் 
சானூர்மல்லவரம் 
செம்பி.வெரம் ( மது ) 


செம்புலிவரம் ( பொன் ) 
சென்றாவரம் 
சென்னாவரம் ( பொன் ) 
சென்னாவரம் ( திருவள் ) 
சோழவரம் 
திருநாகேஸ் வரம் 


வரம் 


273 


தைலாவரம் 
நந்திவரம் 
பல்லாவரம் 
பல்லாவரம் கண்டோ 

மெண்ட் 
பழைய பல்லாவரம் 


பாண்டேஸ்வரம் 
பாலேஸ்வரம் 
மங்காவரம் 
மாதவரம் ( பொன் ) 


மாதவரம் (ஊத்து ) 


பட்டு 


அக்கினாம்பட்டு 
அங்கமம்பட்டு 
அத்திப்பட்டு (காஞ்சி ) 
அத்திப்பட்டு ( சைதை ) 
அத்திப்பட்டு ( திருத் ) 
அடிக்கலப்பட்டு 
அடையாளம்பட்டு 
அதிப்பட்டு 
அமைய்யம்பட்டு 
அனுப்பம்பட்டு 
ஆர்க்கம்பட்டு 
ஆமயம்பட்டு 
இருளிப்பட்டு 
இலுப்பப்பட்டு 
உழக்கோல்பட்டு 
கம்மாளம்பட்டு 
கல்பட்டு 
கள்ளிப்பட்டு 
கன்னிகாப்பட்டு 
கடுகுப்பட்டு 
களிவந்தப்பட்டு 
காட்டேரிப்பட்டு 
காரணிப்பட்டு 


கீழ்பட்டு 
குன்னப்பட்டு 
கொங்கணமாம்பட்டு 
கோசப்பட்டு 
கோரப்பட்டு 
கோமாசிப்பட்டு 
சந்தானம்பட்டு 
சூரப்பட்டு 
செங்கல்பட்டு 
செட்டிப்பட்டு ( செங் ) 
செட்டிப்பட்டு ( கும்மி ) 
சேத்துப்பட்டு (காஞ்சி ) 
சேத்துப்பட்டு ( ஸ்ரீபெரும் ) 
சோம்பட்டு 
சோமதேவப்பட்டு 
தட்டாம்பட்டு 
திருக்கோயில் பட்டு 
திருமால்பட்டு 
தூக்கணாம்பட்டு 
தூதுவிளம்பட்டு 
தெனாம்பட்டு 
தேப்பனம்பட்டு 
தேவம்பட்டு 


18 


274 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்சள் 


நடுப்பட்டு 
நடுவீரப்பட்டு 
நாட்டரசம்பட்டு 
நெற்குணப்பட்டு 
பள்ளிப்பட்டு 
பருக்கிப்பட்டு 
பாயேரிப்பட்டு 
பிராயம்பட்டு 
புன்னப்பட்டு ( செங் ) 
புன்னப்பட்டு ( திருவள் ) 
புதுப்பட்டு ( மது ) 
புதுப்பட்டு 
புதுப்பட்டு 
புதுப்பட்டு ( திருவள் ) 
புதுப்பட்டு (பள்ளி ) 
பூச்சி அத்திப்பட்டு 
மலைப்பட்டு 
மாம்பட்டு ( மது ) 
மாம்பட்டு ( திருவள் ) 


மும்மல்பட்டு 
முருக்கம்பட்டு 
மூங்கில் பட்டு 
மூலப்பட்டு 
மூவரசம்பட்டு 
மேலப்பட்டு ( செங் ) 
மேலப்பட்டு ( மது ) 
ராயல்பட்டு 
வடக்குப்பட்டு ( பொன் ) 
வடக்குப்பட்டு ( ஸ்ரீபெரும் ) 
வடசேரிப்பட்டு 
வாசினாம்பட்டு 
விளக்குப்பட்டு 
விளாம்பட்டு 
வெண்ணாங்குபட்டு 
வேப்பம்பட்டு ( திருவள் ) 
வேப்பம்பட்டு 
வேழப்பட்டு 
ஜம்மணாம்பட்டு 


சேரி 


அண்ணாமலைச்சேரி 
அத்தமனஞ்சேரி 
அத்திமாஞ்சேரி 
அய்யன்சேரி 
அய்யமிச்சேரி 
அடையாளச்சேரி 
அரப்பனஞ்சேரி 
அரியப்பஞ்சேரி 
அவிச்சேரி 
அணைக்கட்டுச்சேரி 
ஆதனஞ்சேரி 


ஆயச்சேரி ( ஸ்ரீபெரும் ) 
ஆயச்சேரி ( திருத் ) 
இரும்பிலிச்சேரி 
இருளஞ்சேரி 
உமையாள் பரணச்சேரி 
ஊனமாஞ்சேரி 
எர்ணாகுரசேரி 
எருக்கஞ்சேரி 
எலந்தஞ்சேரி 
கடம்மஞ்சேரி 
கடுவஞ்சேரி 


சேரி 


275 


செரப்பனஞ்சேரி 
சோமஞ்சேரி 
தண்டலசேரி 
தலக்கஞ்சேரி (திருவள் ) 
தலக்கனஞ்சேரி ( சைதை ) 
திருக்கணஞ்சேரி 
திருவாஞ்சேரி 
தேவரஞ்சேரி 
தோட்டச்சேரி 
நெம்மிலிச்சேரி 
நெடுஞ்சேரி 
நெமிலிச்சேரி 
பனங்காட்டுச்சேரி 
பனயஞ்சேரி 
பாக்குவாஞ்சேரி 


பாடிசேரி 


கருணாகரச்சேரி ( மது ) 
கருணாகரச்சேரி ( ஸ்ரீபெரும் ) 
கருணாகரச்சேரி 
கருவேட்டுஞ்சேரி 
காரணைபுதுச்சேரி 
காவல்சேரி 
காவனூர்புதுச்சேரி 
கீழ்ச்சேரி ( மது ) 
கீழ்ச்சேரி ( திருவள் ) 
குண்டுமணிச்சேரி 
குருமஞ்சேரி 
குருவாட்டுச்சேரி 
குமரஞ்சேரி 
குமாரச்சேரி 
கூடுவாஞ்சேரி ( செங் ) 
கூடுவாஞ்சேரி ( பொன் ) 
கூழங்கச்சேரி 
கெண்டிரச்சேரி 
கொண்டஞ்சேரி 
கொல்லச்சேரி 
கொளத்துவாஞ்சேரி 
கொளப்பாஞ்சேரி 
கோவியாஞ்சேரி 
சாத்தஞ்சேரி 
சின்ன அத்திமாஞ்சேரி 
சின்னபணிச்சேரி 
சிறுசேரி 
சிருளப்பனஞ்சேரி 
சீட்டஞ்சேரி 
சீயஞ்சேரி (திருவள் ) 
சீயஞ்சேரி 
செக்கஞ்சேரி 
செஞ்சேரி 
செம்மஞ்சேரி 


புதுச்சேரி ( ஊத்து ) 
புதுச்சேரி ( ஸ்ரீபெரும் ) 
புரஞ்சேரி 
பூஞ்சேரி 
பெரியஞ்சேரி 
பெரியபனச்சேரி 
போலச்சேரி 
மணஞ்சேரி 
முருக்கஞ்சேரி ( மது ) 
முருக்கஞ்சேரி (திருவள் ) 
மேல்பெருமாள்சேரி 
மேலச்சேரி 
வஞ்சுவாஞ்சேரி 
வல்லன்சேரி 
வளத்தாஞ்சேரி 
வெங்கச்சேரி 
வேப்பஞ்சேரி 
வெள்ளச்சேரி 
வேளச்சேரி 


276 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப் பெயர்கள் 


குளம் 


அய்யங்கார்குளம் 
அருங்குளம் 
இருங்குளம் 
உப்புக்குளம் 
கல்குளம் 
கன்னிகுளம் 
காட்டரன்குளம் 
குண்டுகுளம் 
சின்னையங்குனம் 


சுண்ணாம்புக்குளம் 
சேக்காங்குளம் 
தண்ணீர் குளம் 
தோனாங்குளம் 
நாவெட்டிகுளம் 
பம்மதுகுளம் 
புலிகுளம் 
பூங்குளம் 
பொன்னாங்குளம் 
மலையாங்குளம் 


பள்ளம் 


அமிர்தம்பள்ளம் 
கமுகம்பள்ளம் 
கருங்குழிபள்ளம் 
காகாபள்ளம் 
குதிரைப்பள்ளம் 


கோடிப்பள்ளம் 
திருவீதிப்பள்ளம் 
துராப்பள்ளம் 
நங்கபள்ளம் 


மாம்பள்ளம் 


குப்பம் 


அக்கச்சிகுப்பம் 
அம்மவாரிகுப்பம் 
அன்னப்பநாயக்கன்குப்பம் 
ஆண்டார்குப்பம் ( மது ) 
ஆண்டார்குப்பம் ( பொன் ) 
ஆங்காடுகுப்பம் 
இளயனார்குப்பம் 
எடையன்குப்பம் 
கண்டவாரிகுப்பம் 
கல்யாணகுப்பம் 


கல்யாணகுப்பம் 
காங்கேயன்குப்பம் 
காட்டேரிகுப்பம் 
காரணிகுப்பம் 
கானத்தூர்ரெட்டிகுப்பம் 
கிருஷ்ணகுப்பம் 
கிருஷ்ணமராஜகுப்பம் 
குப்பம் ( திருத் ) 
குப்பம் 
குமாரக்குப்பம் ( செங் ) 


குப்பம் 


277 


குமாரக்குப்பம் ( திருத் ) 
குமாரக்குப்பம் (ஊத்து ) 
கெங்கையாடிக்குப்பம் 
கேசவராஜுகுப்பம் 
கொத்தகுப்பம் 
கொல்லக்குப்பம் 
சோட்டகுப்பம் 
கோரகுப்பம் 
கோவில் குப்பம் 
கோனுகார்குப்பம் 
கோனேரி குப்பம் 
சங்கீதக்குப்பம் 
சாத்தான் குப்பம் 
சாலுவன் குப்பம் 
சானாங்குப்பம் 
சிங்கிலிக்குப்பம் 
சீக்கினாங்குப்பம் 
சீதேவிக்குப்பம் 
சூரக்குப்பம் 
சூரைக்குப்பம் 
சென்னைக்குப்பம் 
சென்னீர்குப்பம் 
சோணேரிகுப்பம் 
சோலைக்குப்பம் 
தட்டான்குப்பம் 
தாசிரிகுப்பம் 
தாமரக்குப்பம் 
தாமரைக்குப்பம் 
திம்மேரிகுப்பம் 


திருமணிகுப்பம் 
நயினார்குப்பம் 
நாயுடுகுப்பம் 
நெல்லிக்குப்பம் 
மடத்துக்குப்பம் 
மாமுடிகுப்பம் 
முன்னித்திர்குப்பம் 
முதலியார்குப்பம் 
முதிகைநல்லான் குப்பம் 
மேட்டுக்குப்பம் 
மேலக்குப்பம் 
மேவலூர்குப்பம் 
வண்ணான்குப்பம் 
வன்ராசிக்குப்பம் 
விஸ்வநாதக்குப்பம் 
வீராக்குப்பம் 
வெங்கடராஜுகுப்பம் 
வேட்டைக்காரக்குபப்ம் 
வைரவன் குப்பம் 
ராமயன் குப்பம் 
பள்ளியறைக்குப்பம் 
பாப்பான்குப்பம் 
பிரியாங்குப்பம் 
பீரகுப்பம் 
புதுக்குப்பம் ( மது ) 
புதுக்குப்பம் ( பொன் ) 
புதுக்குப்பம் ( திருவள் ) 
பெத்திகுப்பம் 
பெரியகுப்பம் 


278 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


ஏரி 


அம்மனேரி 
அரனேரி 


உணவேரி 
கடப்பேரி ( மது ) 
கடப்பேரி 
சென்னேரி 
செனையனேரி 
திரிவரம்புத்தேரி 
பள்ளவேரி 
பாரேரி 
புத்தேரி (காஞ்சி ) 


புத்தேரி 
புல்லேரி 
பெரியபுத்தேரி 
பெருமானேரி 
பொத்தேரி 
பொன்னேரி 
மருதேரி ( செங் ) 
மருதேரி ( மது ) 
முருக்கேரி 
வெங்கலேரி 
ஹனுமந்தபுத்தேரி 


மேடு 


அமுதூரிமேடு 
அவிரிமேடு 
ஆளவந்தார்மேடு 
எட்டிகுத்திமேடு 
கங்கானிமேடு 
கருக்காமேடு 
குருவன் மேடு ( செங் ) 
குருவன் மேடு (திருவள் ) 
கொக்சிலிமேடு 
கொட்டமேடு 
கொள்ளுமேடு 
கோலிந்தமேடு 


சித்தேரிமேடு 
செங்கழுணீர்மேடு 
செட்டிமேடு 
செவிலிமேடு 
திருக்காணிமேடு 
நந்திமேடு 
நொச்சிமேடு 
பாகல்மேடு 
மஞ்சமேடு 
மணமேடு 
மேல்சிங்கிலிமேடு 
வழுதிகைமேடு 


காடு 


ஆங்காடு 
ஆற்காடு ( மது ) 
ஆற்காடு ( திருத் ) 


ஊத்துக்காடு 
ஒதிர்காடு 
குன்னக்காடு 


219 


கோட்டைக்காடு 
சாத்தாங்காடு 
சித்தாற்காடு 
சித்தூர்க்காடு 
சின்னவெளிக்காடு 
சிறுபழவேற்காடு 
சிறுமாங்காடு 
சூலேரிக்காடு 
செங்காடு 
சேர்க்காடு 
தோட்டக்காடு 
திருமுக்காடு 
திருவாலங்காடு 


திருவேற்காடு 
தொடுகாடு 
பட்டிக்காடு 
பழவேற்காடு 
புளிமாங்காடு 
மாங்காடு 
முட்டுக்காடு 
முதுகாடு 
வலசவெட்டிக்காடு 
வெங்காடு ( செங் ) 
வெங்காடு ( ஸ்ரீபெரும் ) 
வெடியங்காடு 
வேர்க்காடு 


மங்கலம் 


அத்தியமங்கலம் 
அமிர்தமங்லம் 
அரசாணிமங்கலம் 
அனந்தமங்கலம் 
இறையாமங்கலம் 
உழுதமங்கலம் 
உழுதமங்கலம் 
ஏலக்காமங்கலம் 
ஒரகடமாதேவிமங்கலம் 
கச்சாடிமங்கலம் 
கடல் மங்கலம் 
காரியமங்கலம் 
கும்மமங்கலம் 
கொண்டமங்கலம் 
கோத்திமங்கலம் 
கோரமங்கலம் 
சண்டமங்கலம் 
சத்தியமங்கலம் 
சன்னிமங்கலம் 
சாத்தமங்கலம் 


சித்தாலமங்கலம் 
சீயமங்கலம் 
சூராடிமங்கலம் 
சேட்டமங்கலம் 
சேந்தமங்கலம் ( செங் ) 
சேந்தமங்கலம் ( ஸ்ரீபெரும் ) 
சோமங்கலம் 
தாயமங்கலம் 
தாலிமங்கலம் 
திருமங்கலம் 
நன்மங்கலம் 
நரசமங்கலம் 
நீலமங்கலம் ( மது ) 
நீலமங்கலம் ( உத்தி ) 
நீலமங்கலம் ( ஸ்ரீபெரும் ) 
நீலமங்கலம் 
பரமேசுவரமங்கலம் 
மங்கலம் ( மது ) 
மங்கலம் ( திருத் ) 
மகாதேவிமங்கலம் 


280 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


ராயமங்கலம் 
ரெட்டைமங்கலம் 


மணுமங்கலம் 
மதுரமங்கலம் 
முருகமங்கலம் 
மேல்மதுரமங்கலம் 
ரத்ன மங்கலம் 


விண்ணமங்கலம் 


வேங்கடமங்கலம் 


ஜாகீர்மங்கலம் 


கண்டிகை 


அப்பு கொண்டையா கண்டிகை 
அய்யவாரிநாயுடு கண்டிகை 
இராம ஜோஜ்யலு கண்டிகை 
இராயசம் வெங்கடகிருஷ்ணய்ய கண்டிகை 
எர்ரம செட்டி நரசிம்மலு நாயுடு கண்டிகை 
எர்ரப்ப நாயுடு கண்டிகை 
எலவர்த்தி மும்மலராஜு கண்டிகை 
கஞ்சிராஜு குருவராஜு கண்டிகை 
கண்டிகை 
கவுனிபுரம் பத்ராஜு கண்டிகை 
கவுனிபுரம் சின்ன சுப்பராஜு கண்டிகை 
காழல கண்டிகை 
குப்பம் கண்டிகை 
குப்பம் மிட்டா கண்டிகை 
கெங்கலு கண்டிகை 
கொண்டரகிரி வெங்கடமுனி கண்டிகை 
கொத்தூர் ராமைய கண்டிகை 
கோரகை வெங்கடநம்பி கண்டிகை 
சங்கராரெட்டி நாராயணரெட்டி கண்டிகை 
சந்திரப்பநாயுடு கண்டிகை 
சித்தய்ய குண்டா கண்டிகை 
சித்தரி குண்ட கண்டிகை 
சிரிகிரிராஜு பத்ரராஜு கண்டிகை 
சீராள குர்ரப்ப கண்டிகை 
செங்கல்வநாயுடு கண்டிகை 


கண்டிகை 


281 


தர்க்காஸ்து கண்டிகை 
தாசிரெட்டி கண்டிகை 
திருக்குளம் கண்டிகை 
தும்மல் செருவு கண்டிகை 
நல்லூர் வெங்கட்டராஜு கண்டிகை 
நாராயணரெட்டி கண்டிகை 
நெட்டேரி கண்டிகை 
பட்டணம் சேஷய்ய கண்டிகை 
பத்ராஜு கண்டிகை 
பத்தல செங்கம் நாயுடு கண்டிகை 
பாகால நாராயணரெட்டி கண்டிகை 
பாலீஸ்வரன் கண்டிகை 
பிக்கி சாணி செங்கம் நாயுடு கண்டிகை 
புராணம் சஞ்சீவி ராயனி கண்டிகை 
பெருமாள் மாண்யம் கண்டிகை 
பெரும் காஞ்சி நரசிம்மலு நாயுடு கண்டிகை 
பெரும் பெயர்க் கண்டிகை 
பேட்ட கண்டிகை 
மடிமை கண்டிகை 
மாதிராஜு பெருமாள்ராஜூ கண்டிகை 
ரெட்டி பல்லி சுப்பராவ் கண்டிகை 
வெங்கட்ராமராஜு கண்டிகை 
வேலூர் கிருஷ்ண நாயுடு கண்டிகை 
ஸத்யகால வரதா சார்லு கண்டிகை 
ஸ்ரீனிவாசய்ய கண்டிகை 


பேடு 


அத்திப்பேடு 
அரப்பேடு 
அமரம்பேடு 
அன்னம்பேடு 
இரும்பேடு ( மது ) 
இரும்பேடு ( ஸ்ரீபெரும் ) 
உமிப்பேடு 


எலியம்பேடு 
எலிவம்பேடு 
கல்லம்பேடு 
காயரம்பேடு 
கீழ்முதலம்பேடு 
கீழ்மணம்பேடு 
கொம்மகம்பேடு 


282 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


கோயம்பேடு 
சின்னனும்பேடு 
சின்ன இரும்பேடு 
சின்ன வெப்பேடு 
சின்னம்பேடு 
சுமத்திரம்பேடு 
சூணாம்பேடு 
செட்டி புண்யம் சின்ன வெப் 

பேடு 
சேலியம்பேடு 
தாழப்பேடு 
தொழுப்பேடு 
நல்லான் பெரும்பேடு 
பூவலம்பேடு 
பெரிய இரும்பேடு 


பெரியவிப்பேடு 
பெரும்பேடு ( செங் ) 
பெரும்பேடு ( பொன் ) 
மப்பேடு 
மப்பேடு 
மாரம்பேடு 
மீனம்பேடு 
முருக்கம்பேடு 


மேல்முதலம்பேடு 
மோதிரம்பேடு 
ரெட்டம்பேடு 
வழதலம்பேடு 
விப்பேடு 
வெம்பேடு 
வேம்பேடு 


தாங்கல் 


ஆட்டந்தாங்கல் 

கோவிலந்தாங்கல் 
ஆண்டித்தாங்கல் 

சவுக்கந்தாங்கல் 
எடையன்கொடுமாந் 

சேமந்தாங்கல் 

தாங்கல் சோமந்தாங்கல் ( மது ) 
ஓட்டன் தாங்கல் (காஞ்சி ) சோழந்தாங்கல் 
ஒட்டன் தாங்கல் (உத்திர ) தலையாரித்தாங்கல் 
கண்ணன் தாங்கல் ( ஸ்ரீபெரும் ) பட்ரன் தாங்கல் 
கண்ணன் தாங்கல் 

பழவந்தாங்கல் 
கடப்பன்தாங்கல் 

பிடாரிதாங்கல் 
காரணைத்தாங்கல் 

பீமன் தாங்கல் 
கூவந்தாங்கல் 

பூண்டித்தாங்கல் 
கொக்கரந்தாங்கல் 

பெரியன் தாங்கல் 
கொம்மன் தாங்கல் 

பெருமாள் தாங்கல் ( செங் ) 
கொருக்கந்தாங்கல் 

பெருமாள் தாங்கல் ( திருத் ) 


தாங்கல் 


283 


பெருமாள் தாங்கல் ( பள்ளி ) 
முருக்கன் தாங்கல் (காஞ்சி ) 
முருக்கன் தாங்கல் ( மது ) 
முனியன் தாங்கல் 
வளவன் தாங்கல் 


விச்சந்தாங்கல் 
வெண்ணந்தாங்கல் 
வெள்ளரிதாங்கல் 
வெள்ளந்தாங்கல் 
வெள்ளேரிதாங்கல் 
வேடந்தாங்கல் 


காரணை 


அமந்தகாரணை 
ஈச்சங்காரணை ( செங் ) 
ஈச்சங்காரணை 
ஒட்டன்காரணை 
கண்ணன்காரணை 
காட்டுக்காரணை 
காரணை ( செங் ) 
காரணை 
காரணை (காஞ்சி ) 
காரணை 

( திருவள் ) 
காரணை 

(ஊத்து ) 
காரணை 
கிருஷ்ணங்காரணை 
கீழ்க்காரணை ( செங் ) 
கீழ்க்காரணை ( மது ) 
கூனங்காரணை ( மது ) 


கூனங்காரணை ( மது ) 
சென்னங்காரணை 
திருவெங்காரணை 
தென்காரணை 
பசுங்காரணை 
பவுந்தங்காரணை 
பள்ளிக்காரணை 
பீர்க்கங்காரணை 
பெருங்காரணை 
பேய்க்காரணை 
பொற்பனங்காரணை 
மஞ்சங்காரணை 
மல்லியங்காரணை 
மழுவங்காரணை 
வளையக்காரணை 
வேப்பங்காரணை 


பேட்டை 


அய்யம்பேட்டை 

களியப்பேட்டை 
இராமகிருஷ்ணராஜு 

காரைப்பேட்டை 
பேட்டை 
ஏக்கனாம்பேட்டை 

கேசவராயன்பேட்டை 
ஒரக்காட்டுப்பேட்டை 

சிறுபுழல் பேட்டை 
கண்ணமாப்பேட்டை 

செவ்வாய்ப்பேட்டை 


284 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


திம்மராசன் பேட்டை 

பள்ளிப்பேட்டை ( மது ) 
திம்மையன்பேட்டை 

பாபுராயம்பேட்டை 
நசரத்பேட்டை (காஞ்சி ) பொதட்டூர்ப்பேட்டை 
நசரத்பேட்டை ( ஸ்ரீபெரும் ) பொம்மராஜுபேட்டை 
நத்தப்பேட்டை 

மாபூஸ்கான்பேட்டை 
நரசம்பேட்டை 

முத்தியாலுப்பேட்டை 
நாய்க்கன்பேட்டை 

ராஜாகுளிப்பேட்டை 
நெக்கினிப்பேட்டை 

லிங்கப்பையன்பேட்டை 
பள்ளிப்பேட்டை ( மது ) ஜல் லடியன் பேட்டை 

ஷாம்ஷர்பகதூர்பேட்டை 


அகரம் 


33 


அகரம் ( செங் ) 
அகரம் 
அகரம் (காஞ்சி ) 
அகரம் ( மது ) 
அகரம் (உத்திர ) 
அகரம் ( திருவள் ) 
அகரம் ( ஊத்து ) 
அகரம் ( பொன் ) 
அகரம் 
அயவேலியகரம் 
இனாம் அகரம் 


உசேன் அகரம் 
காட்டகரம் 
குருவியகரம் 
செஞ்சியகரம் 
தெள்ளியாரகரம் 
நெமிலியகரம் 
பள்ளியகரம் 
புத்தகரம் (சாஞ்சி ) 
புத்தகரம் ( சைதை ) 
பெருமாளகரம் 
மேலகரம் 


i 


வெண்மாலகரம் 


பூண்டி 


கம்மாளம் பூண்டி 
கருவேப்பம் பூண்டி 
கருக்கம் பூண்டி 
களியாம் பூண்டி 
கீழப்பூண்டி 
கோவிலம் பூண்டி 


சூரப்பூண்டி 
செம்பூண்டி 
தளவராம்பூண்டி 
தினையாம்பூண்டி 
பழைய கும்மிடிப்பூண்டி 
பின்னம்பூண்டி 


பூண்டி 


285 


புதுக்கும்மிடிப்பூண்டி 
பூண்டி ( மது ) 
பூண்டி (ஸ்ரீபெரும் ) 


பூண்டி ( திருவள் ) 
மேலப்பூண்டி 
வலக்குனம் பூண்டி 
வின்னம்பூண்டி 


வாயல் 


அரன்வாயல் 
அமுல்லவாயல் 
ஆண்டவாயல் 
ஆரியன்வாயல் 
உப்பு நெல்ளாபல் 
காஞ்சிவாயல் 
குருவாயல் 
கொடி நெல்வாயல் 


சின்னமுல்ல வாயல் 
சிவன் வாயல் 
சேலவாயல் 
பாலவாயல் 
புதுவாபல் 
பெரியமுல்லவாயல் 
பெருவாயல் 
வெள்ளிவாயல் 


விளாகம் 


அடவிளாகம் 
ஆட்சிவிளாகம் 
ஒத்திவிளாகம் 
கருணாகரவிளாகம் 
கீழ்விளாகம் 
மடவிளாகம் (காஞ்சி ) 
மடவிளாகம் ( மது ) 


மடவிளாகம் ( உத்திர ) 
மடவிளாகம் ( ஸ்ரீபெரும் ) 
மடவிளாகம் ( திருவள் ) 
மேல்வினாகம் 
விளாகம் ( செங் ) 
விளாகம் ( காஞ்சி ) 
விளாகம் ( மது ) 


தண்டலம் 


அனுமன்தண்டலம் 
கவாத்தண்டலம் 
காவித்தண்டலம் 
கைத்தண்டலம் 
கொருக்கன் தண்டலம் 
கோடித்தண்டலம் 
தண்டலம் ( செங் ) 


தண்டவம் ( காஞ்சி) 
தண்டலம் ( உத்திர ) 
தண்டலம் ( மது ) 
தண்டலம் 
தண்டலம் ( சைதை ) 
தண்டலம் ( ஸ்ரீபெரும் ) 
தண்டலம் 


286 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


தண்டலம் ( திருவள் ) 
தண்டலம் 
துலுக்கன் தண்டலம் 
பழந்தண்டலம் 


பூந்தண்டலம் ( செங் ) 
பூந்தண்டலம் ( ஸ்ரீபெரும் ) 
பெருந்தண்டலம் 
ராமன் தண்டலம் 
விடதண்டலம் 


சமுத்திரம் 


அழகுசமுத்திரம் 
இராமசமுத்திரம் 
ஓபசமுத்திரம் 
கிருஷ்ணசமுத்திரம் ( திருத் ) 


கிருஷ்ணசமுத்திரம் 
கோளசமுத்திரம் 
சிங்கசமுத்திரம் 
திம்மசமுத்திரம் 
வசவசமுத்திரம் 


குன்றம் 


அருங்குன்றம் ( செங் ) 
அருங்குன்றம் (காஞ்சி ) 
சிறுகுன்றம் 
செங்குன்றம் ( செங் ) 
செங்குன்றம் ( திருவள் ) 
திருக்கழுக்குன்றம் 


திருப்பருத்திக்குன்றம் 
நீர்க்குன்றம் 
நெடுங்குன்றம் 
நெற்குன்றம் (காஞ்சி ) 
நெற்குன்றம் ( சைதை ) 
புலிக்குன்றம் 
வளர்குன்றம் 


வேடு 


கதிர்வேடு 
காதர்வேடு 
கீழவேடு 
கொளவேடு 
தாழவேடு 


தொளவேடு 
பண்டாரவேடு 
முத்தவேடு 
மொன்னவேடு 
வீரங்கிவேடு 
வெள்ளவேடு 


பாளையம் 


287 


பாளையம் 


புதுப்பாளையம் 
பெரியபாளையம் 
முல்லாப்பாளையம் 


ஈகுவார் பாளையம் 
சென்றான் பாளையம் 
நெல்வாய்ப் பாளையம் 
பழைய எருமைவெட்டி 

பாளையம் 
பிளேஸ் பாளையம் 
புது எருமைவெட்டி 

பாளையம் 


மேட்டுப்பாளையம் 
வேடபாளையம் 


வாய் 


எருக்குவாய் 
ஏரிவாய் 


கல்வாய் 


நெல்வாய் ( காஞ்சி ) 
நெல்வாய் ( மது ) 
நெல்வாய் ( உத்திர ) 
நெல்வாய் ( பொன் ) 
நெல்வாய் ( திருவள் ) 
புலிவாய் 


தேர்வாய் 
நெல்வாய் ( செங் ) 


பட்டணம் 


கொடப்பட்டணம் 
சதுரங்கபட்டணம் 


தென்பட்டணம் 
புதுப்பட்டணம் 
வடபட்டணம் 


நகரம் 


அட்சன் நகரம் ( திருவள் ) 
அட்சன் நகரம் 
உசேன் நகரம் 
எளநகர் 


கதன நகரம் 
கிளியாநகரம் 
சிறுநகர் 
சூரிய நகரம் 
பெருநகர் 


288 


செங்கல்பட்டு மாவட்டம் ஊர்ப்பெயர்கள் 


வாடி 


கீரல்வாடி 


குமாரவாடி 


குருவாடி 
கோவிந்தவாடி 
சித்திரவாடி 


சீவாடி 
பாதர்வாடி 
பிச்சவாடி 
மதர்வாடி 
மோகல்வாடி 
வசந்தாவாடி 


கோயில் 


உடையவர் கோயில் 
சிங்கப்பெருமாள் கோயில் 
செல்லப்பிள்ளையார் 

கோயில் 


திருவானைக் கோயில் 
திருபுரக் கோயில் 
ராமன் கோயில் 


கழனி 


அரசங்கழனி 
கட்டகழனி 
கரியமாங்கழனி 
காவல்கழனி 


கீழக்கழனி 
தண்டல்கழனி ( சைதை ) 
தண்டல் கழனி ( ஸ்ரீபெரும் ) 
பட்ரகழனி 
மேலக்கழனி 


கரை 


அமிஞ்சிக்கரை 
ஒழுகரை 
கிடங்குகரை 


செங்கரை 
நடுவக்கரை 
நின்னக்கரை 


வடகரை 


தோட்டம் 


திருமலராயன்தோட்டம் 
பெரியதோட்டம் 


லாலாதோட்டம் 
வளத்தோட்டம் 


289 


நெம்மிலி ( செங் ) 
தெம்மிலி 


நெம்மிலி 

நெம்மிலி ( ஸ்ரீபெரும் ) 
நெம்மிலி ( திருத் ) 
வடநெம்மிலி 


வேலி 


பழவேலி 
பெருவேலி 
நெயவேலி ( காஞ்சி ) 


நெய்வேலி 
நெய்வேலி ( பொன் ) 
நெய்வேலி ( திருவள் ) 

நெய்வேலி 
கால் 


அருங்கால் 
கரசங்கால் 
கரசங்கால் 


நெடுங்கால் 
புரகால் 
வடகால் 


குழி 


அல்லிக்குழி 
கருங்குழி ( செங் ) 
கருங்குழி ( மது) 


திருப்புக்குழி 
பாப்பான் குழி (காஞ்சி ) 
பாப்பான் குழி ( ஸ்ரீபெரும் ) 
வெங்குழி 


நத்தம் 


கிரீன்வேல்நத்தம் 
சித்தூர்நத்தம் 


நத்தம் ( பொன் ) 
நத்தம் 


மலை 


கருக்காமலை 
குருவிமலை 


திருநீர்மலை 
பரங்கிமலை 


19 


290 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


மேனி 


கீழமேனி 
சூலைமேனி 


பருத்துமேனி 
மௌகினிமேனி 


தேவதானம் 


கீழ்தேவதானம் 
தேவதானம் 


மன்னவேடு தேவதானம் 
மேல்தேவதானம் 


அக்ரகாரம் 


அக்ரகாரம் ( ஸ்ரீபெரும் ) 
அக்ரகாரம் ( திருவள் ) 
இராமாபுர அக்ரகாரம் 
செங்கல்புத்தூர் அக்ரகாரம் 
செங்கல்வபுரம் அக்ரகாரம் 


சென்களத்தூர் அக்ரகாரம் 
நாகபூடி அக்ரகாரம் 
நாராயண சமூத்திர 

அக்ரகாரம் 
நெக்கினியக்ரகாரம் 


Litla 


திருவாயர்பாடி 


ஈச்சம்பாடி 
கடம்பாடி 
காஞ்சிபாடி 
சிங்கிள் பாடி 
சின்னாலம்பாடி 


பாடி 
மருத்துவன்பாடி 
ராள்ளபாடி 
வீரம்பாடி 


பட்டடை 


அசனாபாத் பட்டடை 
அரமாசிப்பட்டடா 
அஸ்தகிரிப்பட்டடா 
ஒட்டப்பட்டடை 
கள்ளகம்பன்பட்டடை 


கீழ்கால்பட்டடா 
சின்ன திம்மராஜுபட்டடா 
தளவாய்ப்பட்டடா 
நொளும்புப்பட்டடை 
மேல்கால்பட்டடா 
வெளிக்கப்பட்டடா 


291 


கோட்டை 


இருங்காட்டுக்கோட்டை 
பத்துக்கோட்டை 
கண்ணன் கோட்டை 


புத்திரங்கோட்டை 
புலியரணங்கோட்டை 
வல்லக்கோட்டை 
வெள்ளாத்துக்கோட்டை 


வாடா 


கீரிவாடா 
சாமந்தவாடா 
சிறுவாடா 


சிவ்வாடா 
சில்வாடா 


பல்லவாடா 


மைலார்வாடா 


பேர் 


கன்னிகைப்பேர் 
திருப்பேர் ( பொன் ) 
திருப்பேர் ( திருவள் ) 


நீர்பேர் 
புதுப்பேர் 
பெரும்பேர் 
மொகப்பேர் 


வலம் 


கீழவலம் 
குன்னவலம் 


மேல்வலம் 
மொன்னவலம் 


மல்லி 


கெட்னமல்லி 


மிட்னமல்லி 


பூனமல்லி 


வானமல்லி 


தண்டரை 
தண்டரை ( மது ) 

தண்டரை ( மேல் ) காஞ்சி 
தண்டரை 

தண்டரை ( கீழ்) 
தண்டலர ( செங் ) 

தண்டரை ( ஸ்ரீபெரும் ) 


292 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


மதுரை 


மதுரை 


ஈகுமதுரை 
நெய்மதுரை 


வடமதுரை 


பூடி 


கீழப்பூடி 
சின்ன நாகபூடி 


மேலப்பூடி 
வலக்குணம்பூடி 


வசலை 


பைவசலா 


கீழ்வசலை 
கொடிவலசா 


மேல்வலசா 


பெருங்கோழி 


கோழி 

பெருங்கோழி 
பெருங்கோழி 


வெள்ளரை 


தொண்டமாவெள்ளரை 


வெள்ளரை ( மது ) 
வெள்ளரை ( ஸ்ரீபெரும் ) 


மணி 


சிந்தாணி 


தரமணி 


திருமணி 


கட்டு 


அச்சுக்கட்டு 


அணைக்கட்டு 
சோலைக்கட்டு 


குண்ணம் 


ஆயக்குண்ணம் 


குண்ணம் 
வீரணக்குண்ணம் 


293 


ஒரகடம் 


ஓரகடம் ( செங்கை ) 


ஒரகடம் ( சைதை ) 

ஓரகடம் ( ஸ்ரீபெரும் ) 
பந்தல் 


கட்டியாம்பந்தல் 


பொற்பந்தல் 

வெல்லபந்தல் 
நெல்லி 


நெல்லி ( மது ) 


நெல்லி ( மது ) 
படுநெல்லி 


பரை 


ஆலம்பரை 


குரும்பரை (காஞ்சி ) 

குரும்பரை ( மது ) 
வேடல் 


சிறுவேடல் 


வேடல் ( காஞ்சி ) 
வேடல் (உத்திர ) 


வனம் 
திருப்பாலைவனம் ( பொன் ) 

திருப்பாலைவனம் (ஊத்து ) 
திருப்புலிவனம் 


வளி 


கோடுவளி 


செம்பியமாவளி 
தேர்வளி 


துரை 


ஆதிகத்துரை 


கணவன் துரை 
புக்கத்துரை 


கல் 


சிருணைபெருகல் 


பருக்கல் 
வெங்கல் 


294 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


பள்ளி 


இருங்குன்றப்பள்ளி 


காட்டுப்பள்ளி 
ஜங்காலபள்ளி 


தோப்பு 

தாட்டிதோப்பு 


ஆற்காடுதோப்பு 


கடல் 


சிறுகடல் 


திருக்கடல் 
துளி 


அகரம் துளி 


த்தியூர் மேல் துளி 
கூடல் 


சிவன்கூடல் 


திருமுக்கூடல் 


கோடி 

ருத்ரகோடி 


கிளிக்கோடி 


வெண்மணி 


சின்னவெண்மணி 


வெண்மணி 


கிரி 


கொண்டரகிரி 


முகுந்தகிரி 


இரும்பிலி 


இரும்பிலி ( செங் ) 

இரும்பிலி ( மது ) 

விடந்தை 
திருவிடந்தை ( செங் ) திருவிடந்தை ( செங் ) 

மணல் 


கரிமணல் 


கரியமணல் 


295 


செம்புலம் 


புலம் 

பட்டிபுலம் 
வல்லம் 


வல்லம் ( செங் )) 


வல்லம் ( ஸ்ரீபெரும் ) 
மரம் 


இருமரம் 


நெடுமரம் 


அம்பி 


கீழ் அம்பி 


மேல் அம்பி 


இரங்கபல்லி 


பல்லி 

சின்ளமுடிபல்லி 

முத்தியால்வாரிபல்லி 
மருதம் 

மருதம் (காஞ்சி ) 
கிளாய் 


மருதம் ( காஞ்சி ) 


கிளாய் 


சிறுகிளாய் 


சோகண்டி 


சோகண்டி ( செங் ) 


சோகண்டி ( ஸ்ரீபெரும் ) 


குணம் 


அருங்குணம் 


நெற்குணம் 
பூங்குணம் 


நாவல் 


தோட்ட நாவல் ( மது ) 


தோட்டநாவல் (காஞ்சி ) 


ஓடை 


காரனோடை 


ஜம்போடை 


296 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


போகம் 


சாலபோகம் 


வீரபோகம் 


மாகரல் 


மாகரல் (காஞ்சி ) 


மாகரல் ( திருவள் ) 


திருத்தி 
பஞ்சம் திருத்தி ( செங் ) பஞ்சம் திருத்தி ( செங் ) 

மதி 
மானாமதி ( செங் ) 

மானாமதி ( காஞ்சி ) 


மடம் 


ஆண்டார்மடம் 


மடம் 


நிலை 


திருநிலை ( செங் ) 


திருநிலை ( பொன் ) 
திருநிலை (திருவள் ) 


நேமம் 


நேமம் ( மது ) 


நேமம் ( ஸ்ரீபெரும் ) 


நீராடி ( செங் ) 


நீராடி (காஞ்சி ) 


கண்டை 


புன்னங்கண்டை 


மலகண்டை 


சூலம் 


திருவடிசூலம் ( செங்கை ) திருவடிசூலம் ( சைதை ) 

கொரடு 
புலிக்கொரடு ( மது ) 

புலிக்கொரடு ( சைதை ) 


297 


கட்டளை 


கீழ்க்கட்டளை 


மூன்றாம்கட்டளை 
நெய்குப்பி 


நெய்குப்பி. ( செங் ) 


நெய்குப்பி ( மது ) 
குமிளி 


குமிளி ( செங் ) 


குமிளி ( மது ) 


மந்தை 


அருமந்தை 


அனுமந்தை 


பின்னிணைப்பு - 2 


தனிக்கூறுடைய ஊர்கள் 


செங்கைமாவட்ட ஊர்ப்பெயர்களில் , குறைந்தது இரண்டு 
பின் ஓட்டுகளில் ஒப்புமை காணப்பட்டபோதும் அவ்விரண்டு 
ஊர்களையும் ஒரு பொதுக்கூறின் அடிப்படையில் எடுத்துக் 
கொண்டு ஆயப்பட்டுள்ளது . அவ்வாறு ஒரு பொதுக்கூறின் 
அடிப்படையில் இரண்டிரண்டு ஊர்களாக ஆயப்பட்ட ஊர்கள் 
இம்மாவட்டத்தில் மிகுதியாக உள்ளன . அவ்வாறு இல்லாது , 
ஒவ்வொரு ஊரும் தனிப்பின் ஓட்டை உடையதாக அமைந்த 
ஊர்கள் சிலவும் இம்மாவட்டத்தில் ஆங்காங்கு உள்ளன . அவை , 
தனிக்கூறுடைய ஊர்கள் எனப்படுகின்றன . 


இவ்வாறு தனிக்கூறுடைய ஊர்கள் பெரும்பாலும் முன்னர் 
எடுத்துக் காட்டப்பட்ட ஊர்களுக்குரிய இயல்புகளையே 
பெற்றுள்ளன . சில ஊர்களின் பெயர்ப் பொருளைப் புரிந்து 
கொள்ள முடியாதவாறும் அமைந்துள்ளன . அவ்வூர்ப்பெயர்கள் 
இங்கு எடுத்துக் காட்டப்படுகின்றன . 


அகிளி 
அட்டவட்டம் 
அடையார் 
அத்திமானம் 
அலமாரி 
அனந்தாரி 
ஆட்டுப்பட்டுக் கோட்டைப் 

புஞ்சை 
ஆரணி 


உப்பளம் 
உத்தண்டி 
உனமாலை 
எடமிஞ்சி 
எடயஞ்சாவடி 
எரிசிவன் 


ஒதப்பை 


ஆற்காடு தோப்பு பங்களா 
ஆலாடு 
இரணியசித்தி 
இராசநகர சந்தாயபுரம் 


ஒரிக்கை 
கரிக்கிலி 
கருநிலம் 
கருப்படித்தட்டடி 
கலவை 
-சுவுல் பஜார் 


ஈகை 


தனிக்கூறுடைய ஊர்கள் 


299 


காயார் 
காரணி 
காரை 
காலாம்பயர் 


கானகம் 


கிராண்ட்லயன் 


கிளார் 


கிளார் 


கீசலம் 
கீழ்கதிர்பூர் 
கீழக்காடி 
குஞ்சரம் 
தருமுகை 
கூரம் 
கூவம் 


கையாடை 


கொண்டங்கி 
கொள்ளட்டி 
கோயில் புதாகை 
கோலடி 
கோவளம் 
கோனாரி 
சாத்தமை 
சாளிக்கிராமம் 
சிதண்டி 


சுங்குவார்சத்திரம் 
சூரை 
செஞ்சி 
செண்டுவெளி 
சேகண்யம் 
சேலை 
தட்சிணாவர்த்தி 
தடுகுபெட் 
தத்தமஞ்சி 
தாங்கி 
தாடூர் 
தாமல் 
தாராக்க்ஷி 
திருத்தணி 
திருமழிசை 
திருமணம் 
தீட்டாளம் 
துன்ஞம் 
தொட்டிக்கலை 
தொன்னாடு 
நல்லான் பெத்தாள் 
நாயர் 
நீலோத்பலம் 
நுகும்பல் 
நூம்பல் 
நெடம்பரம் 
நெடியம் 
நொச்சி 
பஞ்செட்டி 
படப்பை 
படப்பம் 
படுதலம் 
பம்மல் 
பரமங்கேணி 


சிருணை 


1 


சிருணியம் 
சிறுகுமி 
சிறுபாகல் 
சிறுபேர்பாண்டி 
சிவபூதம் 
சின்னமண்டலி 
சின்னகிளக்காடி 
சீயெட்டி 


300 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


மதூர் 
மருவளம் 


மனமை 


மின்னல்கீழ்முன்னல் 
முருங்கை 
முள்ளி 
மேல்பங்கரம் 
மேல்கதிர்பூர் 
மேலப்பட்டுமேல்மா 
மேற்கண்டை 


மைலை 


படாளம் 
பன்ருட்டி 
பாகசாலை 
பாஞ்சாலி 
பாதிரி 
புங்கநந்தல் 
புண்ணியம் 
புத்தனி 
புதுமாவிலங்கை 
புரிசை 
புலியணி 
புலிக்குத்தி 
புழல் 
புன்னமை 
பூஇலுப்பை 
பூவாமி 
பூவாளை 
பெரியகாவணம் 
பெருந்துறை 
பொன்பதி 
பொன்பதிர்க்கூட்டம் 
மகான்யம் 
மணியாட்சி 


மோரை 
ரெட்ஹில்ஸ் 
லையன் 
வடதில்லை 
வளர்பிறை 
வாரணவாசி 
விட்டவடாகை 
விலாகம் 
விஷார் 
வெங்காரம் 
வெடால் 
வெளிச்சை 
ஜம்புலி 


செங்கை மாவட்டத்தில் தனிக்கூறுடைய ஊர்கள் 141 உள் 
ளன . இவ்வூர்ப்பெயர்களில் உள்ள பொதுக்கூறுகள் முன்னர்க் 
காட்டப்பட்ட ஊர்ப்பெயர்களிலிருந்து வேறுபட்டுள்ளனவே 
யன்றி , சிறப்புக் கூறுகளில் சில முன்னர்ச் சுட்டிய ஊர்களுடன் 
ஒத்த தன்மையுடையனவாகவே உள்ளன . சில ஊர்களின் சிறப்புக் 
கூறுகளும் வேறுபாடுடையனவாக உள்ளன . சில ஊர்ப்பெயர் 
களில் , பொதுக்கூறு , சிறப்புக்கூறு என்று வேறுபடுத்த முடியாத 
வாறு ஒரே சொல்லமைப்புடையதாகவும் அவை உள்ளன . 

சில ஊர்களின் பெயர்கள் இன்று பொருள் புரிந்து கொள்ள 
முடியாதவாறு உள்ளன . ஆனால் அப்பெயர்களின் பழைய 


தனிக்கூறுடைய ஊர்கள் 


301 


வடிவம் எவையென்று காணும்போது ஆழ்ந்த பொருள் அவ்வூர்ப் 
பெயர்களில் உள்ளமை புலப்படும் . சில ஊர்ப்பெயர்கள் காலப் 
போக்கில் திரிந்து விட்டமையால் அவ்வூர்ப் பெயர்களின் பொரு 
ளைப் புரிந்துகொள்ள முடியவில்லை . ஒரு பொதுக்கூறை அடிப் 
படையாகக் கொண்டு பல ஊர்கள் இம்மாவட்டத்தில் தோன்றி 
யிருக்கும் போது இங்கு எடுத்துக்காட்டப்பட்ட ஊர்ப்பெயர்களில் 
உள்ள பொதுக்கூறுகளை அடிப்படையாகக் கொண்டு மேலும் 
ஊர்கள் தோன்றாமலிருப்பது எண்ணுதற்குரியது . ஒருவேளை 
இவ்வூர்கள் பிற்காலத்தில் தோன்றியிருக்கக்கூடும் . அல்லது , இவ் 
வூர்கள் தோற்றுவிக்கப்பட்டதற்குரிய சூழ்நிலை வேறு ஊர்களுக்கு 
அமையாமல் போயிருக்கலாம் . 


தனிக்கூறுடைய இவ்வூர்ப்பெயர்களில் சிலவற்றின் பழைய 
வடிவங்கள் ஊர்ப்பெயர்கள் அடைந்த மாற்றங்களை விளக்கிய 
பகுதியில் ( ஊர்ப்பெயர்களால் உணரப்படுவன ) எடுத்துக்காட்டப் 
பட்டுள்ளன . 


1 


நாயர் என்று இங்குக் குறிப்பிடப்பட்ட ஊரின் பழைய 
வடிவம் ஞாயிறு என்று கூறப்படுகிறது . ஒருவேளை ஞாயில் 
என்ற சொல்லே நாயர் என்று மருவியிருக்கவும் வாய்ப்பு உண்டு. 


கலை என்ற பொதுக்கூறில் அமைந்த தொட்டிக் கலை என்ற 
றோர் ஊர் உள்ளது . ஆட்டுத் தொட்டி இருந்ததால் தொட்டிக் 
கலை என்ற பெயர் ஏற்பட்டதாகக் கூறுவர் " என்று கூறப்படு 

இவ்விளக்கம் பொருத்தமாகப் படவில்லை . ஆட்டுத் 
தொட்டி பெரும்பாலும் எல்லாக் கிராமங்களிலும் இருப்பது 
இயல்பு . ஊர்ப்பெயர் அமைவதற்கு அது ஓர் சிறப்புக் காரண 
மாக இருக்கமுடியாது . அன்றியும் கலை என்ற பொதுக்கூறுக்கும் 
ஆட்டுத் தொட்டிக்கும் தொடர்பு இல்லை . எனவே , தோட்டக் 
கலை அல்லது ஏதேனும் ஒரு கலையின் பெயரை உணர்த்துமாறே 
இப்பெயர் அமைந்திருக்க வேண்டும் 


. 


வேறு மாவட்ட ஊர்ப்பெயர் செஞ்சி . இம்மாவட்டத்திலும் 
அவ்வூர்ப்பெயர் அமைந்துள்ளதற்குக் காரணம் செஞ்சி நாயக்கர் 
இப்பகுதியை ஆட்சி செலுத்தியதாகும் . அவர் காலத்தில் 
தோன்றிய ஊர் அப்பெயரைப் பெற்றுள்ளது . 


1. செங்கற்பட்டு மாவட்டம் - சோ . ம . லெ - பக் : 88 
2 . 

" பக் : 98 


.. 


302 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


டி.கே. பட்டம்மாள் பிறந்த ஊராகிய தாமல் என்பதும் 
பொருள் புரியாத ஊராகவே உள்ளது . இது போன்ற அல் 
ஈற்றில் முடியும் வேறு சில ஊர்களும் இம்மாவட்டத்தில் உள்ளன , 
பம்மல் , நுகும்புல் , நூம்பல் போன்ற ஊர்களைக் குறிப்பிட 
லாம் . எல்லா ஊர்களின் பொருளுமே புரியா தவாறே அமைந் 
துள்ளன . 


தாமம் என்ற சொல் மாலை , துளசி போன்ற பல பொருள் 
தரும் . அச்சொல்லடியாகவே தாமல் என்ற ஊர்ப்பெயர் 
அமைந்திருக்க வேண்டும் . முள்ளி . நொச்சி , பாகல் போன்ற 
செடிகளின் பெயரில் ஊர்ப்பெயர்கள் அமைந்துள்ளது போல் 
துளசிச்செடியின் பெயரிலும் தாமல் என்ற ஊர் அமைந்திருக்க 
லாம் . 


பம்பு என்ற சொல்லடியாகப் பம்மல் என்ற ஊர் அமைந் 
திருக்கலாம் . பம்பு சீர்வேழம் என்று கரும்பைக் குறிப்பிடுவார் , 
இம்மாவட்டத்தில் பிறந்த அந்தகக்கவி வீரராகவா . புதிதாகத் 
தோன் றிய ஊர் என்ற அடிப்படையில் பம்பு என்ற , புதுமை 
என்னும் பொருள் தரும் சொல்லை அடியாகக் கொண்டு அவ்வூர் 
உருவாகியிருக்க வேண்டும் . 


முகம் என்ற சொல்லே நுகம் எனத்திரிந்து , அல் ஈறு பெற்று 
நுகம்பல் என்றாகியிருத்தல் வேண்டும் . பின்பு அது நூம்பல் 
எனவும் திரிந்து வழங்கப்பட்டிருத்தல் கூடும் . ஒரு வட்டம் , 
அல்லது பகுதிக்கு முகம் போன்று அமையும் ஊர் முகவூர் எனப் 
படுதல் மரபு . இராமனாதபுரம் மாவட்டம் தமிழ் நாட்டிற்கு 
முகம் போன்று அமைவதால் அதை முகவை மாவட்டம் என்றும் 
குறிப்பிடுவர் . 

ஓர் இருக்கை என்பது மருவி ஓரிக்கை என்று வழங்கப் 
படுகிறது . காஞ்சியையடுத்துப் பெருமாள் ஒரிரவு தங்கிய இடம் 
இவ்வாறு வழங்கப்படுவ தாகக் கூறப்படுகிறது . இறைவனுக்கு 
இருக்கையுள்ள இடமாக அவ்வூர் அமைந்தமை கருதி அப்பெயர் 
பெற்றுள்ளது . 

கிழார் என்ற சொல் தோட்டம் என்ற பொருள் தரும் . 
ஆனால் கிளார் என்ற பெயரில் இரண்டு ஊர்கள் உள்ளன . 
கிழார் என்பதே கிளார் என்று மாறி வழங்கியுள்ளது போலும் 


3. செங்கற்பட்டு மாவட்டம் - சோ . ம . லெ - பக் : 97 


தனிக்கூறுடைய ஊர்கள் 


303 


பாடலம் என்ற அணியின் பெயரே படாளம் என்று மருவி 
வழங்கப்படுகிறது என்பது முன்னர்க் கூறப்பட்டது . கூவம் என்ற 
சொல் கிணறு என்ற பொருளைத் தருவதுடன் தண்ணீர் என்ற 
பொருளையும் பொதுவாக உணர்த்தும், கிணறுகள் மிகுந்துள்ள 
ஓர் ஊர் கூவம் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது . ஆனால் கூரம் 
என்ற பெயரில் பிறிதோர் ஊர் காணப்படுகிறது . கூவம் என் 
பதே கூரம் என்று மருவியுள்ள தா என்று ஐயுறவேண்டியுள்ளது . 


குருமுகை , நீலோற்பலம் , பாதிரி , பூ இலுப்பை , பூவாமி , 
மருவளம் , செண்டுவெளி போன்ற ஊர்ப்பெயர்கள் மலர் 
தொடர்பான பல நிலைகளையும் உணர்த்தும் ஊர்ப்பெயர் 
களாக உள்ளன . முகை என்பது மலர் மலர்வதற்கு முன் உள்ள 
நிலையைக் குறிக்கும் . மரு என்ற சொல் மருக்கொழுந்து என்ற 
பொருளைப் புலப்படுத்தும் . அம்மலர் மிகுந்துள்ள நிலையை 
வளம் என்ற பின் ஒட்டு உணர்த்தலாம் . பிற ஊர்ப்பெயர்களில் 
மலரைப் பற்றிய குறிப்பு வெளிப்படையாகவே காணப்படுகிறது . 


என்ற 


ஆட்டுப்பட்டுக் கோட்டைப்புஞ்சை , கருநீலம் , கருப்படித் 
தட்டடி , படுதலம் , பரமங்கேணி 

ஊர்ப்பெயர்கள் 
நிலத்தின் தன்மை , ஊர் அமைந்துள்ள சூழல் ஆகியனவற்றைத் 
தெளிவுபடுத்துகின்றன . பரமன் என்ற சொல் சிவனைக் குறிக் 
கும் . சிவன் பெயரால் வெட்டப்பட்ட கிணறு அமைந்துள்ள 
ஊர் பரமன் கேணி எனப்பட்டுப் பின்னர் அது பரமங்கேணி 
ஆகியுள்ளது . 


ஆர் என்பது ஆத்திச் செடியைக் குறிக்கும் ; கார் என்பது 
கார் காலத்தில் மலரும் ஒரு வகைப் பூவைக் குறிக்கும் . இவ் 
வகைப் பூக்கள் மிகுந்துள்ள ஊர்கள் ஆரணி என்றும் , காரணி 
என்றும் கூறப்பட்டுள்ளது . காயாம்பூ நிறைந்துள்ள ஊர் காயர் 
எனப்பட்டுள்ளது . காளான் மிகுந்து காணப்பட்டதால் , காளான் 
பயிர் என்று ஓர் பெயரிடப்பட்டுள்ளது . 

அப்பெயரே பின்னர் 
காலாம் பயர் என்று மருவியிருக்கலாம் . அல்லது கார் காலத்தில் 
பயிரிடப்படும் ஒருவகைப் பயிரின் 

பயிரின் பெயரைக் 
இவ்வூர் அமைந்திருத்தல் கூடும் . 


குறிக்குமாறு 


கானகம் என்பது காட்டையுணர்த்தும் . காரை , சூரை , 
முள்ளி எட்டி போன்ற செடியின் பெயர்கள் காட்டில் விளையும் 
தாவரங்களையுணர்த்தும் . முருங்கை , ஆல் போன்ற மரங்களின் 
பெயர்களிலும் ஊர்கள் அமைந்துள்ளன . 


304 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


ஆற்சாடு தோப்பு பங்களா , எடயஞ்சாவடி , 

, 

பாகசாலை 
போன்று குறிப்பிட்ட இடங்களை உணர்த்துமாறும் சில ஊர்ப் 
பெயர்கள் அமைந்துள்ளன . ஆற்காடு தோப்பு என்று பிறிதோர் 
ஊர் இம்மாவட்டத்தில் உள்ளது . அவ்வூரை 

உணர்த்துமாறு , 
வேறோர் இடத்தில் ஒரு பங்களா கட்டப்பட்டுள்ளது . நாள 
டைவில் அப்பங்களாவைச் சுற்றியும் புதிதாக ஓர் ஊர் தோன்றி 
யதால் அவ்வூர் ஆற்காடு தோப்புப் பங்களா எனப்பட்டுள்ளது . 
இடையன் சாவடி என்பது எடயஞ்சாவடியாகியுள்ளது . யாக 
சாலை என்பது பாகசாலையாக மாறியிருக்க வாய்ப்பு உண்டு . 


லையன் , கிராண்ட் லையன் , ரெட்கில்ஸ் ஆகிய ஊர்ப் 
பெயர்சள் அண்மைக்காலத்தில் தோன் றியவைகளாய் இருத்தல் 
வேண்டும் , உப்பளம் , உத்தண்டி , கோவளம் போன்ற ஊர்ப் 
பெயர்களும் அண்மைக்காலத்தில் தான் தோன்றியிருத்தல் 
வேண்டும் . தண்டி என்பது காந்தியடிகளின் உப்பு சத்தியாக் 
கிரகத்தை நினைவூட்டும் ஊர்ப்பெயர் . அவ்வூரைச்சுட்டுமாறு , 
உள் + தண்டி என்று அமைந்த ஊர் உத்தண்டி என்றாகியுள் 
வது . 

கடற்கரைப்பகுதி என் ற பொருளையுணர்த்துமாறே 
கோவளம் என்ற ஊர்ப்பெயரும் அமைந்துள்ளது . 


எரிசிவன் , சிவபூதம் , பரமங்கேணி என்ற ஊர்ப்பெயர்கள் 
சிவனின் தொடர்பைச் சுட்டும் ஊர்ப்பெயர்களாக அமைந் 
துள்ளன . தில்லை என்ற ஊரும் சிவன் எழுந்தருளிய பதி 
யாகும் , அத்தில்லைக்கு வடக்கேயுள்ள காரணம் பற்றி வட 
தில்லை என்ற ஓர் ஊர் இம்மாவட்டத்தில் காணப்படுகின்றது . 
வளர் பிறை என்பதும் கூட சிவபெருமான் தலையில் வளர்ந்து 
வரும் நிலையில் உள்ள பிறை நிலவையே உணர்த்தும் . . பித்தா 
பிறை சூடி என்ற சுந்தரர் பாசுரத்தை உணர்த்துமாறு இவ் 
வூர் அமைந்திருக்கலாம் . 


முருகனின் 


அறுபடை வீடுகளில் திருத்தணியும் ஒன்று . 
செந்தூரில் சூரபதுமனுடன் போரிட்டு அவனைக் கொன்ற 
முருகன் சினம் தணியாமல் வந்து நின்றபோது இங்கு அவனது 
சினம் தணிந்ததாம் . அதனால் இவ்வூர் தணிகை எனப்பட்டுள் 
ளது . அதுவே பின்னர் திருத்தணி எனவும் கூறப்படுகிறது . 

திழிமழிசையாழ்வார் தோன்றிய சிறப்பிக்குரிய ஊர் திரு 
மழிசை . எக்காரணம் கொண்டு இவ்வூர் அமைந்தது என்பது 
புலப்படவில்லை . இசைச் சிறப்பால் இவ்வூர்ப் பெயர் அமைந் 
திருக்க வேண்டும் . மழைபோல் இசை அவ்வூரில் பெருகியதால் ,, 


தனிக்கூறுடைய ஊர்கள் 


305 


மழை + இசை என்பது நாளடைவில் மழிசை என்று மருவியிருக்க 
லாம் . அல்லது மலி + இசை என்பது மலிசை , மழிசை என 
மாற்றம் பெற்றிருக்கலாம் . திரு என்பது சிறப்பால் சேர்ந்த 
ஆடையாகும் . 


பெற்று 


ஊர் 


ஏறத்தாழ மூவாயிரம் ஊர்கள் உள்ள செங்கைமாவட்டத் 
தில் நாடு , கிராமம் என்ற பொதுக்கூறுகளைப் 
முறையே ஒவ்வோர் ஊர்களே 

உள்ளன . பழமையான 
என்பதையுணர்த்துமாறு , தொன்னாடு என்ற 

பெயர் அமைந் 
துள்ளது . சாலிச்கிராமம் என்பது சாலி என்ற ஒருவகை நெல் 
மிகுதியாக விளையும் கிராமம் என்ற பொருளில் அமைந்திருக் 
கலாம் . 

அல்லது , சாலையையொட்டி அமைந்த ஊர் 
பொருளில் சாலைக்கிராமம் என்று அமைந்து , பின்னர் சாலிக் 
கிராமமாக மாறியும் இருக்கலாம் . சாலைக் கிராமம் 
பெயரில் பிற மாவட்டங்களிலும் ஊர்கள் உள்ளன . 


என்ற 


என்ற 


பல 


நாடு , என்பது குறிப்பிட்ட ஒரு ஊரை உணர்த்துமாறே சங்க 
இலக்கியங்களில் இடம் பெற்றுள்ளது . பின்பு , ஊர்கள் 
சேர்ந்த பெரும் பகுதியே நாடு எனப்படும் நிலை உருவாகி விட்ட 
தால் தனிப்பட்ட ஊர்ப்பெயர்கள் 

நாடு என்ற பொதுக்கூறு 
பெற்று மிகுதியாக அமையவில்லை . கிராமம் என்பது இந்திச் 
சொல் . இச்சொல் மிகக்குறைவாகவே தமிழ் நாட்டில் 

எடுத் 
தாளப்பட்டுள்ளது . இன்று , ஊர் என்ற பொருளைத் தருமாறு 
கிராமம் என்ற சொல்லே பெரிதும் எடுத்தாளப்படுகிறது . நாடு 
என்ற சொல்லும் சில சமயங்களில் கிராமம் என்ற பொருளைத் 
தருமாறு கையாளப்பட்டு வருகிறது . நாட்டுப்புறம் , நகர்ப்புரம் 
என்று வழங்கப்படும் போது நாடு என்பது கிராமம் என்ற 
பொருளைப்புலப்படுத்துமாறே அமைந்துள்ளது . 


ஈகை , புண்ணியம் , மானம் போன்ற உயரிய குணங்களைப் 
புலப்படுத்துமாறும் சில ஊர்ப்பெயர்கள் இம்மாவட்டத்தில் 
அமைந்துள்ளன . பஜார் , விஷார் போன்ற ஊர்ப்பெயர்கள் 
இசுலாமியர் ஆட்சிக்காலத்தில் தோன்றியவைகளாய் இருத்தல் 
கூடும் . 


இம்மாவட்டத்தில் பாயும் ஆறுகளில் அடையாறு என்பதும் 
ஒன்று . அவ்வாற்றையொட்டியமைந்த ஆறும் அடையாறு எனப் 
பட்டு இன்று அடையார் என்று மருவி வழங்கி வருகிறது . 


20 


305 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


யானையை உணர்த்துமாறு குஞசரம் என்ற ஊர்ப்பெயர் 
அமைந்துள்ளது ஓரு வேளை யானை முகத்தனாகிய விநாயகர் 
பெயரிலும் அவ்வூர்ப்பெயர் அமைந்திருக்கலாம் . கோயில் 
பதாகையை உணர்த்துமாறும் ஓர் ஊர்ப்பெயர் அமைந்துள்ளது . 


துறை என்ற சொல் நீர்த்துறை , கடல் துறை போன்ற 
பொருளைப் புலப்படுத்தும் . பெருந்துறை என்ற ஊர்ப்பெயர் 
பெரிய நீர்த்துறையமைந்த ஊரைப்புலப்படுத்தும் . விளாகம் 
என்ற சொல் போர்க்களம் , சூழிடம் ஆகிய பொருளைப் புலப் 
படுத்தும் . இம்மாவட்டத்தில் விலாகம் என்ற ஊர்ப்பெயர் 
உள்ளது . 

விளாகம் என்பதுவே விலாகமாக மாறியிருக்க 
வேண்டும் . 


புலியணி , புலிக்குத்தி ஆகிய ஊர்ப்பெயர்கள் புலிகள் 
வாழும் காட்டுப்பகுதியில் அமைந்த ஊர்ப்பெயர்களை உணர்த்து 
வதாக அமையவேண்டும் . புலிகள் மிகுந்துள்ள நிலையைப் 
புலியணி என்ற ஊர்ப்பெயரும் , அப்புலிகள் வேடர்களால் குத்தப் 
பட்ட நிலையைப் புலிக்குத்தி என்ற ஊர்ப்பெயரும் குறிப்பிடு 


கின்றன . 


பன்ருட்டி , மணியாட்சி , ஆரணி , செஞ்சி , ஆற்காடு 
போன்ற பிறமாவட்டங்களில் உள்ள சில ஊர்களின் பெயர் 
களின் பெயர்களும் இம்மாவட்டத்தில் காணப்படுகின்றன . பிற 
மாவட்டங்களில் அப்பெயரில் ஊர்கள் அமைந்ததற்கான சூழ்நிலை 
இங்கும் இருந்திருக்கலாம் . அல்லது ஏற்கெனவே பிறமாவட்டங் 
களில் அமைந்துள்ள ஊர்ப்பெயர்களைச் சுட்டுமாறும் இப்புதிய 
ஊர்கள் உருவாகியிருக்கலாம் . 


பாஞ்சாலி என்ற மகாபாரதக் காப்பியத் தலைவியின் 
பெயரை உணர்த்துமாறும் , ஜம்புலி என்ற வீரனின் பெயரைக் 
குறிப்பிடுமாறும் ஊர்ப்பெயர்கள் இம்மாவட்டத்தில் அமைந் 
துள்ளன . சேலை , கையாடை என்ற ஊர்ப்பெயர்கள் ஆடை 
களை உணர்த்துமாறு அமைந்துள்ளன . கொண்டங்கி என்ற 
ஊர்ப்பெயரில் உள்ள அங்கி என்ற பின் ஒட்டு , அவ்வூர்ப்பெயரும் 
ஒருவகை ஆடையினையே உணர்த்துகிறதோ என்று எண்ணத் 
தூண்டுகிறது . திருமணத்தைக் குறிப்பிடுமாறும் ஓர் ஊர்ப் 
பெயர் அமைந்துள்ளது . 


4. 


தஞ்சை மாவட்ட ஊர்ப்பெயர்கள் - மெய் . 

சந்திரசேகரன் - பக் : 73 


தனிக்கூறுடைய ஊ வர்கள் 


307 


நல்ல ஆண்மகனைப் பெற்றவள் என்ற பொருள்படுமாறு 
* நல்லாண் பெற்றாள் என்ற ஊர்ப்பெயர் அமைந்திருக்க வேண் 
டும் காலப்போக்சில் அவ்வூர்ப்பெயர் சில மாற்றங்களைப் 
பெற்று , இப்போது , நல்லான் பெத்தாள் என்று வழங்கப் 
படுகிறது . 


படப்பு என்ற சொல் வைக்கோல் போரை உணர்த்தும் . 
நெல்வளம் மிகுதியால் வைக்கோல் படப்புகள் மிகுந்து காணப் 
பட்ட ஊர்கள் படப்பை என்றும் , படப்பம் என்றும் குறிப் 
பிடப்பட்டுள்னன . 


இரணியன் பெயரிலும் ஓர் ஊர் இம்மாவட்டத்தில் காணப் 
படுகின்றது . இரணிய சித்தி என்ற அவ்வூர் , நரசிங்கப் பெரு 
மான் அருளால் இரணியன் சித்தியடைந்தான் என்ற குறிப்பைப் 
புலப்படுத்துமாறு அமைந்திருக்கவேண்டும். அலமாறி என்ற ஓர் 
புதுமையான ஊர்ப்பெயரும் காணப்படுகிறது . வீட்டிலுள்ள 
அலமாரி என்பதைத்தான் அவ்வூர் குறிப்பிடுகிறதா , அல்லது , 
அருள் மாரி என்பது தான் காலப் போக்கில் மாற்றமடைந்து 
அலமாரியாகிவிட்டதா என்பது புலப்படவில்லை . 

கோனார் 
என்ற சாதிப்பெயரால் அமைந்த ஊர் கோனாரி எனப்படுகிறது . 
மயில் என்ற பறவையைச் சுட்டுமாறு அமைந்த ஊர் மயிலை 
எனப்பட்டுள்ளது . இன்று அவ்வூர் மைலை என்று மருவியுள்ளது 


வடக்கு மாநிலத்தில் உள்ள வாரணவாசியின் பெயரைக் 
குறிப்பிடுமாறும் ஒர் ஊர் இம்மாவட்டத்தில் உள்ளது . ஆரணம் 
( வேதம் ) ஓதிய அந்தணர்களுக்கு வழங்கப்பட்ட ஊராக 
இருத்தல் வேண்டும் . ஆரணம் ஏன்பது வாரணம் என்று மருவி 
யுள்ளது . 


புத்தளி , புதுமாவிலங்கை போன்ற ஊர்கள் கோயில்கள் 
புதிதாகக்கட்டப்பட்ட சோழர்கள் காலத்தில் தோன்றியவை 
களாய் இருத்தல் வேண்டும் . தளி என்பது இறைவனுக்குப் 
படைக்கும் உணவைக்குறிக்கும் . இறைவனுக்கு உணவு படைப் 
பதற்காக விடப்பட்ட விளைச்சல் நிலங்களைச் சார்ந்துள்ள ஊர் 
புத்தளி எனப்பட்டது . மாவிலங்கை 

என்பது 

கோயில்களில் , 
கோயில் தோப்புகளில் வளரும் ஒரு வகை மரம் என்பர் . 


பொன்பதி என்பது தேவர் பதியின் பெயரைச் சுட்டுமாறு 
அமைந்துள்ளது . அப்பெயரின் அடிப்படையிலேயே பொன் 
பதிர்க்கூட்டம் என்ற ஊர்ப்பெயரும் அமைந்திருக்க வேண்டும் . 


308 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


பொன் விளையும் பூமி என்ற பொருளிலும் இவ்வூர்ப் பெயர் 
அமைந்திருக்கக் கூடும் . இவ்வாறே பல சாரணப்பெயர்களாகப் 
பல்வேறு ஊர்ப்பெயர்களும் அமைந்துள்ளன . சில ஊர்ப்பெயர் 
கள் மருவி வேறு வடிவங்களைப் பெற்று விட்டதால் எளிதில் 
பொருளைப் புரிந்துகொள்ள முடியவில்லை . 


நிறைவுரை : 


இம்மாவட்ட ஊர்ப்பெயர்களில் சில தனிப்பட்ட பின் ஒட்டு 
களைப் பெற்றிருந்தாலும் முன் ஒட்டுகளின் பொருள் , பெரும் 
பாலும் முன்னர்க் காட்டப்பட்ட ஊர்ப்பெயர்களுடன் பொருந்து 
மாறே அமைந்துள்ளன . சில ஊர்ப்பெயர்களே வேறுபட்ட 
பொருளைப்புலப்படுத்துகின்றன . 


பின்னிணைப்பு-3 


துணை செய்த நூல்கள் 


அகநானூறு 


(உரை ) பொ.வே. சோம 
சுந்தரனார் , திருநெல் 
வேலித் தென்னிந்திய 

சித்தாந்த நூற் 
பதிப்புக்கழகம் , சென்னை -1) 
1970 . 


சைவ 


இலக்கியத்தில் ஊர்ப்பெயர்கள் 

( முதல் பாகம் ) 


( ஆ - ர் ) ஆர் . ஆளவந்தார் , 
உலகத் தமிழாராய்ச்சி நிறு 
வனம் , சென்னை -113-1984 


இலக்கியத்தில் ஊர்ப்பெயர்கள் 

( இரண்டாம் பாகம் ) 


( ஆ - ர் ) டாக்டர் . கே . பகவதி , 
உலகத் தமிழாராய்ச்சி நிறு 
வனம் , சென்னை - 113-1984 


ஊரும் பேரும் 


( ஆ -ர் ) டாக்டர் . ரா.பி. 
சேதுப்பிள்ளை , பழனியப்பா 
பிரதர்ஸ் , சென்னை - 4--1946 


ஐங்குறு நூறு 


பதிப்பு . 


உ . வே . சா . 
சென்னை -1949 


கல்வெட்டில் ஊர்ப்பெயர்கள் 


( ஆ - ர் ) ஆர் . ஆளவந்தார் 
உலகத் தமிழாராய்ச்சி நிறு 
வனம் , சென்னை - 113-1983 . 


பதிப்பு , 


குறுந்தொகை 


வே . 

சா . 
சென்னை -1 1961 . 


செங்கற்பட்டு மாவட்டம் 


( ஆ - ர் ) சோ . ம.லெ. பாரி 
நிலையம் , 59. பிராட்வே , 
சென்னை - 1-1963 . 


310 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


செங்கற்பட்டு மாவட்டம் 
பத்தாண்டுச் சாதனை கள் ) 


1 


தமிழ்நாடு அரசாங்கச் செய்தித் 
துறை வெளியீடு , 1971 . 


தமிழ் இலக்கிய வரலாறு 


( நூற்றாண்டு 5 முதல் 13 
வரை ) ( ஆ - ர் ) மு . அருணா 
சலம் , காந்தி வித்யாலயம் . 
மாயூரம் -1970 . 


தஞ்சைமாவட்ட ஊர்ப் 
பெயர்கள் 


( ஆர்) , மெய் . சந்திரசேகரன் , 
உலகத்தமிழாராய்ச்சி நிறு 
வனம் சென்னை - 113-1983 . 


தமிழகம் - வரலாறும்பண்பாடும்- ( ஆ.ர் ) வி . டி . செல்வம் , 

செல்வி பதிப்பகம் , 
39 , 40. சந்துக்கடை , 
திருச்சி - 8-1976 . 


தமிழ் லெக்ஸிகன் 


( பகுதி 1 முதல் 5 வரை ) 
Volume I to V 
Printed at the Madras 
Law Journal Press , 
Mylapore - 1927 . 


திருக்குறள் 


(உரை ) பரிமேலழகர் , 
கழக வெளியீடு , 
சென்னை -1951 . 


தென்னிந்திய தமிழ்ச் 
சாசனங்கள் 


(உரை ) வித்துவான் . 
வ.தங்கையா நாடார் , 
கழக வெளியீடு -1958 . 


தேவநேயப் பாவாணரின் 
சொல்லாய்வுகள் 


( ஆ -ர் ) புலவர் . இளங்குமரன் , 
உலகத் தமிழாராய்ச்சி நிறு 
வனம் , சென்னை - 113--1985 


தொல்காப்பியம் 


- 


பொருளதிகாரம் 

இளம் 
பூரணர் உரை- கழக வெளி 
யீடு , சென்னை -1953 . 


துணை செய்த நூல்கள் 


31 . 


பல்லவர் வரலாறு 


( ஆ - ர் ) டாக்டர் . மா . இராச 
மாணிக்கம் - கழக வெளியீடு , 

- 1944 . 


பாரதியார் கவிதைகள் 


63 , 


பூம்புகார் பிரசுரம் , 
பிராட்வே , சென்னை --1 

--1982 . 


பிங்கல நிகண்டு 


பிங்கல முனிவர் , கழக 
வெளியீடு -1968 . 


பிற்காலச் சோழர் வரலாறு 


( ஆ - ர் ) சதாசிவப் பண்டாரத் , 
தார் . அண்ணாமலைப் பல் 
கலைக்கழக வெளியீடு -1971 


புறநானூறு 


- உ.வே. சா . பதிப்பு , சென்னை 
1950 


பெரிய புராணம் 

காசிமட வெளியீடு , 1964 . 
மதுரைத் தமிழ்ப் பேரகராதி இ.மா. 

கோபாலகிருஷ்ணக் 
( முதல் , இரண்டாம் தொகுதிகள் ) மதுரை -1956 . கோன் , 
மதுரை நாயக்கர் வரலாறு அ.கி. பரந்தாமனார் , பாரி 

நிலையம் , 59 . பிராட்வே , 
சென்னை - 1-1971 


முத்தரையர் 


நடன . காசிநாதன் , சேகர் 
பதிப்பகம் , சென்னை - 83-1967 


ஆங்கில நூல்கள் 
Place-- name Stories : 

Traditions and values - 
Dr K. Viswanatha Reddy 
The Third All - Indi 
Conference of the Place " 
names Socie ty of India , 

Bhopal - 1981 
Plant Place names in Tamil : Dr. S.V. Subramanian and 

Dr K. Bhagavathy The 
ThirdAll -India Conference 
of the Place - names Society 
of India , Bhopal - 1981 


312 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


. 


8 


Study of Some Place names : S. Velusamy the First All 

India Conference of the Place 
-Dames Society of India - 

udipi- 1979 
The Influence of vijayanagar Empire 
on Tamil padu Place Dames P. Shanmugam - The First 

All - India Conference of the 
Place names Society of 

India-- udipi - 1979 
Place names of Agriculture 

Region R.P. Sethu Pillai , Tamil 

Culture , vol No.4 . oct - 1958 


Place Naming Practices 


K. Nachimuthu , Research , 
Papers- vol- V , Department of 
Tamil , University of Kerala , 
Trivandrum -- 1974 


The Place names in Early Tamil 

Literature 


. 


Dr. S.V. Subramanian , All 
India Conference of the 
Place - names Society of India 
Mysore - 1984 


Place Damesof Coimbatore 

District 


Dr. K. Nachimuthu ( Thesis) 
1973 


South Indian Temple 

lascriptions 


: ( vol III - part 1 , II , V) 

Subramanian T.N.-Govern 
ment oriental Manscripts 
Library --Madras -- 1957 


Temples of Tamil nadu 


: 


( vol I - V ) Chockalingam . 
K - 1971. 


கட்டுரைகள் : 


இடப் பெயராய்வு : கி . நாச்சிமுத்து , ஆய்வு மலர் ,, 
கேரளப் பல்கலைக் கழகத் தமிழ்த்துறைப் 
பழைய மாணவர் மன்ற வெளியிடு- தொகுதி 1 
1972 , 


313 


ஊர்ப்பெயர் மாற்றங்கள் - மா . நயினார் இந்தியப் 
பல்கலைக் கழகத் தமிழாசிரியர் மன்றம் - பத்தா 
வது கருத்தரங்கு ஆய்வுக் கோவை 1978 


சா . 


. 


. 


ஊர்ப்பெயர்கள் 

கணேசன் கையேடு 
கலைக் காட்சிக்குழு , இரண்டாவது உலகத் தமிழ் 
மா நாட்டுக் - கருத்தரங்கு - 1968 


ஊர்ப்பெயரும் மக்களும் - சிவ - மணிகண்ட 
ராமன் ப . க . த . 

எட்டாவது கருத் 
தரங்கு ஆய்வுக் கோவை - 1976 


அ 


LD . 


. 


பா . 


--- 


விலங்குகளும் ஊர்ப்பெயர்களும் 
மணிமாறன் , இ . ப . க . த . ம - பதினோராவது 
கருத்தரங்கு ஆய்வுக் கோவை - தொகுதி 3-1979 


ஊர்ப்பெயர்களின் உண்மைக் காரணம் - த . கோ . 
பரமசிவம் இ . ப . க . த.ம. பதினான்காவது 
கருத்தரங்கு - ஆய்வுக்கோவை - தொகுதி - 3-1982 . 


சொல்லகராதி 


( எண் : பக்க எண்) 


அகநானூறு 84,91,99 
அகஇலக்கியம் 
அசனாபாத்பட்டடை 39 
அட்சம்பாக்கம் 94 
அடிசன்புரம் 38 
அண்ணா 24,67 


அண்ணாமலை சி.வி.எம் 67 
அணைக்கட்டு 231 
அத்தி 16 
அதியமான் 58 
அந்தகக் கவிவீரராகவர் 63 
அப்துல்லாபுரம் 38 
அப்பளம் 249 
அப்பா 216 
அபராஜிதன் 52 
அம்மன் 19 
அமரர் 208 
அய்யங்கார் 21 
அரங்கநாதக்கவிராயர் 65 
அரி 19 
அருவி 233 
அல்லி 13 
அவுரி 16 
அளகம் 245 


அனகேசன் ஓ.வி. 7 
அன்னம் 27 
ஆஞ்சநேயன் 19 
ஆண்டாள் நாச்சியார் 180 
ஆதிவராகன் 19 
ஆந்திரமாநிலம் 44.68,78,91 . 

109 , 201 
ஆமூர்க்கோட்டம் 49 
ஆராய்ச்சியாளர் 11 
ஆரியர் 21 
ஆல் 16 
ஆவணம் 255 
இசை 215 
இஞ்சி 158 
இடுகுறிப்பெயர்கள் 4 
இடையர் 21 
இப்ரஹாம்புரம் 38 
இயற்பெயர் 5 
இயற்கைவளம் 255 
இராசாசி 23 
இராதாகிருட்டிணன் 63 
இராமச்சந்திரன் எம்.ஜி. 25 
இராமானுசக்கவிராயர் 66 
இராமானுசர் 64 
இரும்பு 247 


சொல்லகராதி 


315 


உருது 39 


இல்லம் 232 

கம்மாளர் 210 
லக்கண அறிவு 4 

கடுகு 16 
இலந்தை 16 

கரடி 17,38 
இலுப்பை 16 

கரம்பை 231 
இளங்கோ 24 

கரிப்புமணிகள் 158 
இளந்திரையன் 49 

கருணாநிதி மு . 24 
ஈக்காட்டுக்கோட்டம் 50 கருவேலம் 16 
ஈச்சம் 16 

கல்லாடனார் 65 
உசேன் நகரம் 38 

கலைவாணர் என்.எஸ் . கே 24 
உமிப்பேடு 122 

கலியாணசுந்தரனார் திரு . வி . 65 
உரற்களம் 176 

கலியாணசுந்தரனார் . பூவை 65 

கலிங்கத்துப்பரணி 66 
உற்பத்திப்பொருள் 255 களத்தூர்க்கோட்டம் 49 
ஊத்துக்காட்டுக்கோட்டம் 51 களாம் 16 
ஊதை 66 

காஞ்சி 16 
எட்டி 16 

காட்ரம்பாக்கம் 94 
எம்பார் 64 

காதர்வேடு 150 
எயில் கோட்டம் 50 

காந்தள் 17 
எருக்கு 16 

காமராசர் 23 
ஏலக்காய் 17 

காலியூர்க்கோட்டம் 50 
எள்ளுக்காய் 184 

காவி 17 
ஐங்குறு நூறு 7 

கான்றம்பாக்கம் 94 
ஒட்டர் 21 

கானப்பேரெயில் 100 
ஒதியம் : 6 

கிடங்கு 158 
ஒலிமுகமதுப்பேட்டை 38 

கிரீன்வேல்நத்தம் 38 , 169 
ஔவையார் 49 

தயவர் 21 
கக்கன் 23 
கச்சிக்கலம்பகம் 65 

குரோம்பேட்டை 38 
கடம்பு 16 

குவளை 17 
கணவன் 216 

குறிஞ்சி 14 
கபிலர் 8,85 

குறுங்கோழியூர் 25 
கம்பர் 24 

கூத்து 215 


குரு 66 


316 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


கூர்மவிலாசம் 98 


சுந்தரபாண்டியச்சதுர் 

வேதிமங்கலம் 34 
சூரியன் 19 


கூரத்தாழ்வார் 64 
கூவம் 125 . 
கொட்டி 16 


சூரை 16 


கொடுங்கை 16 
கொள்ளு 16 
கோபாலகிருஷ்ணன் 19 
கோல்கொண்டா 58 
கோவைக்கொடி 179 
சங்கராச்சாரியார் 64 
சங்கிலி நாச்சியார் 64 
சட்ராஸ் 38 
சத்ருஞ்சயன் 18 
சத்தியம் 256 
சந்திரவிலாசம் 98 
சபாபதி முதலியார் 63 
சம்பாதி 17 


சூலைமேனி 168 
செங்காட்டுக்கோட்டம் 49 
செங்கழுணீர் 17 , 21. 49 , 68 , 

107 , 159 , 207 
செட்டி 21 
செம்படவர் 111 
செம்பியன் 173 
செம்பூர்க்கோட்டம் 50 
செல்லப்பிள்ளையார் 19 
செவ்வல்லிமேடு 34 
சென்னாரெட்டி 135 
சேக்கிழார் 63 
சேயாறு 189 
சோழியர் 21 
ஞாயிறு 34 
டச்சுக்காரர் 59 
டி.ஐ.சைக்கிள்ஸ் ஆப் 

இந்தியா 9 
தங்கக்கடற்கரை 74 
தட்டார் 21 
தந்தைபெரியார் 24 
தம்பி 216 
தர்மபாலர் 63 
தரணிவராகன் 19 
தாமல்கோட்டம் 60 
தாமரை 17 , 220 
தாழம்பூ 233 
திருமால் 19 
திருப்பூர்க்குமரன் 24 
திருநெல்வேலி 129 


சவுக்கு 16 
சாணார் 21 


சாதகக்கலை 216 
சாளுக்கியர் 208 
சிங்கம் 17 
சிங்கப்பெருமாள் 19 
சிங்கிள் பாடி 38 
சிட்டர் 256 
சித்தி 216 
சித்தூர் 47 
சிம்மவிஷ்ணு 33 
சிவஞானமுனிவர் 65 
சிறப்புப்பெயர் 5 
சுண்ணாம்பு 231 


| 


சொல்லகராதி 


317 


திருமங்கையாழ்வார் 162 

நூற்கண்டு 181 
திருமலைராயன் 170 

நெட்ரம் பாக்கம் 94 
திருவள்ளுவர் 85 

நெய்தல் 14 
திருமழிசையாழ்வார் 64 நெல்லூர் மாவட்டம் 47 
திருத்தடிகைக்கோட்டம் 50 நேரு 23 
திருஇடைச்சுரம் 36 

நொச்சி 16 
திருவால்மீகியார் 35 

பக்தவட்சலம் 23 , 66 
தினச்சிந்தாமணி சதுர்வேதி பட்டம்மாள் டி . கே . 66 

மங்கலம் 115 
துலுக்கர் 21 

படிக்காசுப்புலவர் 65 
துலுக்கன் தண்டலம் 38 பம்பையாறு 189 
துவாரகன் 19 

பம்மல் சம்பந்தமுதலியார் 65 
தூக்கணாங்குருவி 17 

பர்வதராசன் . 19 
தூதுவிளம் 16 

பரங்கியர் 21 
தெப்பம் 185 
தெலுங்கு 18 , 39 , 47.59.108 . பரங்கிமலை 21 

159 , 217 ப ரதவர் IIL 
தென்னார்க்காடு மாவட்டம் 47 பருத்தி 16 
தேயம் 7 , 11 , 28 

பல்லவர்கள் 39 , 47.58 , 109. 
தேவநேயப்பாவாணர் 5 

121 , 149 , 217 
தொட்டிக்கலை சுப்பிரமணிய பனை 16 

முதலியார் 65 பாக்கு 16 
தொண்டைமான் 58 

பாகல் 16 
தொண்டைமண்டலம் 48 
தொல்காப்பியம் 5 , 8 , 9 , 84 , பாடலம் 30 

114 , 127. 216 பாதர்வாடி 38 
நந்திவர்மன் 94 

பாயசம்பாக்கம் 
நரசிங்கம் 19 

பாரி 85 
நரசிங்கப்பெருமாள் 29 

பாரதி 24 
நல்லூர் நத்தத்தனார் 65 

பாலாறு 189 
நாடகம் 215 

பாலேஸ்வரம் 38 
நாயக்கர் 21 , 29. 37 , 158, 197 பாலை 14 
நாயுடு 21 , 29 , 48 , 107 , 159 , பிச்சிப்பூ 17 

206 , 219 
நாரை 17, 226 

பிள்ளை 21 
நாவல் 16 

பிளேஸ்பாளையம் சி 8 


318 


செங்கல்பட்டு மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 


பீர்க்கு 16 

மருதம் 14,28 , 57 
புகழேந்திப் புலவர் 65 

மறைமலையடிகள் 65 
புங்கம் 16 

மாபூஸ்கான் பேட்டை 38 
புட்ளூர் 89 

மாலிக்காபூர் 55 
புலவர் 256 

முகுந்தன் 188 
புலிக்கட் 38 

முதலியார் 21,88 , 109 
புலியூர்க்கோட்டம் 49 

முருங்கை 16 
மளி 16 

முருகக்கடவுள் 124 
புழல்கோட்டம் 49 

முல்லை 14 , 17 
புறநானூறு 7 

முள்ளி 16 
புற இலக்கியம் 6 

மூங்கில் 
புன்னை 16 

மெட்ராஸ் 38 
பூண்டி அரங்கநாதமுதலியார் 65 மெதூர் 89 
பூந்தாது 189 

மெனல்லூர் 89 
பெரியபுராணம் 65 

மொகலாயர் 21 
பெருந்தெவனார் 65 

மொகல்பேர் 39 
பேரீச்சை 16 

மொகல்வாடி 39 
பையூர்க்கோட்டம் 50 

மொழியறிவு 4 
பொய்யாமொழிப்புலவர் 65 மோதிரம்பேடு 122 
பொன் 247 

மௌகினிமேடு 168 
போந்து 16 

யுவான்சுவாங் 64 
மகாத்மாகாந்தி 23 

ராவுத்தர் 21 
மங்கலமொழி 114 

ராள்ள பாடி 155 
மச்சவிலாசம் 98 

ருத்ரகோடி 19,71 

ரெட்டி 21,29,58,109,117,158 
மஞ்சள் 16 

லட்சுமிவிலாசம் 98 
மணல் 231 

வட்டூர் 89 
மதர்வாடி 38 

லத்தூர் 89 
மதுரம் 166 

வங்காளவிரிகுடா 47 
மதுரை 166 

வடார்க்காடு 47 
மதுராந்தகசதுர்வேதிமங்கலம் 

* 33 

வண்டல் 251 
மரக்கலம் 186 

வண்ணார் 21 
மருது 17 

வதட்டூர் 89 


மசூர் 89 


சொல்லகராதி 


319 


வல்லூறு 17 

விஜயநகரப் பேரரசர் 39 
வலையர் 21 

விஷ்ணு 18,44,89,102,109,142,181 
வள்ளுவர் 24 

வீரங்கிவேடு 150 
வன்னியர் 21 

வெங்கு 19 

வெங்கடப் பெருமாள் 
வ.உ.சி. 24 

19 , 28 , 108,203 
வாஞ்சிநாதன் 2A 

வெள்ளி 247 
வானவன்மாதேவிமங்கலம் 181 வெள்ளரி 17 
வானியல் 253 

வேங்கடமலை 997 
விசயாலய சோழன் 52 

வேண் 16 
விட்டில் 17 

வேம்பு 16 
விண்மீன் 253 

வேணுகோபாலன் 19 
விநாயகர் 19,58 , 159 

ஜங்கல்பள்ளி 38 
விமானம் 185 

ஜெகதீசன் . ஆனூர் 67 
வியாசர் 208 

ஜெயன்ட்தாமஸ் மவுண்ட் 38 
வில்லியர் 21 

ஜோஸ்யம் 119 
விளம்பு 16 

ஸ்டாண்டர்டு மோட்டார் 

தொழிற்சாலை 68 
விளாம் 16 

ஸ்ரீகிருஷ்ணா 19 
விளிஞ்சை 16 

ஸ்ரீகாளி 19 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவன வெளியீடுகள் 


- 


corn 


ரூ.12-00 

6-00 
ரூ.10-00 
ரூ . 5-00 


ரூ.12-00 
ரூ.35-00 
ரூ.20-00 


ரூ.10-00 


. 


com 


anan 


aan 


aans 


ரூ.20-00 
ரூ.12-00 

ரூ.50-00 
enre ரூ . 

ரூ.14-00 


. 


Dosa 


ரூ.20-00 


ass 


-... 


- .. 


1. தமிழில் விடுகதைகள் 
2 . உலகத் தமிழ் எழுத்தாளர் யார் ? எவர் ? 
3. தமிழர் தோற்கருவிகள் 
4 . தமிழும் தமிழரும் 
5. தமிழர் இசை 

ரூ.70-00 
6. ம.பொ.சி.யின் இலக்கிய நூல்கள் - ஓர் மதிப்பீடு - ரூ.20-00 
7 : இளங்கோவின் இலக்கிய உத்திகள் 
8. திராவிட மொழி இலக்கியங்கள் 
9. தமிழ் இலக்கியக் கொள்கை - 8 
10 . தமிழ் இலக்கியக் கொள்கை - 9 

20-00 
தொல்காப்பியம் - புணரியல் 
12 . தொல்காப்பியம் வேற்றுமை மயங்கியல் 

12-00 
13 . தொல்காப்பியம் - விளிமரபு 

6-00 
14 தொல்காப்பியம் - பெயரியல் 

12-00 
15. தொல்காப்பியம் - வினையியல் 
16. பிரபந்த தீபிகை 
17 . கண் மருத்துவம் 
18. வர்ம சூக்திரம் 

10-00 
19. தன்வந்திரி குழந்தை வாகடம் 
20. வெள்ளக்காரன் கதை 

7.00 
21. மெய்க்கீர்த்திகள் 
22. சிந்து இலக்கியம் 

8-00 
23. தமிழ்ச் சுவடிகள் அட்டவணை 

6-00 
24. தஞ்சை மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 
25. இலக்கியத்தில் ஊர்ப்பெயர்கள் - 1 
26 . இலக்கியத்தில் ஊர்ப்பெயர்கள் - 2 
27. இஸ்லாம் வளர்த்த தமிழ் 
28 . உ . வே . சா . சங்க இலக்கியப் பதிப்புகள் 
29 . டாக்டர் உ . வே . சா . காப்பியப் பதிப்புகள் 
30. தமிழரின் தாயகம் 
31 . 

பாவாணரும் தனித்தமிழும் 
32. தேவநேயப் பாவாணரின் சொல்லாய்வு 
33. விவிலியம் - திருக்குறள் - சைவ சித்தாந்தம் 
34. Siddha Medicine ( Heritage of the Tamils ) 

Rs . 45-00 
35. Cultural Heritage of the Tamils 

..... Rs . 20-00 
36. Literary Heritage of the Tamils 

.... Rs.50-00 
37. Papers on Tamil Studies 

Rs . 15-00 
38. Tamil Drama 

. Rs 20-00 
39. Dr. Mu . Va . 

... Rs . 20-00 
40. Thiru Murugan 

.... Rs . 5-00 
41. A Study of the Perunkatai 

Rs . 12-00 
42. Tamil writers Directory 
43. Dissertations on Tamilology 

...... Rs . 10-00 
Tamil - Text ( An - Auto Instructional Course ) .... Rs . 25-00 
45 . Siddha Medical Manuscripts in Tamil 

Rs . 8-00 
46. Karaikkal Ammaivar 
47. Heritage of the Tamils - Temple Arts 

..... Rs.50-00 
48 . நெல்லை மாவட்ட நாட்டுப்புறத் தெய்வங்கள் ... Rs . 15-00 


.. 


ரூ.12-00 
ரூ.12-00 

ரூ.22-00 
.... ரூ.15-00 

ரூ 10-00 
ரூ .1000 
ரூ.10-00 
ரூ.12-00 
ரூ.10-00 
ரூ.20-00 


... 


.... 


..... Rs . 10-00 


.... Rs . 6-00 


Japonica - Dial 441913 


